தொல்காப்பியம் 
எழுத்ததிகாரம் 
நச்சினார்க்கிலியம் 


* 


கழக வெளியீடு 


தொல்காப்பியம் 
எழுத்ததிகாரம் 
நச்சினார்க்கினியம் 


கழக வெளியீடு : 


தொல்காப்பியம் 


எழுத்ததிகாரம் 


நச்சினார்க்கினியர் 


உரை 


புலவர் ஞா தேவநேயப் பாவாணர் எம் ஏ அவர்கள் 

எழுதிய 
அடிக்குறிப்புக்களுடன் 


திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

1/140 , பிராட்வே , சென்னை -1 . 
திருநெல்வேலி -6 மதுரை-1 கோயமுத்தூர் -1 

1972 


ஞானமுத்தன் தேவநேயன் ( 1902 ) 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LIMITED . 


Ed : I May 1944 
Reprints : May 1950 ; Aug 1955 ; July 1961 ; July 1966 

Sep 1972 


p31 , Dx1,11,5 

N72 


Appar Achakam , Madras - 1 . (1/2 ) 


பதிப்புரை 


கல்வி , இருவகைப்படும் . ஒன்று எண்ணும் ஆற்றலைப் பெறுதல் ; 
மற்றொன்று பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல் . மக்கட்குத் 
தாய்மொழியே இயல்பான கருவியாதலால் , இவ்விருவகைக் கல்விக்கும் 
எளிதாக அது பயன்படும் ; மேலும் , எண்ணும் ஆற்றலைப் பெருக்கு 
தற்குத் தாய்மொழிக் கல்வியே சிறப்பின் உரித்தாகின்றது . அதனிலும் , 
இலக்கணப் பயிற்சியால் அவ் வன்மை மிகச் செழித்து நுணுகிக் 
கொழுந்தோடி வளர்கின்றது . 


தமிழ்மொழியில் இலக்கண அமைப்பு , இணையற்ற ஆற்றலோடும் 
அழகுகளோடும் அமைந்திருக்கின்றது . தமிழ்மக்கள் அவ்வகையில் 
தவப்பேறுடையரென்றே கூறுதல் வேண்டும் . இனிய இயற்கை நெறிக 
ளோடு தமிழ் இலக்கணத்தைத் திறம்பட விளக்கும் முழுமுதல் நூல் 
தமிழில் தொல்காப்பியமாகும் . இஃதொன்றே பழைமையும் முதன்மையும் 
வாய்ந்து , சிக்கலின்றித் தெளிந்து , ஐந்திலக்கணமும் விளக்கும் அரும் 
பெருநூலாகத் திகழ்கின்றது . இதனைப் பன்முறை கற்று ஆழ்ந்து 
பயில்வோர் , எண்ணும் ஆற்றலும் , பல்வேறு கருத்துக்களை அறிந்து 
கொள்ளுதலுமின்றி , மெய்யுணர்வுப்பேறும் எளிதின் எய்திச் 
சான்றோராவர் . 


என 


தொல்காப்பியம் எழுத்து , சொல் , பொருள் 

மூன்று 
அதிகாரங்களாக வகுக்கப்பட்டுள்ளது . இந்நூலின் நுட்பதிட்பம் , 
பெருமை பயன் முதலியவற்றாலேயே இதற்கு உரையாசிரியன்மாரும் 
பலர் அமைந்தனர் . அவர் பலர் எழுதிய உரையுள்ளும் , எழுத் 
ததிகாரத்திற்கு நச்சினார்க்கினிய ருரையும் , சொல்லதிகாரத்திற்குச் 
சேனாவரையருரையும் , பொருளதிகாரத்தின் இறுதி நான்கியல்களுக்குப் 
பேராசிரியருரையும் பெருவழக்காகப் பயிலப்பட்டு வருகின்றன . இவ் 
வருமை கருதிக் கழகத்தில் இதற்குமுன் , தொல்காப்பியம் எழுத்ததி 
காரம் நச்சினார்க்கினிய ருரையுடன் ஐந்து முறை பதிக்கப்பெற்று 
வெளிவந்திருக்கின்றது . இப்போது ஆறாம் பதிப்பாக இதனை , உரிய 
தலைப்புக்கள் உட்பிரிவுகள் முதலியவற்றுடன் மிகத் திருத்தமாக 
வெளியிடுகின்றனம் . 


பயில்வோரது ஆர்வத்துக்கு ஏற்ற உதவியாயிருக்கும்படி 
பதிப்பு மேலும் சில நலன்களைப் பெற்றுள்ளது . தொல்காப்பிய நூற் 
பாக்களிலும் , அவற்றிற்கு நச்சினார்க்கினியர் எழுதிய உரைகளினும் 
மாணாக்கர் நன்றாக விளக்கம் பெறவேண்டிய பகுதிகளின் மேல் , தக்க 
ஆராய்ச்சிக் குறிப்புக்களும் விளக்கங்களும் மேற்கோளிடங்களுடன் , 


6 


பதிப்புரை 


உரை 


அவ்வப்பக்கத்தின் அடிக்குறிப்பாகத் தெளிவாய்த் தரப்பட்டிருக்கின் 
றன . நூலின் இறுதியில் " குற்றியலுகரம் உயரீறே " என்னும் பொருள் 
மேல் ஓர் அரிய ஆராய்ச்சி நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது . அன்றியும் , நச்சி 
னார்க்கினியர் , தமக்குமுன் தொல்காப்பியம் முழுவதற்கும் 
யெழுதி உரையாசிரியர் என்னுஞ் சிறப்புப் பெயரால் வழங்கப்பெற்று 
வரும் இளம்பூரண அடிக ளோடு கருத்து மாறுகொள்ளும் இடங்கள் 
முழுவதும் , நூற்பாக்களோடும் அவரவருரைகளோடும் தொகுத்துச் 
சேர்க்கப்பட்டிருக்கின்றன . இவையனைத்தும் இப்பதிப்புக்கு மிக்க 
உழைப்போடும் அன்போடும் எழுதிச் சேர்த்துதவிய ஆசிரியர் , 
வித்துவான் ஞா . தேவநேயப் பாவாணர் , எம்.ஏ , அவர்களாவர் . அவர்கள் 
அரிய செயலுக்குக் கழகம் தன் அகமருவிய நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்ளுகின்றது . 


இதன் முற்பதிப்புக்களைப் போலவே , முகப்பில் , பேராசிரியர் திரு 
மிகு கா . சுப்பிரமணியபிள்ளை , எம் . ஏ . , எம் . எல் . , அவர்களது அரிய 
ஆராய்ச்சி முன்னுரை முதலியனவும் இப்பதிப்பில் உள்ளன . ஆராய்ச்சி 
யாளர்க்கும் மாணவர்க்கும் இப் பதிப்பு மிகுதியாகப் பயன்படு 
மென்று நம்புகின்றோம் 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 

9 


... 


முகவுரை 
சிறப்புப் பாயிரம் 


நூல் : 


நான் மரபு 


கங 


... 


சுகூ 


எக் 


* 


கக அ 


உ . மொழி மரபு 
கூ . பிறப்பியல் 

புணரியல் 
ரு . தொகை மரபு 
சு . உருபியல் 

உயிர்மயங்கியல் 
வு . புள்ளிமயங்கியல் 
க . குற்றியலுகரப் புணரியல் 

நூற்பா ழுதற்குறிப்பு அகரவரிசை 
அருஞ்சொற்பொருள் விளக்கம் 


கங 


எ . 


கஎன 


: 


உஉஅ 


... 


உ எரு 


உஎக் 


பின்னிணைப்பு : 
க . குற்றியலுகரம் உயிரீறே 

நச்சினார்க்கினியர் உரை இளம்பூரணர் 
• உரையொடு மாறுபடும் இடங்கள் 


உஅசு 


ஓம் 
தமிழ்ப் பேராசிரியர் , வழக்கறிஞர் 
திருவாளர் கா . சுப்பிரமணிய பிள்ளை , எம்.ஏ. , எம்.எல் . 

அவர்கள் எழுதிய 


முகவுரை 


என் 


தொல்காப்பியம் என்னும் இவ்வியல் நூலானது தமிழ் நூல்கள் 
யாவற்றுள்ளும் பழைமையான தாய்த் தமிழிலக்கண முழுமுதனூலாக 
அமைந்துள்ளது . தமிழ் நூல்கள் 

தமிழ் நூல்கள் யாவற்றினும் தொன்மையாலும் 
சிறப்பாலும் முதன்மை பெற்ற இந்நூல் இலக்கண 

நூலாக 
மந்தது யாவரும் உற்று நோக்கத்தக்கதே . இதற்கு முற்பட்ட 
இலக்கியங்கள் இப்பொழுது வெளிவரவில்லை . புறநானூறு முதலிய 
வற்றில் சிற்சில பாட்டுக்களை இந்நூற்கு முற்பட்டனாகக் கருதக் 
காரண முண்டு . இதற்கு முன்னேயே அளவற்ற இயல் இசை நாடக 
நூல்கள் தமிழில் இருந்தன வென்பதை இந்நூலே நன்கு விளக்கு 
கிறது . இந் நூல் சிறப்புப்பாயிரத்தில் தமிழ் நிலத்துச் செய்யுள் 
வழக்கும் உலகவழக்கும் ஆய்ந்து இந்நூல் செய்யப்பட்டதென்று 
கூறப்படுதலால் செய்யுள் வழக்கை அறிதற்குரிய நூல்கள் 
இருந்தன வென்பது தெளி 3 வ .. முந்து நூல்கண்டு 

றமை 
யானும் அது விளங்கும் . செய்யுளியலில் தமிழ் நூல்களை ஆசிரியர் 
எழுவகையாகப் பகுத்து ஓதுதலினாலும் 

தெளியப்படும் . 
அவ்வெழு வகையுள் நிறைமொழி மாந்தரது மறை மொழியையும் 
ஒன்றாக அவர் கொண்டமையானும் " அளவிற் கோடல் அந்தணர் 
மறைத்தே ” என்று எழுத்ததிகாரம் கஉ ஆவது சூத்திரத்தில் அவர் 
கூறியதாலும் , மறைமொழிகளடங்கிய மறை என்னும் நூல்வகை 
தமிழில் இருந்ததென்பது இனிது விளங்கும் . " நாடக வழக்கினும் 
உலகியல் வழக்கினும் என்பகனாலே நாடக நூல்கள் பலவிருந்தன 
வென்பது விளங்கும் . இசையொடு சிவணிய நரம்பின் மறைய என் 
மனார் புலவர் என்றதனாலே இசை நூல்கள் அக்காலத்திற்கு முன்னே 
நன்கு வழங்கின வென்பது விளங்கும் . தமது நூலுள் ஒவ்வொரு 
பகுதியிலும் தமிழ் வழக்கினை வியந்தோது மிடங்களில் என்மனார் 
புலவர் என்று சுட்டுதலால் புலவர்கள் பலர் தமக்கு முன் இயல் நூல் 
இயற்றியுள்ளார் என்பதையும் அவர் விளக்கக் கருதினார் என்பது 
வெளிப்படை . 

‘ முந்து நூல் ஆய்ந்து இந்நூல் செய்தாரென்று சிறப்புப் 
பாயிரத்துள் கூறப்பட்டுள்ளது . ‘ முந்து நூல் இன்னவென்று 
சுட்டுதற்குரிய அகச்சான்று யாதும் இல்லை . ஐந்திரத்தின் ஆராய்ச்சி 
இந் நூலாசிரியர்க்கு எவ்வாறு பயன்பட்டதென்று காட்டுதற்கும் 
நூலுள் அகச்சான்று யாதும் இல்லை . முந்து நூல் என்றது 
அகத்தியத்தை என்பதற்கு , 


5 


10 


எழுத்ததிகாரம் 


என்ற 


4 


மென்பது 


விழு நூல் 


சமண 


" ஆனாப் பெருமை யகத்திய னென்னு 
மருந்தவ முனிவ னாக்கிய முதனூல் 
பொருந்தக் கற்றுப் புரைதப வுணர்ந்தோர் 

நல்லிசை நிறுத்த தொல்காப் பியனும் 
எனப் பன்னிருபடலத்துப் பாயிரச் சூத்திரத்துட் காணப்படுவதே 
சான்றாகும் . 

கூறிய மூன்றினு முதனூல் கூட்டித் 
தோமின் றுணர்த றொல்காப்பியன்ற 

னாணை யின் றமி ழறிந்தோர்க்குக் கடனே 
ற பல்காப்பியப் புறனடைச் சூத்திரமும் இதற்குச் சான்று பகரும் . 

சிற்றகத்தியம் , பேரகத்திய மென்ற இரு நூலும் இப்போது வெளி 
வாராமையால் இந்நூலை முதனூலோடு ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கு 
இடமில்லை . 

ஐந்திரம் என்பது இந்திரனாற் செய்யப்பட்ட வடமொழி 
முதல் இலக்கணம் என் 

பலர் கூறுவர் . அதைத் தமிழ் நூல் 
என்றுஞ் சிலர் கூறுப . ஐந்திர 

உபாகமங்களுள் 
ஒன்றெனக் கூறுவாருமுளர் . விண்ணவர் கோமான் 

ற சிலப்பதிகாரப் பகுதிக்கு இந்திரனாற் செய்த இலக்கணமென்று 
அடியார்க்கு நல்லார் பொருள் கூறுகின்றார் . அதற்குச் 
நூல்களுள் ஒன்றாகிய “ இந்திர காளியம் என்று பொருள் கொள்ளு 
வாரும் உளர் . இந்திரனாற் செய்த இலக்கணம் இப்போது வடமொழி 
யிலும் இருப்பதாகத் தெரியவில்லை . 
நூலுணர்ச்சியும் 

தமிழ் நிலத்து இருவழக்கு 
உணர்ச்சியும் இந் நூல் 

செய்தற்குப் பயன்பட்டிருக்குமென்பது 
யாவர்க்கும் தெளிவு . ( ஒரு 

மொழிக்கு இயல் நூல் செய்வார் 
பிறிதொரு மொழி இயல் நூலையும் ஆராய்தல் நூலமைப்பிற்குப் 
பயன்படுதலே யன்றி 

யன்றி நூ லுட் கூறப்படும் பொருளாராய்ச்சிக்கு 
அத்துணைப் பயன் றருதல் அரிது . ஐந்திரமோ ஐந்திறமோ - வென் 
றையுறுவாருமுளர் . ஐந்திர வியாகரண மென்பது வடமொழியில் 
முதன் முதற் றோன்றிய ஓர் இலக்கண நூலாதலேயன்றி இந்திரனாற் 
செய்த இலக்கணம் என்ப தொன்று கிடையாதென்று தமிழ் வரலாறு 
எழுதிய தஞ்சை திருவாளர் ராவ்பஹ தூர் . K.S. சீனிவாச பிள்ளை 
யவர்கள் கருதுகின்றார்கள் . ஐந்திரமென்பது வடமொழியென்றே 
கருதுமிடத்து அந்நூலுள் வேற்றுமை எட்டு என்று கொண்டவாறே 
இந் நூலாசிரியரும் கொள்ளுதலின் அவ்வடமொழி இயல் 
ரோடு ஒத்த கருத்துடையார் இவ்வாசிரியர் என்பதனை விளக்கக் கருதி , 
ஐந்திர நிறைந்த தொல்காப்பிய னெனச் சிறப்புப் பாயிரமுடையார் 
கூறினாரென்பர் . அங்ஙனம் சிற்சில கொள்கைகளில் வடமொழி 
ஐந்திர நூல் கருத்தும் இவ்வாசிரியர் கருத்தும் ஒருவாறு ஒத்திருத்தல் 
கூடுமென்பதே யூகிக்கற்பாலது . 


அகத்திய 


நூலா 


முகவுரை 


11 


ஆசிரியர் 


நூல் செய்கின்ற காலத்து வழங்கிய வடமொழி 
லக்கணம் .ஐந்திரமெனப் படுதலாலும் பாணினீயம் கேட்கப் 
படாமையாலும் வடமொழிக்கு முதலிலக்கணம் ஐந்திரமெனவும் 
அதற்குப் பின்னேயே பாணினீயம் தோன்றியதெனவும் வடமொழி 
யாளர் கொள்ளுதலாலும் தொல்காப்பிய நூலானது வடமொழிப் 
பாணினீயத்திற்கு முற்பட்ட தென்பது தானே போதரும் . 
சொற்கள் தமிழுட் பயிலுதற்கு இந் நூலுள் விதி வகுத்திருப்பதால் 
ஆரியரொடு தமிழர்க்குத் தொடர்பு இவ்வாசிரியர் காலத்தே 
ஏற்பட்டிருத்தல் கூடுமென்பது யூகிக்கப்படும் . 

" வட வேங்கடந் தென்குமரி " என்று ஆசிரியர் காலத்திருந்த 
தமிழ் நாட்டெல்லை குறிக்கப்பட்டது . குமரி யென்பது யாறோ 
மலையோ என்ற ஐயப்பாட்டிற்கு இடமாக நிற்பது : அதனை உரையா 
சிரியர்கள் யாவரும் யாறு என்றே கொள்கின்றனர் . காலஞ்சென்ற 
அரசன் சண்முகனார் அதனை மலை 

என்கின் றனர் . புறநானூற்று , 
கா ஆவது பாட்டு , 

வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் 
தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் 
குணாஅது கரைபொரு தொடுகடற் குணக்கும் 

குடா அது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும் 
எள்ற அடிகளுள் இரண்டாவது அடியிற்கண்ட குமரி என்பதற்குக் 
கடல் என்று பொருள் கொள்ள இடமில்லை . அதனை யாரென்று அச் 
செய்யுள் உரையிலே காட்டப்பட்டுள்ள புறநானூற்று கள ஆவது 
பாட்டில் , 

தென்குமரி வட பெருங்கல் 

குணகுடகட லாவெல்லை 
என் றவிடத்தும் குமரி என்ற சொல் ஓர் பாற்றைக் குறிப்பதாகவே 
தெரிகின்றது . குமரியாற்றைக் கடல் கொண்டபின்னர்க் குமரி என்ற 
பெயராலே தென் எல்லையாகிய கடல் சுட்டப்பட்டிருத்தல் தெள்ளிது . 
சிறுகாக்கை பாடினியார் தெற்குங் கடலெல்லை கூறியது . 

" வடதிசை மருங்கின் வடுகுவரம் பாகத் 
தென்றிசை யுள்ளிட் டெஞ்சிய மூன்றும் 
வரைமருள் புணரியொடு பொருது கிடந்த 
நாட்டியல் வழக்க நான்மையின் கடைக்கண் 

யாப்பின திலக்கண மறைகுவன் முறையே 
என்பதனால் விளங்கும் . தொடியோள் பௌவம் என்ற சிலப்பதி 
காரமுங் காண்க . புறநானூற்று காஎ ஆவது பாட்டில் குமரியம் 
பெருந்துறை யயிரை மாந்தி என்ற அடிக்குக் குமரியாற்றினது 
பெரிய துறைக் கண்ணே என்று அதனுரையில் பொருள் 

கூறப் 
பட்டுள்ளது . சிலர் அதற்குக் குமரிக் கடற்றுறை என்று பொருள் 
சொல்லுகின்றார்கள் . யாறு என்று பொருள்படுஞ் சொல் ஆண்டில் 


து . 


. 


I2 


எழுத்ததிகாரம் 


லாமையால் , குமரியென்ற சொல் வழங்கும் செய்யுட்களில் பெரும் 
பான்மையும் பொதுச் சொல்லாகவே அது காணப்படுகின்றது . அப் 
பெயருடையயாறு ஒன்று இருந்திருத்தல் கூடுமென்பதைத் தமிழ் 
தூலோர் யாவரும் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் . மலையும் இருந்த 
தென்பது குமரிக் கோடும் என்ற சிலப்பதிகார அடியால் விளங்கு 


இன்றது . 


ஆசிரியர் தொல்காப்பியர் காலத்தே குமரி யாறோ அல்லது குமரி 
மலையோ தமிழ்நாட்டிற் கெல்லை யென்னுங் கேள்விக்கு விடை 
ஆயத்தக்கது . குமரிமலை கடல் கொண்ட நாட்டில் எவ்வாறு அமைந் . 
திருந்தது என்று ஆயுமிடத்து அந்நாட்டின் பகுதிகளை நன்கறிந்து 
எழுதியுள்ள மறைந்த குமரிக்கண்டம் ( Lost Lemuria ) * என்னும் 
ஆங்கில நூ லுட் போந்த படத்தினாலே ஒரு பெருமலையானது மேலைக் 
கடலில் தொடங்கி வடக்குந் தெற்குமாகக் குமரிக்குத் தென் பகுதியி 
லுள்ள நிலப்பகுதியிலே நெடுந்தூரஞ் சென்று பின் தென் மேற்காகத் 
திரும்பி மடகாஸ்கர் , ( Madagascar ) என்ற ஆப்பிரிக்கத் தீவுவரை 
சென்றதாகத் தெரிகின்றது . அம்மலைக்குக் கீழ்ப்பக்கம் உள்ள 
காட்டில் பெருமலை ஒன்று இருந்ததாகத் தெரியவில்லை . இந்த 
மலையானது தென்கிழக்கு முதல் வட மேற்குவரை செல்லுகின்ற 
இமயமலையைப் போல வடமேற்குத் தொடங்கித் தென் கிழக்கிற் 
செல்லுகின்ற ஒரு பெருமலைத் தொடராக இருந்திருப்பதாகத் தெரி 
கின்றது . இம்மலையைத் தமிழிற் குமரி யென்றும் 

குமரி யென்றும் வடமொழியில் 
மகேந்திர மென்றும் முன்னோர் கூறினாரென்பதற்குக் காரணமுண்டு . 
சிவதருமோத்தரம் என்னுஞ் சைவவுபாகமத்தில் பொதியிற்குத் 
தென்பால் மகேந்திர முண்டென்றும் அந்நூ லுரையுள் தெற்கு முதல் 
வடக்கு ஈறாக அது இருந்த தென்றும் கூறப்பட்டுளது . அதனடி 
வாரத்திலுள்ள தேசம் பொன் மயமான இலங்கை யென்றும் குறிக்கப் 
படுகின்றது ; 

துங்கமலி பொதித்தென்பாற் றுடர்ந்த வடிவாரத்தி 

னங்கனக விலங்கையுமேழ் வரைச்சார லடித்தேசம் 
என்றதனால் அஃது உணரப்படும் . 

உன்னதத் தென் மயேந்திரமே 
என்ற அடியுங் காண்க . 

பஃறுளியாறு என்பது ஒரு பெரிய யாறாகவும் அது நெடியோ 
னென்னும் பாண்டியனுடைய தென்றும் புறநானூற்றுள்ளே குறிக்கப் 
பட்டுள்ளது ; 

" முந்நீர் விழவின் நெடியோன் 

நன்னீர்ப் பஃறுளி மணலினும் பலவே 
என் றது காண்சி . 

Scott Elliot .. 


முகவுரை 


" அடியிற் றன்னள வரசர்க் குணர்த்தி , 
வடிவே லெறிந்த வான்பகை பொறாது 
பஃறுளி யாற்றுடன் பன்மலை யடுக்கத்துக் 
குமரிக் கோடும் கொடுங்கடல் கொள்ள 
வடதிசைக் கங்கையு மிமயமுங் கொண்டு 

தென்றிசை யாண்ட தென்னவன் வாழி 
என்ற சிலப்பதிகார அடிகளினாலே குமரிமலையும் பஃறுளியாறும் , 
இமயமுங் கங்கையும் போன்றிருந்தன 

வென்பது கருதப்படும் . 
" பன்மலையடுக்கத்துக் குமரிக் கோடு என்றதனாலுங் குமரி மலையின் 
பெருமை விளங்கும் . நெடியோனுக்குரிய மொழி தமிழ்மொழி 
யாதலாலும் தமிழ் வழங்கும் நாட்டிலுள்ள யாற்றினையே நெடி 
யோனைப் புகழும் புலவனுங் குறித்தல் இயைபுடைமையானும் கடல் 
கொண்ட நாட்டின் ஒரு பகுதியாதல் தமிழ் நாடென்றே கருதற் 
பாலது . 

பஃறுளியாறும் குமரிக்கோடும் கடல் கொள்ளப் பட்டனவென்ற 
விடத்துக் குமரியாற்றை ஆசிரியர் குறியாமையும் நோக்குக. குமரி 
யாறு பஃறுளியாற்றின் வேறாகவே இருந்ததென்று தெரிகிறதால் 
இரண்டிற்கும் நடுவே நாடுகளி நந்தன வென்று யூகித்தல் கூடும் . சிலப் 
பதிகார வுரையுள் அடியார்க்கு நல்லார் இவ்விரண்டாற்றிற்கு மிடையே 
49 நாடுகள் இருந்தன வென்று கூறியுள்ளார் . அவர் கூறியுள்ளதற்குச் 
சான்று காட்டாத போதினும் அவரதனைப் புனைந்துரையாகக் கூறினார் 
என்று கருத இடமில்லை . பெரும்பான்மையும் பண்டைத் தமிழுரை 
யாசிரியர்கள் நூற் பிரமாண மில்லாமல் யாதுங் கூறுவதில்லை 
சரித்திர ஆராய்ச்சி மிக்கில்லாத அக்காலத்தில் , காலமுறையைக் 
கருதாமல் முன் நடந்ததைப் பின்னாகவும் பின் நடந்ததை முன்னாகவும் 
அவர்கள் தொகுத்துக் கூறியிருத்தல் கூடு மேயன்றிப் புதுவதாகப் 
புனை தல் 

மேற்கூறிய புறநானூற் றுட்போந்த 
நெடியோன் என்னும் பாண்டியனே தொல்காப்பியப் பாயிரத்துட் 
சுட்டிய நிலந்தருதிருவிற் பாண்டியன் என்று சிலர் யூகிக்கின்றார்கள் . 
அவர்கள் நிலந்தந்த பேருதவிப் பொலந்தார் மார்பின் நெடியோ 
னும்பல் என்ற மதுரைக் காஞ்சியை மேற்கோளாக உரைக்கின்றனர் . 
நிலந்தரு திருவிற் பாண்டியன் ( கலித்தொகை ) என்னுஞ் சொற் 
றொடரின் பொருள் , 

" மலிதிரை யூர்ந்து தன் மண்கடல் வௌவலின் 
மெலிவின்றி மேற்சென்று மேவார்நா டிடம்படப் 
புலியோடு வின்னீக்கிப் புகழ்பொறிக்த கிளர் கெண்டை 

வலியினான் வணக்கிய வாடாச்சீர்த் தென்னவன் 
என்னும் முல்லைக் கலி - 50 ச ஆவது பாட்டின டிகளின் வைத்து யூகிக்கத் 
பாலது . தன்னாட்டைக் கடல் கொள்ளப் பிற அரசர் நாட்டைத் தன் 
குடிகட்கு வென்று தந்த சிறப்புடைய பாண்டியன் காலத்தே தொல் 
காப்பியம் அரங்கேற்றியதாக அறிகின்றோம் . இப்பாண்டியனைத் தென் 


கிடையாது . 


4 


14 


எழுத்ததிகாரம் 


னென்ற 


னவன் என்று கலித்தொகை ஆசிரியர் கூறியவாறே இளங்கோவடி 
களும் கடல் கொண்ட செய்தி கூறுமிடத்துத் தென்ன வன் என்று 
விளிக்கின்றார் . இத்தென்ன வனும் பஃறுளியாற்றையுடைய நெடி 
யோனுமி ஒரே அரசன் என்று கொள்ளின் மன்னன் ஒருவனே கடல் 
கோட்கு முன்னும் பின்னும் நெடுங்காலமாக அரசாண்டான் என்பது 
முடியும் . தென்னவன் காலங் கடல்கோள் நடந்த காலமாகத் 
தெரிதலால் தொல்காப்பியர் காலமும் அக்காலமேயென்பது தெளிவு . 
நிலந்தரு திருவிற் பாண்டிய னெனப் பாயிரத்துள் விதந்தோதுதலின் 
அங்ஙனம் நிலந்தந்த பேருதவிக்குப் பின்னேயே தொல்காப்பியம் 
அரங்கேற்றப்பட்டதென்று கொள்ளுதல் இயைபுடையதே ; அதற்கு 
முன்னெனக் கொள்வாருமுளர் . கடல்கோட்குப் பின் நூல் இயற்றப் 
பட்டதென்று கொள்ளுமிடத்துக் குமரி என்பதற்கு குமரியாறு 
என்றே பொருள் கொள்ளுதல் வேண்டும் . கடல்கோள் முடிந்து பிற 
நாடுகள் கைக்கொள்ளப்பட்டுப் பாண்டியன் அரசு நிலைத்த பிறகே 
நிலந்தரு திருவிற் பாண்டிய 

பெயர் ஏற்பட்டிருத்தல் 
வேண்டும் . அப்பெயர் சிறப்புப் பாயிரத்துட் கூறப்படுதலின் 
ஆசிரியர் நூல் செய்த காலமும் கடல் கோட்குப் பின்னே யாதல் 
வேண்டும் . ஆதலால் , அக்காலத்தே குமரியாறு தமிழ் நாட்டுத் 
தென் எல்லையாக விருந்ததென்று கொள்ளுதல் பெரிதும் பொருத்த 
மானது . 

கடல் கோட்குப் பின் முதன் முதற் செய்யப்பட்ட முழுமுதல் 
நூல் தொல்காப்பியம் என்பது தெளிவு . கடல் கோட்கு முன் இருந்த 
நூல்கள் யாவும் இலவாகி யொழிய அதற்குப்பின் செய்யப்பட்ட 
முதல் நூலாகிய தொல்காப்பியம் இன்றும் நின்று நிலவுகின்றது . 

வான்மீகியார் இராமாயண காலத்திலே பாண்டியர் தலைநகர் 
பொருநையாறு கடலொடு கலக்கின்ற இடத்திற்கு அருகிலிருந்த 
தென்று குறித்துள்ளார் . அக் காரணம்பற்றித்தான் அதனை அலைவாய் 
தற்கால 

ஆராய்ச்சிக்காரர்கள் கருதுகின்றார்கள் .. கடல் 
கொள்ளப்படுமுன் பாண்டியர்க்குத் தலை நகர் தென்மதுரை யென்று 
தெரிதலால் தென் மதுரையினின்றும் அலைவாய்க்குத் தலைநகரைப் 
பாண்டியர் மாற்றிக்கொண்டது அதனைக் கடல் கொண்ட பின்பு 
என்பது ஊகிக்கப்படும் . கபாடம் என்ற வான்மீகி இராமாயணச் 
சொற்குக் கதவென்றும் , கபாடபுரமாய ஊர் என்றும் இருவகைப் 
பொருள் கொள்ளப்படும் . கபாடபுரமென்ற உரையே இயைபுடைத்து ; 
அப்பெயரால் , இறையனாரகப் பொருளுரையில் இடைச் சங்கமிருந்த 
நகர் சுட்டப்படுதலின் , இடைச் சங்கத்திற்கு நூல் தொல்காப்பியம் 
என்றும் களவியலுட் கூறப்பட்டது . அதனுள் முதற்சங்கமிருந்தார்க்கு 
நூல் தொல்காப்பிய மென்று கூறப்படவில்லை . அதனைக் 

அதனைக் கருது 
மிடத்துத் தொல்காப்பியம் கடல்கோளுக்குப் பின்னே இயற்றப் 
பட்டிருத்தல் வேண்டுமென்று தோன்றுகிறது . ஆசிரியர் தொல் 
காப்பியர் ஜமதக்கினியின் புதல்வராய்ப் பரசுராமர்க்கு உடன் பிறப் 


என்று 


C 


15 


முகவுரை 


பென்று கருதுவார்க்கு இது மிகவும் ஒத்ததே . அங்ஙனம் கொள்ளு 
மிடத்துத் தமிழ் நாட்டிற்குத் தென் எல்லை குமரியாறு என்பவர் 
களுடைய கொள்கையும் வலியுறுகின்றது . அஃதெவ்வாறெனில் 
பஃறுளியாற்றைக் கடல் கொண்ட காலத்துக் குமரிமலையின் பெரும் 
பாகமும் அழிந்து போயது . குமரியாறு தொடங்கும் பகுதியும் 
குமரியாறும் 

கடல் 

கொள்ளப்படாதிருந்தது . சிவதருமோத்தர 
உரையுள்ளும் , 

மகேந்திர மலையின் அடிவாரத்துள்ள கனகமயமான இலங்கை 
யின் பகுதி கடலுள் மறைந்ததென்று கூறப்பட்டுள்ளது . இராமாயண 
காலத்தில் மகேந்திரகிரிக்கும் இலங்கைக்கும் நடுவே கடல் இருந்த 
தென்பது தெரிகிறது . அந்தக் காலமானது தென் மதுரையைக் கடல் 
கொண்ட காலத்திற்குப் பின்னாதல் வேண்டும் . இக்காரணங்களால் 
முதற் கடற்கோளுக்குப் பின் மகேந்திர மென்ற குமரிமலையின் ஒரு 
பகுதியும் , குமரியாறும் , இவற்றிற்கும் இலங்கைக்கும் நடுவே கடலும் , 
குமரியாற்றிற்கும் பொருநையாற்றிற்கும் இடையே நாடும் இருந்த 
தாகக் கொள்ளுதல் வேண்டும் . 

வான்மீகி இராமாயணத்திலே சேர சோழ பாண்டிய ரென்ற தமிழ் 
நாட்டு மூவேந்தருங் கூறப்படுகின்றார்கள் . அந் நூலுள் சோழநாட் 
டிற்கு வடபால் ஆந்திரம் புண்டரம் முதலிய தேசங்கள் சொல்லப் 
பட்டமையால் அக்காலத்துத் தமிழ்நாட்டு வடவெல்லை வேங்கடம் 
என்பது யூகிக்கக்கடவது . வியாசபாரதத்தில் உள்ள அருச்சுனன் 
தீர்த்தயாத்திரைச் சருக்கத்தால் பாண்டியர் மணவூர் என்னுமிடத்தில் 
அரசாண்டதாகத் தெரிகிறது . பாண்டவர் சேனைக்குச் சோறளித்த 
சேரமான் பெருஞ்சோற்றுதியன் சேரலாதனை , முரஞ்சியூர் முடி 
நாகராயர் என்னும் புலவர் பாடியிருப்பதாகத் தெரிகின்றது . ராம 
சரிதம் பாரத சரித்திரத்திற்கு முந்தியது . ஆதலால் பாரத சரித 
காலத்திற்கு முன்னே பாண்டியர் அலைவாயில் அரசாண்டதாகக் 
கருதவேண்டும் . கபாடபுரமுங் கடல் கொள்ளப்பட்டதாக அறிகிற 
படியால் அக்கடல்கோட்குப் பின்னர் பாண்டியர் மணவூரிற் றங்கிய 
தாகக் கருதுவதற்கு இடமுண்டு . முடிநாகராயர் 

செய்யுளுள் 
இமயத்தையும் பொதியத்தையுமே கூறினமை காண்க . அவர் 
செய்யுளால் பாரத காலத்தே தமிழரசர்க்கும் பாண்டவர்க்கும் 
நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதாகத் தெரிகின்றோம் . திருவிளையாடல் 
புராணத்துள்ளும் மணவூர் பாண்டியர் தலைக்கரெனக் கூறப் 
பட்டுள்ளது . 

பாரதகாலத்திற்கு முன்னேயே தொல்காப்பியர் நூல் செய்தனர் 
என்பது தெளிவு . அகத்தியர் , தொல்காப்பியர் 
பேராசிரியர் காலத்தைப் பற்றிய முடிபுகட்கு அவ்விருவரும் யாவர் 
எவ்வகையார் என்பதைப்பற்றி ஒரு சிறிது ஆராயத்தக்கது . 

அகத்தியமுனிவர் வரலாற்றினைத் தமிழறிவு சான்ற திருவாளர் 
மு . 

வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் ஆராய்ச்சி செய்து 
வருகின்றார்கள் ; வண் அதனைச் சுருக்கிக் கூறுவாம் . அகத்தியர் 


என்னும் 


த . 


16 


எழுத்ததிகாரம் 


என்ற பெயர் தமிழ்ச் சொல் என்று சிலரும் , அகஸ்தியர் என்ற 
வடமொழிச் சொல்லின் மொழிபெயர்ப்பென்று வேறு சிலருங் கருது 
கின்றார்கள் . அவர் வரலாறு இருமொழிப் பண்டைப் பனுவல்கள் 
பலவினும் காணப்படுகின்றது . அவரைத் தமிழ்முனி யென்று கந்த 
புராணமுடையார் அழைக்கின்றார் . கந்தபுராண அகத்தியப்படலத்தில் 
வண்டமிழ் மாமுனி மூதுரைத் தமிழ் முற்றுணர் மா முனி சந்த நூற் 
றமிழ்த்தாபதன் என்றும் , திருக்கலியாணப்படலத்தில் மறையொன்று 
தீஞ்சொற் றமிழ்மாமுனி என்றும் அவரை ஆசிரியர் கச்சியப்ப 
சிவாச்சாரியார் விதந்தோதினார் . விந்தத்தை யடக்குவதற்கு முன் 
கடல் குடித்த கதை கேட்கப்படுகின்றது . 

அது மேற் கூறிய 
அகத்தியப்படலத்தில் , 

" தெள்ளத் தெளிந்த மறைக்கள்வனைச் செற்ற மீன்போ 
வள்ளற் கடலை யொருநீயகன் கைய டக்கிக் 
கள்ளத் தவுண னிலைகாட்டி நங் கண்ணில் வைத்த 

கொள்ளைக் கருணை யுலகெங்கணுங் கொண்ட தெந்தாய் 
என்றமையால் விளங்கும் . கடலைக் குடித்தது விருத்திர னென்னும் 
அசுரனை இந்திரன் கொல்லுதற் பொருட்டு என்று திருவிளை யாட 

டற் 
புராணத்துட் கூறப்பட்டுளது . இந்திரன் பிரமனிடம் விருத்திரனை 
வெல்லும் வழி யாதென்று வினவ அப்பிரமன் அகத்தியரிடம் அவனைக் 
குறையிரக்கும்படி கட்டளையிட்டார் . அங்ஙனமே அகத்தியரை 
வேண்டிக் கொள்ள , அவர் கடலையுண்டு விருத்திரனைக் காட்டினார் 
என்று திருவிளையாடற் புராணங் கூறுகின்றது . இந்திரன் குறை 
நேர்ந்தது பொதியின் மலையில் என்பது சந்தவெற் படைந்தான் 
வானோர் . தலைவனை என்ற திருவிளையாடல் இந்திரன் பழி தீர்த்த 
படலச் செய்யுளடியால் விளங்கும் . எனவே , விந்த மடக்குதற்கு 
முன்னேயே பொதியிலில் அகத்தியர் இருந்தனர் என்பது போதரும் . 
இராமாயணத்துள் , என்று மவனுறைவிடமா மாதலினால் என்று 
பொதியிலைக் கம்பர் சிறப்பித்தனர் . விந்தமடக்கிய 

பின்னும் 
பொதிகையில் அகத்தியர் தங்கியிருந்ததாக அறிகிறோம் . அதற்குப் 
பின் சிவபெருமானது திருமணத்திற்காக இமயஞ் சென்று மீண்டனர் .. 
மீண்ட கதையைச் சொல்லுமிடத்துக் கந்தபுராணத்துள் அகத்தியர் 
இறைவனைத் தமிழறிவு ஈதல் வேண்டுமென்று கேட்டதாகக் குறிக்கப் 
படவில்லை . 

காஞ்சிப் புராணத்துள் அவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது . 
அங்ஙனம் குறித்தபோதும் , தமக்குத் தமிழ்மொழி அன்னியமென்று 
அவர் 

சொன்னதாகச் சரித்திரமில்லை. ஆனால் , திருவிளையாடற் 
புராணத்தில் தமக்குத் தமிழ் நன்கு தெரியாததாகக் கூறிய குறிப்பு 
முதன் முதற் காணப்படுகிறது . இப்புராணம் கந்தபுராணத்தோடு , 
மாறுபடும் இடங்களில் பின்னையதே சிறப்பாகக் கொள்ளற்பாற்று . 
ஆதலால் , தி விளையாடற்புராண 

முடையார் 

கூற்று தமிழ் 
முனிவரைக் குறித்ததாகக் கருதப்படாது . 


முகவுரை 


17 


மன்னு மா மலை மகேந்திர மதனிற் 

சொன்ன வாகமந் தோற்றுவித் தருளியும் 
என்றும் , 

" மற்றவை தம்மை மகேந்திரத் திருந்து 

உற்றவைம் முகங்க ளாற்பணித் தருளியும் 
என்றும் வரும் திருவாசக அடிகளாலே மகேந்திர மலையில் ஐம்முகங் 
கொண்டெழுந்தருளி , இறைவர் ஆகமங்களைத் தோற்று வித்தார் 
என்பது போதரும் . மகேந்திரம் பொதியத்திற்குத் தென்பாலுள்ள ஒரு 
பெருமலை என்பது முன் குறிக்கப்பட்டது . அம்மலையுள்ள நாடு 
தமிழ் வழங்கிய நாடாதலால் ஆகமங்களைக் கேட்டவர்கள் தமிழர்க 
ளாதல் வேண்டும் . கேட்ட ஐவருள் ஒருவர் அகத்தியராகவும் , ஏனை 
நால்வருள் ஒவ்வொருவரும் ஐந்து ஆகமங்கள் கேட்டதாகவும் , 
அகத்தியர் மாத்திரம் எட்டு ஆகமங்கள் கேட்டதாகவும் சிவாகமம் 
கூறுகின்றது . அவ் வைவருடைய கோத்திரமும் ஆரிய கோத்திரமாகக் 
காணப்படவில்லை . அவை முறையே சிவகோசரம் , சிகாகோசரம் , 
சோதிகோசரம் , சாவித்திரிகோசரம் , வியோமகோசரம் என்பன . 
இதனால் அகத்தியர் தமிழ்முனிவர் என்பதும் அவர் குமரி மலையைக் 
கடல் கொள்வதற்கு முன்னேயே ஆகமம் பெற்றவர் என்பதும் 
விளங்கும் . அவர் கடல் கோட்கு முன் தமிழைச் செம்மைப்படுத்திய 
பேராசிரியராக விருந்திருத்தல் கூடும் . அருந்தவமுனிவராதலால் 
நீண்ட ஆயுளுடையராய் வாழ்ந்திருந்து கடல்கோட்குப் பின்னும் 
இராமாயண காலத்தில் இராமருக்குக் காட்சி கொடுத்திருக்கலாம் . 
அகத்தியர் அனுமதியின்றிப் பொருநையாற்றைக் கடத்தல் அரி 
தென்னும் குறிப்பு வான்மீகத்தில் காணப்படுகின்றது ; சில பிரதிகளில் 
காணப்பட்டதாகக் கூறுந் தண்டகந்திருத்திய அகத்தியரென்பவர் 
தமிழ் முனியீன் வேறாய் ஆரியர் தலைவராய்ச் குறு முனிவர் பெயரைக் 
கொண்டவராகிய மற்றொருவரென்று யூகிக்க வேண்டியதாயிருக்கிறது . 
அவரையே நச்சினார்க்கினியர் பாயிர உரையிற் கூறுவதாயுங் 
கருதலாம் . அகத்தியனாருடைய மனை வியைப் புலத்தியனாருடைய 
உடன் பிறப்பென்று அவர் கூறுகின்றார் . ஆனால் , கந்தபுராண 
முடையார் தமிழ் முனிவர் மனைவி விதர்ப்ப நாட்டரசன் புதல்வி 
யென் மொழிந்தனர் . இதனாலும் அகத்தியப் பெயருடைய 
இருவருக்கும் வேறுபாடு காண்க . இந்திரனது சிவிகை சுமந்ததாகக் 
கூறப்படும் அகத்தியர் தமிழ்முனிவர் அன்று . இந்திரன தம்மை 
யடைந்து உதவி வேண்ட நின் தமிழ் முனிவர் , அவன் சிவிகை 
சுமத்தல் யாங்ஙனம் ? இருக்கு வேதப்பாட்டுகளுட் சிலவற்றைக் 
கூறிய அகத்தியர் தமிழ் முனிவர் என்று கருத இடமில்லை .. அப் 
பாடல்கள் பாரத காலத்தில் நான் மறைகளை வகுத்த வியாசர் இருக்கு 
வேதத்துட் சேர்த்தவைகளாக இருக்கலாம் . நாரதர்க்குக் கும்பத்திற் 
பிறந்தவராகக் கூறப்படும் அகத்தியர் தமிழ் முனிவரென்று கொள்ள 


18 


எழுத்ததிகாரம் 


இடமில்லை . அக்கதை தமிழ் முனிவரைப்பற்றி ஆரியர் கட்டிய 
கதையாக விருத்தல் வேண்டும் . அல்லது அப்பெயருடைய ஆரிய 
முனிவரொருவரைப் பற்றியதாதல் வேண்டும் . தமிழ்முனிவர்களின் 
பெயரையும் ஆரியமாக்கித் தமிழ்ப் பெயர் விளங்காவண்ணஞ் செய்தல் 
ஆரிய நூலோரது வழக்கம் போலும் . அகத்தியர் என்ற சொல் வினைத் 
தமிழ்ச் சொல்லாகவே கருதலாம் . அது தமிழிக்கு இன்றியமையாதவர் 
என்ற பொருளுடையது . என்று முள தென் றமிழை என்றலால் , 
என்றும் பொதியில் இருந்து வளர்த்தல் அவரது கடமைபோலும் . 

ஜமதக்கினியின் புதல்வராகத் தொல்காப்பியரைக் கருதினால் அவர் 
காலம் இடைச்சங்கமிருந்த காலம் என்றெண்ண இடமுண்டு . ஆனால் , 
பரசுராமரைப்பற்றிக் கூறும் நூல்களுள் தொல்காப்பியரை அவரின் 
உடன் பிறப்பாகக் கூறக் கண்டிலம் . சில தமிழ்ப் புலவர்கள் கூறுவ 
தாவது : - " பலரானும் விரும்பப்படும் மேம்பாட்டினையுடைய 
பண்டைக் காலத்துத் தமிழ்ப் பழங்குடிகளாகிய குறுக்கையர் , 
( ஏயர்கோ , காப்பியன் , சேக்கிழான் எனப் பெயரியவைகளுள் இவர் 
பழமை மிக்க காப்பியக்குடியிற் பிறந்தவர் என்பது . அங்ஙனந் தமிழ் 
முனிவராகத் தொல்காப்பியரைக் கருதுமிடத்து , இந்நூல் 
யூழியின் அந்தத்தேயே செய்யப்பட்டிருத்தல் கூடும் . இந் நூலுட் 
சில பகுதிகள் பிற்காலத்துச் சேர்க்கப்பட்டனவாகக் கருத இடமுண்டு. 
அவைகளிற் பல ஆரியக் கலப்பு மிகுந்த பின்னரே சேர்க்கப்பட்டன 
வென்று கொள்ளவேண்டும் . 

இந்நூல் எழுத்ததிகாரம் முழுவதிலும் இரண்டு 
சொற்களே தமிழோ வடமொழியோவென்று ஐயுறுவதற்கு இடந் 
தருவன . அது வடமொழித் தொடர்பு முதன் முதல் அக்காலத்து 
ஏற்பட்டமைக்கு ஒரு சான்றாகும் . 

பரசுராமர் கரீலத்திலேயே வடநாட்டில் பிராமணருக்கும் ஏனை 
யோர்க்கும் கலகம் விளைந்ததாகத் தெரிதலால் அக்காலத்திலேயே 
கரணங்கள் யாக்கப்பட்டிருத்தல் 

கூடும் . 

இன்னொரு 
முறையாகக் கருதுமிடத்து மனுஸ்மிருதிகள் முதலியவை எழுந்தபின் 
சாதியையும் கரணத்தையும் பற்றிய சூத்திரங்கள் தொல்காப்பியத்திற் 
சேர்க்கப்பட்டிருத்தல் கூடுமென்று தெரிகிறது . எவ்வாறாயினும் 
பாரதகாலத்திற்கு முன் தொல்காப்பிய நூல் இயற்றப்பட்டதென்று 
கோடலே பொருத்தமுடைத்து . ஒரு சாரார் சூத்திரமென்ற செய்யுள் 

வடநாட்டிலே அமைந்த பின்னர்த் தொல்காப்பியர் தமது 
இலக்கண நூலைச் சூத்திரயாப்பால் இயற்றினர் என்று 
கின்றார்கள் . கல்ப சூத்திரங்களும் ‘ தரும சூத்திரங்களும் உபநிடத 
காலத்திற்குப் பின் எழுந்தனவென்று கொள்கின்றார்கள் . 

சூத்திரயாப்பால் தமிழ் நூல் செய்யப்பட்டதென்று 
கொள்வதினும் தமிழிலேயே எழுவகைச் செய்யுளுள் ஒன்றாகிய 
நூலைக் கூறும் பாவினம் அமைந்திருத்தல் கூடுமென்று கொள்ளுதலே 
யைபுடைமை காண்க . அது நூற்பாவென்று பெயர் பெறும் . எழு 


மூன்று 


வெவ்வேறு 


வகை 


கூறு 


வட 


மொழிச் 


முகவுரை 


தெரிகின்றது 


வகைச் செய்யுளைத் தன்னகத்துக் கொண்ட தமிழானது அவற்றை 
இயற்றுதற்குரிய யாப்புவகைகளை உடைத்தா யிருந்ததில்லை யென்று 
கூறுவது பொருத்தமில்லாத தொன்றே . தொல்காப்பியத்துள் சில 
இடங்களில் சூத்திரமென்ற சொல் வழங்குவதை வைத்து வடமொழிச் 
சூத்திரம் ஏற்பட்டதன் பின்னரே இந்நூல் இயற்றப்பட்டதென்று 
கொள்ளுதற்கு இடமில்லை . தொல்காப்பியத்துட் சில பகுதிகள் 
ஆசிரியர் காலத்துக்குப்பின் சேர்க்கப்பட்டவைகள் . மரபியலுட் 
பெரும்பான்மையும் அவ்வாறே . சூத்திரம் என்ற சொல் வருகின் 
செய்யுட்கள் மரபியலிலேயே காணப்படுகின்றன . அவை ஆசிரியரின் 
செய்யுட்களல்லவென்பது ஒருதலை . 

ஆசிரியர் திருவள்ளுவர் வரலாறு கூறும் தெளிவு நூல் யாதும் 
இல்லாதது போலவே ஆசிரியர் தொல்காப்பியரது வரலாறு கூறும் 
நூலுமில்லை . அகத்தியரின் மாணாக்கர் தொல்காப்பியர் என்பது 
மாத்திரம் பல்காப்பியர் உரை , சிகண்டியார் உரை முதலியவற்றால் 

புறப்பொருள் வெண்பாமாலையில் அகத்தியரது 
பன்னிரு மாணாக்கர்களுள் தொல்காப்பியர் தலைவர் என்பதனைக் கூறும் 
அடிகளுள்ளன . அவையாவன : 

மன்னிய சிறப்பின் வானோர் வேண்டத் 
தென்மலை யிருந்த சீர்சால் முனிவரன் 
தன்பாற் றண்டமிழ் தாவின் றுணர்ந்த 
துன்னருஞ் சீர்த்தித் தொல்காப் பியன் முதற் 

பன்னிரு புலவரும் 
என்பன . 

ஆசிரியர் காப்பியக்குடியைச் சேர்ந்தவரென்று உரையாசிரியர்கள் 
கூறுகின்றார்கள் . ஜமதக்கினியார் புதல்வர் ஆசிரிய ரென்பதற்கு 
நச்சினார்க்கினியர் பிரமாணம் யாதுங் காட்டவில்லை . தொல்காப்பியரது . 
இயற்பெயர் திரண தூமாக்கினி என்பதற்கும் உரையளவை இன்னும் 
வெளிப்படவில்லை . ஜமதக்கினி புதல்வர் என்று கொண்டால் தொல் 
காப்பீயர் ஆரியரென்பது வலியுறும் ; அதற்குப் பிரமாண மின்மையின் 
அதனை வற்புறுத்தவுமிடமில்லை ஐந்திரமென்ற வடமொழி வியா 
கரணத்தையறிந்தா ரென்பதனாலே அவர் ஆரியராயிருத்தல் வேண்டு 
மென்பது துணிபன்று . தமிழாசிரியர் பிறபல மொழிகளையும் கற்றல் 
புதுமையன்று . ஆசிரியரது சமயம் தமிழரது கடவுட் கொள்கையே 
யன்றி வேறன்று . திருவள்ளுவர்க்கு யாது சமயமோ அஃதே தொல் 
காப்பியர்க்கும் என்று கொள்வதற்கு இரு பேராசிரியரது பெருநூற் 
பொருளொருமையே சிறந்த காரணமாதல் 

காண்க . 

ஆசிரியர் 
லத்தே சமணம் , புத்தம் முதலியன கிடையா ; வைணவம் ஒரு 
சமயமாகப் பரிணமிக்க வில்லை . மால் வழிபாடு மாத்திரமிருந்தது . 
ஆசிரியர் அகத்தியனாரது சமயம் சைவம் என்பது தெளிவாதலால் 
தொல்காப்பியரது சமயமும் அஃதேயென்று கொள்ளுதல் பொருத்த 


எழுத்ததிகாரம் 


முடைமை காண்க . திருவள்ளுவ நாயனார் கொள்கையும் அனையதே . 
தொல்காப்பியர் திருவள்ளுவர் முதலியோரின் சமயத்தொடர்பான 
சொற்களைச் சமணபுத்தர் தம் நூலுட்கொண்டு வழங்கினமையால் 
பலர் 

பேராசிரியரும் சமணராயிருக்கலாமென்று எண்ணு 
கின்றார்கள் . அஃது எவ்வளவோர் அறியாமை ! சமண நூலாசிரிய 
ராகிய திருத்தக்கதேவர் முதலியோர் சமணரது 

முத்திநிலையைச் 
சிவகதி என்கின்றனர் . அருகனைச் சிவபரமுத்தி என்கின்றனர் . 
அக்காரணம் பற்றிச் சமணரைச் சைவரென்று . யாராவது 
கூறுவாரா ? 


( 


புறநானூறு சு ஆவது பாட்டு , பாண்டியன் பல்யாகசாலை முது 
குடுமிப் பெருவழுதியைக் காரிகிழார் பாடியது . முதுகுடுமிப் 
பெருவழுதி பஃறுளியாற்றையுடைய 

நெடியோன் 

வழிவந்தவ 
னென்பது , அவனைக் குறித்து நெட்டிமையார் பாடிய பாட்டால் 
விளங்கும் . 

அம்முதுகுடுமி காலத்தே குமரியாறு தெற்கிலிருந்த 
தென்பது தெளிவு . அக்காலத்து அவ்வழுதியினது குடை முக்கட் 
செல்வரது கோயிலைவலம் வருவதற்குமாத்திரமே தாழும் என்பது 
கூறப்பட்டது . 

பணியிய ரத்தைகின் குடையே முனிவர் 
முக்கட் செல்வர் நகர்வலஞ் செயற்கே 

யிறைஞ்சுக 
என்பது காண்க . 

இதனாற்போந்தது யாதெனின் இராமாயண காலத்திலேயே 
தென்னாட்டில் முக்கட்செல்வர் வழிபாடு சிறந்தோங்கியிருந்ததென்பது 
புலனாம் . அக்காலத்துப் பெருவழக்கிற்றாகிய முக்கட் செல்வர் 
வழிபாடே தொல்காப்பியர்க்கும் பல்லாற்றானும் பொருந்துவதாம் . 
ஆரியர் கலப்பு அவர் காலித்தே உண்மையின் அவரது வேள்வியும் 
அரசர்களால் இயற்றப்பட்டன வென்பது தெரிகின்றது . 
வேள்விவழக்கு குடிகளுள் அக் காலத்துப் பரவியதாகத் தோன்ற 
வில்லை . ஆசிரியது மரபினை அறிவர் 

மரபாகவே 

கொள்ளல் 
வேண்டும் . 

தொல்காப்பியர் ஆரியராயினும் தமிழராயினுமாகுக . அவர் கால 
மாகிய இராமாயண காலத்திற்கு முன்னேயே முத்தமிழ் நூல்களும் 
மூவேந்தரும் , முத்தமிழ்ப் புலவரும் உயர்ந்த கடவுட் கொள்கையும் 
செவ்விய அறநெறியும் உடையராய்த் தமிழ் நாட்டிற் றிகழ்ந்தோங்கின 
ரென்பதை யாவரும் மறுக்க வொண்ணாது . வான்மீகியார் இராமாயண 
காலம் கி . மு . எ 00 - க்கு முன் என்பது திண்ணம் . ஆதலால் புத்தம் 
சமணம் முதலிய மதங்கள் உண்டாவதற்கு முன்னேயும் கி.மு. நான் 

நூற்றாண்டிற் றிகழ்ந்த பாணினி முனிவர் காலத்திற்கு 
முன்னேயும் தொல்காப்பியம் இயற்றப்பட்ட தென்பது தெளிவு . 


ஆனால் , 


காம் 


முகவுரை 


21 


அல்லது 


+ 


தொல்காப்பியரையும் அகத்தியரையும் புத்தர் 
சமணரென்று சொல்வது உண்மைச் சரித்திரத்திற்கு முற்றும் மாறாக 
உள்ள ஒரு தப்பு மொழியாகும் . 

ஆசிரியர் நூல் செய்கின்ற காலத்திலே இன்றைக்கும் மேனாட்டின 
ரும் அறியாத பல நுண்ணூல்கள் தமிழ் நாட்டிலே தழைத்தோங்கின 
வென்று யூகிப்பதற்கு இந்நூல் இடங்கொடுக்கின்றது . முத்தமிழ் 
நூல்களும் , யோக நூல்களும் , மந்திர நூல்களும் , தத்துவ நூல்களும் , 
மருத்துவ நூல்களும் மிகுதியாக இருந்தனவென்பது தொல்காப்பியத்தி 
னானே புலனாவதை மேலே காட்டினோம் . 

எழுத்ததிகார நூல் மரபாலும் , பிறப்பியலாலும் , எழுத்தொலி மூல 
நூலுணர்ச்சி தமிழ் நாட்டிற் சிறப்புற்றோங்கியிருந்ததென்பது தெரிய 
வருகிறது . உலகத்திலே எல்லாவகை மொழிகளிலும் பயில்கின்ற 
எழுத்தொலிகளை வகைப்படுத்தி அவற்றுள் தனி எழுத்தொலிகள் 
இன்ன வெனவும் , கலப்பொலிகள் எழுவதற்குக் காரணமாக அத்தனி 
யொலிகளோடு ஒன்றாதல் பலவாதல் முன்னாதல் பின்னாதல் உடனாதல் 
யைகின்ற சார்பொலிகள் இன்ன வென்றும் பண்டைத் தமிழறிஞர் 
அறிந்திருந்தார்கள் . தனியொலிகள் அனைத்தையும் தமிழ்மொழி 
நெடுங்கணக்கின் முப்பது எழுத்துக்களாக அமைத்து வைத்தனர் . 
தனியொலிகட்கும் சார்பொலிகட்கும் குறியீடும் அமைத்துள்ளனர் . 
எவ் வகையான பேச்சொலியும் தனியொலி சார்பொலி அவற்றின் 
கலப்பொலி என்பவற்றுள் அடங்குதலால் அவற்றைத் தமிழெழுத்துக் 
களால் எழுதும் வன்மையும் நம் முன்னோர் பெற்றுத் திகழ்ந்தனர் . 
இவ்வரிய நூலுணர்ச்சி உலகிலுள்ள எல்லா மொழிகட்கும் மிகவுஞ் 
சுருங்கிய எளியவாகிய குறியீடுகளைத் தருவது . இந் நூ லுணர்ச்சி 
உ.லகிற் பரவுமாயின் தமிழ் எழுத்து முறையே உலகெங்கும் பரவிப் 
பிற இலிபிகளின் இடர்ப்பாடும் பெருக்கமும் ஓய்ந்து ஒழியும் . 2000 
ஆண்டுகளாக மறைந்து கிடந்த இவ்வரிய நூலைத் தமது நுண்மாண் 
துழைபுல மிகுதிப்பாட்டால் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தி 
னின்றும் வடித்தெடுத்த பேரமுதமாகத் தற்காலத்தே உதவி 
யருளியவர் பெருங் கலைஞர் திருவாளர் பா . வே . மாணிக்க நாயக்க 
ரவர்கள் ஆவர் . அவர்கட்குத் தமிழ்நாடும் பிறநாடும் செயக்கடவ 
தாகிய கைம்மாறு ஒன்று மிலதாயினும் அவ்வரிய நூலைப் போற்றுத 
லும் பரவச் செய்தலுமே நம்மவர்களின் ஒருதலையாய கடமையாகும் 
நம் முன்னோர் எழுத்தொலி முயற்சிக்குக் குறியீடு அமைத்தனரேயன்றி 
அவ்வொலிக்கு மாத்திரம் வடி வமைத்திலர் . அதனால் எழுத்தொலி 
அளவிறந்து பெருகினும் குறியீடுகள் அளவுட் 

பட்டனவாக 
அமைந்துள்ளன . இதுவே பெறற்கரிய பெரும் பேறாக எழுத்து நூல் 
கற்பார் கடைப்பிடிக்க வேண்டியது . இவ்வாறு கொள்ளாது 
ஒவ்வொன்றிற்கும் குறி ஒவ்வொன்று அமைத்தால் ஒலிகளும் பலவாய்க் 


MADRADES 


ஒலி 


22 

எழுத்ததிகாரம் 
குறிகளும் பலவாய் வரம்பிகந்து ஓடும் . அதனால் வரி வடிவுக் கூட்டம் 
செப்பமடை யாது வாளா விரிந்து பயனிலதாம் . இதனை மேலைத் 
தேசத்து எழுத்து நூல் வல்லார் உற்று நோக்கற் பாலர் . 

தமிழ் எழுத்தொலி கற்போர் பண்டை எழுத்து நூ லுணர்ச்சி 
யின்றி இதுவரை முயன் றமையால் சார்பெழுத்தின் தன்மை அறியா 
திருந்தனர் ; உரையாசிரியர்களும் அவ்வாறே . திருவாளர் நாயக்கரவர் 
களின் பேருதவியால் சார்பெழுத்தின் தன்மை தமிழர்கட்கு விளங்குவ 
தாயிற்று . சார்பெழுத்தாவன : - குற்றியலிகரம் , குற்றியலுகரம் , 
ஆய்தம் என்பன் . குற்றியலிகரம் இகரக் குறுக்கமன்று . கேண் மியா 
என்ற சொல்லின் மகரத்தின் மேல் உள்ள இகரம் நேர் இகரமாக 
ஒலியாது வேறுபட்டிருத்தல் காண்க . இந்தக் குற்றியலிகரம் அகரத் 
திற்குப் பின் கலப்பதால் எழுகின்ற ஒலியே Man என்ற ஆங்கிலச் 
சொல்லின் நடுவேயுள்ள உயிரொலியாம் . குற்றியலுகரம் என்பது 
வடமொழி ரு லு என்னும் ஒலிகளிலுள்ள உயிரொலிகளாம் . 
ஆய்தம் என்பது எழுத்தோசைக்குக் காரணமாகிய மூச்சொலியே 
யாகும் . அது சார்ந்த ஒலியின் தன்மையோ டொத்தியலும் . அதனைத் 
தகரத்தின் முன்சேர்க்கும் பொழுது தகரத்தின் ஒலி மென்மையடையும் . 
அவ்வாறு ஆய்தமுந் தகரமுங் கலந்த ஒலி அரபு முதலிய மொழிகளில் 
மிகுதியும் வழங்குகிறது . இவ்வாறு கொள்ளாது ஆய்தத்தின் ஓ லி 
வடிவம் அது ககரத்தின் முன் சேர்ந்தபொழுது எழுகின்ற ஒலியேயாம் 
என்று பிற்காலத்தார் மயக்கங் கொண்டனர் . அதனால் , ஆய்தத்தின் 
பெரும்பயனைத் தமிழர் அறியாது போயினர் . குற்றியலிகரம் 
உயிரொலிகளோடு கலத்தல் தமிழ்மொழியிற் கிடையாது ; பிற 
மொழியிலுண்டு . அவ்வாறே குற்றியலுகரம் வல்லின மெய்யின்மேல் 
மாத்திரம் தமிழ் இயல் நால்களுட் குறித்த முறையில் ஊர்ந்துவரும் 
வடமொழியிலோ ரகர லகர மெய்களினும் ஊர்ந்து வருகின்றது . 
ஆங்கில முதலிய மொழிகளிலோ அது பிற உயிரொலிகளோடுங் 
கலந்து வருகின்றது ஆய்தம் தனி எழுத்தொலிகட்குப் பின் கலத்தல் 
தமிழிலில்லை . வடமொழி முதலியவற்றில் அஃது அவைகளின் உடன் 
கலத்ததும் பின் கலத்தலும் காணப்படும் . 

தனியொலிகள் முப்பதும் தமிழ் நெடுங் கணக்காக அமைந்த 
சீர்மை உலகிற் பிற எம்மொழிக்குங் கிடையாது . சார்பொலிகள் 

ற முறைகள் தமிழிலே மிகச் சுருக்கம் . பிற மொழிகளுள் 
அவை தமிழினும் விரிவுடையன . இதனை உணராமையால் பலர் 
தமிழானது எழுத்தொலிகள் குறைந்த மொழியென வறிதே பிழை 
கூறுவர் . அவர் தமது எழுத்தொலி நூல் அறியாமையைப் புலப் 
படுத்தினர் ஆவர் . இனியேனும் தமிழர் , பிற மொழிகளிலிருந்து 
எழுத்தொலிகளையும் அவற்றின் வரிவடிவத்தையும் தமிழுட் கடன் 
வாங்காது தமிழ் எழுத்துக்களின் துணை கொண்டே பிறமொழி 


( 


முகவுரை 


23 


யைய 


. 


எண் 


எளியது 


நினைத்தற் 


ஒலிகளை நுண்ணூற்கு 

எழுதிக்கொள்ளும் ஆற்றல் 
பெற்றுய்வார்களாக . 

தமிழெழுத் தொலிகளின் சிறப்புக்களையும் செவ்விய அமைப்பை 
யும் பற்றித் திருவாளர் மாணிக்க நாயக்க ரவர்கள் நுணுகி யாய்ந்து 
மொழிந்தவை பின்வருமாறு : -- 
1 . கூட்டொலிகளைத்தனியெழுத்துக்களாக மற்றைய மொழிகள் 
ணுவது போலத் தமிழ் , தாள் தலைதெரியாது எண்ணுவதில்லை . 

2 . மற்றைய மொழிகள் போலாது கூட்டல் குறைத்தல் 
இயலாதவர்க்கு முயற்சியாலாகும் எழுத்தொலிகளிவையென்றும் . 
முயற்சி வேற்றுமையா லாக்கக்கூடிய எண்ணிறந்த எழுத்தொலிக 
ளிவையென்றும் , தமிழ் பாகுபடுத்தி யுணர்த்துகின்றது . 

3. வாக்குறுப்புக்களின் கூட்டல் குறைத்தல் ஏலாத குறிப்பான 
முயற்சிகளால் ஒலிக்கக் கூடிய எல்லா வெழுத்துக்களும் தமிழ் 
மொழியில் உயிர்கள் என வழங்கும் பன்னிரண்டும் உடல்கள் 
என வழங்கும் பதினெட்டுமே. 

4. தமிழெழுத்துக்களினமைப்பை விட 
கெட்டாததாயினும் , அதுவே எல்லா மொழிகளுக்கும் பொதுவான 
அமைப்பாம் . 

தமிழ் நெடுங்கணக்கின் வரி வடிவம் முத்தமிழ் என்ற குழூஉக் 
குறியால் விளங்கும் பிரணவத்தின் வடிவத்தினின்றே எழுந்தன 
வென்பதையும் , இயற்கை நிலைமைகளை இனிது விளக்கும் தமிழ் எழுத் 
தொலிகளின் சிறந்த ஆற்றலையும் , அவற்றின் மந்திரப் பொருளையும் 
திருவாளர் நாயக்க ரவர்கள் தமது தமிழ் மறை விளக்கம் என்ற 

விளக்கியிருக்கின்றனர் . அவற்றின் சுருக்கம் 
வருமாறு : 

1. இயற்கையில் மூலவடிவமாயுள்ள கருவின் உருவமே 
தமிழில் ஓகாரம் அஃதாவது மூலப்பிரணவம் . இவ்வடிவமே 
கடவுளுடைய அபயாஸ்த வரதாஸ்த மூர்த்தமாகக் காட்டப் 
பட்டுள்ளது . இவ்வடிவினின்றே தமிழின் மற்றைய வரிவடிவங்கள் 
கிளம்பியிருக்கின்றன . 

இவைகள் தந்தம் மந்திரப் பொருளைத் தந்தம் 
வடிவாலேயே நன்கு விளக்குகின்றன . 

2. எழுத்துக்களின் மந்திரப் பொருளும் , மொழிபடு பொருளும் 
தமிழில் ஒன்றாக இருப்பது எதனினும் காணாக்காட்சி . “ தனிநிலை , 
உயீர்கள் , உடல்கள் 

என்பன தமிழெழுத்துக்களின் பகுப்புப் 
பெயர்களாம் . 


நூலில் 


இனிது 


மயிலாப்பூர் 
உருத்ரோத்காரி 
சித்திரை மீ 18s 


கா . 


சுப்பிரமணியம் 


மேற்கோள் நூற்குறிப்பு விளக்கம் 


25 


| 


அகம் 

அகநானூறு 
* எச்சவியல் 

- எழுத்ததிகாரம் 
ஐங்குறு - ஐங்குறு நூறு 
குறள் - திருக்குறள் 
குறு , குறுந் - குறுந்தொகை 
குறிஞ்சிக்கலி - கலித்தொகை 
சிந்தா - சீவகசிந்தாமணி நாமக 
ளிலம்பகம் 

சிலப்பதிகாரம் 


* செய் , செய்யு - செய்யுளியல் 
* சொ , சொல் - சொல்லதிகாரம் 
நற் , நற்றி - நற்றிணை 
நெடுநல்வாடை 
நாலடி - நாலடியார் 
பட்டினப் - பட்டினப்பாலை 
புறம் - புறநானூறு 
* மரபியல் 
மலைபடு - மலைபடுகடாம் 
முல்லைப் - முல்லைப்பாட்டு 


தொல்காப்பியம் 


பத்துப்பாட்டு 


INTRODUCTION 


no 


Tolkappiam is the oldest book extant of a compre 
hensive nature in Tamil Literature . It is noteworthy 
that this grand work is a treatise on Grammar and 
Criticism . It presupposes a literary evolution of Tamil 
for ages before its birth . Although barring a few stanzas 
in Purananuru etc. , we have at present got 
complete work of Pre - Tolkappiam times , we have references 
in Tolkappiam itself to a vast literature of a rich variety 
which existed prior to it . There are allusions therein to 
literary, musical, mantric and yogic works and to Universal 
Phonetics. It is stated in the introductory stanza to the 
work that its author drew his inspiration from the pre 
existing literature and a close study of the literary and 
colloquial aspects of the language as prevalent in the Tamil 
land : bounded on the north by Venkadam and on the south 
by Kumari. 

The term Aindram (@BATL ) occurring in the intro 
ductory verse has given rise to a good deal of discussion . 
Some hold the view that it is the name of a book on 
Sanskrit Grammar. It is simply referred to as a book with 
which the author was familiar and nothing is definitely 
stated as to its relation to Tolkappiam , itself . Another 
opinion is that it represents a Tamil work antecedent to 
Tolkappiam or one of the Saiva Upagamas . Some confuse 
it with the Indrakaliam of the Jains . There is no internal 
reference to any of these works in Tolkappiam and no book 
of that name exists at present even in Sanskrit . Hence our 
researches in that direction are now next to impossible . 
Some are of opinion that it denotes the first Sanskrit 
Grammar which derived its name from the legend that 
Indra was the author of it. This much is probable that 
the great Sanskrit Grammar of Panini now extant did not 
exist at the time of Tolkappiam and was posterior to 
Aindram which is mentioned as one of its precursors. It 
may be that Saint Tolkappiar was conversant with the 
first Sanskrit Grammar at the time when he wrote his book . 
But the Tolkappiam could not have been based upon 
Aindram at all . It is quite probable . that the author 


2 


derived the principles of his grammar from Akattyam , as 
is evidenced by the passages in Pannirupadalam and 
Palkappiam . 

The age of the author is to be ascertained by an 
investigation of southern boundary of Tamilakam in his 
day , there being no doubt that the hill of Verkadam was 
its northern limit . The southern limit is signified by the 
term Kumari . The question is whether the word denotes 
the mountain or the river of that name . All the commen 
tators have taken it to be latter except the late Arasan 
Shanmuganar of Sholavandan who held that it indicated 
the former. It is clear that the term was applied to a 
range of mountains as well as to a natural stream . In the 
8 sixth 4seventh and 5 sixty - seventh stanzas of Purananuru 
the sea 

is stated to surround the land only on the 
east and the west of it and its southern boundary is given 
as the river Kumari . At a later day , when the basin of 
the Kumari was washed away by the sea , the ocean is said 
to encompass the Tamil country on three of its sides as in 
" Chirukakkaipadineyam and Silappadikaram . 

While all commentators agree that there was a river 
called Kumari, the author of Silappadikaram applied the 
1. ஆனாப் பெருமை யகத்திய னென்னு 

மருந்தவ முனிவ னாக்கிய முதனூல் 
பொருந்தக் கற்றுப் புரைதப உணர்ந்தோர் 

நல்லிசை நிறுத்த தொல்காப் பியனும் " 
2 . 

றிய குன்றினு முதனூல் கூட்டித் 
தோமின் றுணர்ந்த நெல்காப் பியன்ற 

னாணை யின்றமி ழறிந்தோர்க்குக் கடனே 
3 . " வடாஅது பனிபடு நெடுவரை வடக்கும் 

தெனாஅது உருகெழு குமரியின் தெற்கும் 

குணாஅது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும் " 
4 . தென்குமரி வடபெருங்கடல் 

குணகுடகட லா வெல்லை , 
5. “ குமரியம் பெருந்துறை யயிரை மாந்தி 
6. வடதிசை மருங்கின் வடுகுவரம் பாகத் 

தென்றிசை யுள்ளிட் டெஞ்சிய மூன்றும் 
வரைமருள் புணரியொடு பொருது கிடந்த 
நாட்டியல் வழக்க நான்மையின் கடைக்கண் 

யாப்பின திலக்கண மறைகுவன் முறையே " 
7. " தொடியோள் பெளவம் " 


3 


term to a many - sided mountain as well . In Sivadarumot 
taram , one of the important Saiva Upagamas, we find 
mention of a big range called Mahendram , situated . south 
of Pothia Hills . We also learn that it extended from north 
to south and that it formed the western background of the 
bigger Ceylon that once existed . On looking into the map 
attached to W. Scott Elliott s Lost Lemuria , we find that 
a certain chain of hills stretched southward from the 
southern portion of the Arabian Sea just a parallel to the 
Pothia hills up to about 10 degrees below the equator and 
then turned west in the direction of the African Island of 
Madagascar . To the east of this range no big mountain 
is visible in that map . A comparison of these descriptions 
renders it quite probable that this range was really the 
Kumari of the ancient Tamil books and the Mahendram of 
the Agamas and Skandapuranam . 

Besides this mountainous range , a huge river called 
Pahruli ( w .: 6 ) is mentioned as having existed in the 
submerged land . There are references to it in ? Purananuru 
as the famous river of a Pandian king called Nedion 
( 619. Cursor). The author of Sijappadikaram in patheti. 
cally describing the inroad of the sea that engulfed the 
Pahruli and the high peaks of the Kumari mountain , 
implicitly compares them respectively to the Ganges and the 
Himalayas in the north . Since the author mentions them as 
belonging to Pandian kings , we have reason to infer that the 
region of the Pahruli was part of Tamilakam . While this 
great river and the summit of Kumari are mentioned as 
having submerged , the author. does not refer to the Kumari 
as having been covered by the sea at that time , so that it is 
quite probable that the sea did not in its first inroad on 
Tamilakam encroach upon the watershed of the river 
1. முந்நீர் விழவி னெடியோன் 
நன்னீர்ப் பஃறுளி மணலினும் பலவே " 

( புறம் . கூ ) 
2. " அடியிற் றன்னள வரசர்க் குணர்த்தி 

Q12.Ca Qoups QUIT GOT LIMA 
பஃறுளி யாற்றுடன் பன்மலை யடுக்கத்துக் 
குமரிக் கோடுங் கொடுங்கடல் கொள்ள 
வடதிசைக் கங்கையு மிமயமுங் கொண்டு 
தென்றிசை யாண்ட தென்னவன் வாழி " ( சிலப் . கக - 17-22 ) 


( 


Kumari . In this connection , Adiyarkkunallar ( 9119 WINS 
நல்லார் ) . the great commentator of Silappadikaram speaks 
of the land between the Pahruli and Kumari as having been 
cut up into 49 districts ; and says that it was this vast area 
that went under the sea in the first deluge that swallowed 
portions of Tamilakam . 

It is stated in the introductory verse to.Tolkappiam 
that the work was dedicated to the Pandian king called 
Nilandaru tiruvirpandian ( நிலந்தரு திருவிற் பாண்டியன் ) . 
The reason for this name of the Pandian king may be 
gathered from the initial lines of the 1104th Stanza of 
Kalithogai to the effect that the Southern king of 
immortal fame who on account of the inroad of the sea on 
his land fed a bold expedition to the north and won lands 
for his people in the territories of the Chera and Chola 
kings . This circumstance leads us to infer that the first 
deluge took place in the reign of this sovereign . References 
to him in Purananuru etc. , show that he lived for an 
extra ordinarily long time. Hence when Saint Tolkappiar 
wrote his book it is certain that the land beyond the river 
Kumari had already been covered by the Indian Ocean , and 
the southern limit of Tainilakam in his day must therefore 
be taken to be the river Kumari and not the mountain of 
that name . 

While the literature of the Pre - diluvian age was utterly 
lost to us , we have even now a complete copy of the first 
of the books that have been written since the first deluge . 
This immortal work is the connecting link between the vast 
literary evolution of Tamil in the period styled the age 
of the First Sangam and the literature of latter times. 

The Aryan influence in the southern land was only 
very slight in the days of Saint Tolkappiar . Valmiki 
locates the Capital City of the Pandian kings in the age 
of the Ramayana about the spot where the Tampravarni 
empties itself into the sea . This is named Karadapuram 
1. " மலிதிரை யூர்ந்து தன் மண்கடல் வௌவலின் 

மெலிவின்றி மேற்சென்று மேவார் நா டிடம்படப் 
புலியொடு வின்னீக்கிப் புகழ்பொறித்த கிளர் கெண்டை 
வலியினான் வணக்கிய வாடாச்சீர்த் தென்னவன் " ( கலி , 104 . 


3 


( கபாடபுரம் ) by the poet and the commentator on Irayanar 
Agapporul mentions the same place as the seat of the Second 
Sangam or Kazhagam . It is also stated by the latter that 
Tolkappiam was one of the authoritative work of that age . 
The reason why Kapadapuram or Alaivai ( அலைவாய் ) as it 
is called by modern Tamil scholars, was chosen as the 
capital is explained by the occurence of the first deluge 
before which Ten Madurai ( தென் மதுரை ) in the submerged 
land had been the seat of the Pandians . It is also 
remarkable that the Tolkappiam does not find a place in the 
standard works of the first Sangam . This adds strength 
to the fact that it could have been written only in the age 
of the Ramayana of Valmiki . Researches show that at 
that time there was in the south a fragment of the hilly 
range of Kumari where the river of that name took its rise 
and flowed as a southern limit of the Tamil country ; 
portions of the Pandian Kingdom between the river Kumari 
and the Tampravarni and a gulf between the same and 
Ceylon . While he refers to Chera , Chola and Pandian 
Kingdoms in the south , Valmiki locates the Andhra Country 
north of the Chola kingdom which then extended up to 
Tirupathi of to - day . This confirms the view that at 
that time the northern boundary of Tamilakam was 
Venkadam . 

In the Mahabharatha of Saint Vyasa , Manavur 
( மணவூர் ) is mentioned as the seat of the Pandian kings 
and this is located according to the Tiruvilaiyadalpuranam 
near the seacoast to the east of the prensent city of Madura . 
In Purananuru there is a stanza in honour of a Chera 
king called , Uthiyan Cheralathan who is extolļed as 
having made an inexhaustible supply of rice to Pandavas 
as one of their allies . In the same stanza the northern 
and southern limits of India are indicated respectively as the 
Himalaya mountains and the Pothia hills . There is no 
reference to the river Kumari in this age . Hence we may 
infer that prior to the days of the Mahabharatha, and at 
a time before the Capital City of the Pandians was removed 
to Manavur, Saint Tolkappiar had brought his book to the 
light of day ; at least the main portion of his work must 
have come into being in the age of Valmiki and the 


6 


tradition that Saint Tolkappiar was a son of Jamathagni in 
år way confirms this view . The reason for the shift of 
the Capital from Kapadapuram to Manavur, was that 
the second deluge swept away the part of the land up 
to Cape Comorin and this flood appears to have taken place 
early in the age of the Mahabaratha. 

For a better understanding of the age of , Tolkappiam , 
it is worthwhile to briefly refer to the accounts of Saint 
Akattyar and Saint Tolkappiar . 

The life of Akattyar is being written by the disting 
uished Tamil scholar Mr. M. Venkatasami Nattar , Head 
Tamil Pandit of SP.G. College , Trichinopoly . Here we 
shall attempt only a brief sketch of the identity of this 
Saint . There is a conflict of opinion as to whether the term 
Akattyar is a Tamil or Sanskrit one . The history of the 
great sage lies recorded in a fragmentary fashion in several 
ancient books of both the languages. The author of 
Skandapuranam in Tamil styles him as , 

வண்டமிழ் மாமுனி மூதுரைத்தமிழ் முற்றுணர் மாமுனி 
சந்த நூற்றமிழ்த் தாபதன் மறையொன்று தீஞ்சொற்றமிழ் மாமுனி 
He also states that before the sage performed the miracle of 
suppressing the Vindyan range her dried up the sea by 
drinking it in order to help Indra to pursue and smite his 
enemy who had hid himself beneath the waters . We learn 
from Tiruvilaiyadalpuranam that Indra approached the sage 
on the Pothia hills and made his request . After the 
levelling down of the Vindyan mountain he is said to have 
resided in Pothia hills before he went north to attend God 
Siva s marriage in the Himalayas . Thus we understand 
tbat as Kambar put it , the Pothia hills were his permanent 
abode and that he several times went north on special 
missions and returned south after fulfilling them . When 
describing, his return from the north the author of Skanda 
puranam does not state that he prayed to God for a 
knowledge of Tamil which was foreign to him . Although 
the author of Kanjippuranam a later work , makes mention 
of the Saint s prayer for efficiency in Tåmil learning ; he 
does not say that the language was originally foreign to the 


C 


7 


we 


are 


Saint . But such a statement is made by the author of 
Tiruvilaiyadalpuranam also a later work than Skanda 
puranam . Wherever there is a difference between Skandam 
and Tiruvilaiyadal it is the former that should be relied 
upon more than the latter , Hence cannot attach 
importance to the latter in this respect, especially from the 
considerations that follow . 

It is stated in Tiruvachakam that in the Mahendra hills 
God Siva vouch - safed Agamic wisdom to certain Holy 
Saints . The agamic account is that the Saints were five in 
number, four of whom received five agamas each and that 
Akattyar who was the foremost of them obtained eight 
agamas of importance. The Gotras of the said five sages 

not Aryan in character . Considering the fact that 
Mahendram was identical with Kumari and was situated 
in the Tamil country south of the Pothia hills , we are led 
to infer that the five Saints above referred to must have 
belonged to the Tamil race and hence Saint Akattyar the 
most famous of them must have been a Tamil Saint from 
the beginning. It appears that the sage must be one of those 
who reformed the Tamil language in the antediluvian days . 
As a Divine Saint of miraculous . Psychic powers he could 
have lived for aeons before and after the first deluge . He 
might have taught Tamil to Saint Tolkappiar and other 
disciples subsequently to the inundation and continued 
to live in the age of the Ramayana . It is ſtated in Valmiki 
that the permission of Akattyar was required for any one 
who wanted to cross the river Tampravarni and go south 
ward . Saint Akattyar is described by Valmiki as gifted 
with peerless spiritual effulgence. In some of the versions 
of Valmiki there is an account of another Saint of the same 
name who is said to have , reclaimed the forest of Dandaka. 
He should not be confused with the Tamil Saint Akattyar 
of the Pothia hills. He might have been a leader of the 
Aryans who for the first time invaded Southern India in the 
days of the Second Sangam . While the author of Skanda 
puranam describes St. Akattyar s wife as the daughter of 

northern prince , the commentator Nachinarkiniar 
gives the account that she was the sister of Pulastiyar. 
This also confirms the view there were two Saints of the 


a 


8 


name Akattyar one being the Tamilian and the other Aryan . 
The Akattyar who is said to have been one of the palan 
quin- bearers of Indra was not at all the Tamil Saint of 
that name at whose door Indra danced attendance for help . 
The few songs in the name of Akattyar found in the 
Rig Veda might have been interpolated by Saint Vyasa 
when he arranged the four Vedas in the age of the Maha 
baratha . The story that Akattyar was miraculously born 
of a vessel as the son of St. Narada might be a concoction 
about the Tamil Saint by the Aryans or might refer to an 
Aryan saint of that name . It is clear that in many cases , 
the Aryans have succeeded in giving Sanskrit names to 
Tamil Saints or in adapting the names of Tamil Saints 
for Aryản sages . 

For our purposes we may hold that 
the term Akatiyar is purely a Tamil one meaning indis 
pensable . 


Turning to Tolkappiar we find him described by the 
Aryan or aryanised writers as a son of 

Samathagni . 
If that be the fact, he must have been the brother of 
Parasurama but he is not described as such in any of 
the Puranas or Ithikasas . The Tamil view is that he came 
of an ancient family whose traditional name was Kappiar 
just like the names of குறுக்கையர் , சேக்கிழார் , ஏயர்கோன் 
etc. A few adhere to the theory that he belonged to a 
village called Káppiakudi situated not far away from Sirkali 
in the Tanjore District . The Tamil commentators as a rule 
hold that he belonged to the Kappian family. Another set 
of modern scholars are of opinion that the another of 
Tolkappiam derived his name from his work Tolkappiam 
which means “ thy Old Protective Word .” The following 
remarks of Mr. T. Ponnambalam , Pillai, M.R.A.S , Retired 
Excise commissioner of Travancore are worthy of note in the 
connection . The word Tolkappiam is a compound of 
three simple words, Tol , Kappư and Iyam , the first of which 
means hoary , the second , protection and the third , science, 
so that the acceptation of the whole is the «venerable science 
of protection . This beautiful appellation with which Tamil 
genius has dignified Grammar , is the indication of the high 
function of that science , as understood by the Tamilş," 


9 


Whether St. Tolkappiar was an Aryan or Tamilian it 
matters very little . There is no room for doubt that he was 
a distinguished Tamil scholar and wrote his immortal and 
inimitable work in the beginning of the age of the Second 
Sangam . Some portions of Porulatikaram , especially many 
of the verses in Marabial ( WTAWW ) might have been added 
in the later days of Aryan admixture . So far as työ 

எழுத்ததி 
ATTI ( orthography) is concerned it is so purely Tamilian 
that it may be considered as a work of the age in which 
there was little Aryan influence. The kind of metre special 
to the composition of the books like Grammar is called 
Nurpa ( urmur) in Tamil and it is not identical with the 
term " Sutram in Sanskrit ; the term “ Sutram occurs only in 
the interpolated passages of Marabial . Hence there is no 
good trying to fix the date of Tolkappiam in the Sutra 
period of Sanskrit literature . The work of St. Tolkappiar 
was completed long prior to the age of the Mahabharatha . 
The verses referring to castes and ceremonies are really 
interpolations of a latter date . In the age of St. Tolkappiar 
there was neither Jainism nor Buddhism in existence . And 
Vaishnavism was not organised into a religion although 
there was the worship of Vishnu . Since it is clear that 
St. Akattyar belonged to the Saiva Religion of the olden 
days there may be no error in concluding that St. Tolkappiar 
also professed him master s creed . From a comparison 
of Tolkappiam Porulatikaram with the substance of Tiruk . 
kural we have reason to infer that both the great authors 
probably held fast to the same faith with St. Akattyar. 
It should be noted that in subsequent times, the Jains and 
the Buddhists adopted the phraseology of the Tamil Saiva 
Saints to express their own religious ideas and sentiments . 
This caused a conrusion of religions which misled some 
scholars into the belief that St. Tolkappiar , St. Tiruvallur 
and even Akattyar were Jains or Buddhists . This is entirely 
a mistaken view of their religion and runs counter to the 
facts of history . In Silappadikaram and Chintamani 
the God of the Jains and their salvation 
described in terms of the Saivite religion . Aruhan 
is called “ Siva Paramurthi ’ and the stage of highest bliss in 
Jainism is styled “ Sivagathi ’ . 


are 


10 


The worship of God Siva is as old as the Tamil world . 
In the 6th stanza of Purananuru composed in honor 
of Murukudumi Peruvazhuthi ( முதுகுடுமிப் பெருவழுதி ) who 
was a descendant of the Pandian king Nedion of Pahruli 
fame, it is stated that the Royal umbrella of the prince 
( முதுகுடுமி ) would go down only when he was worshipping 
the great three Eyed - God ; hence the antiquity of the worship 
of Siva in the Tamil Country . 

A close study of the Tolkappiam and its age impresses 
on us the fact that even before the days of St. Tolkappiar , 
the Tamil Country was the seat of a high civilisation 
fostered by an advanced race who had developed the manifold 
branches of arts and sciences under the able rule and 
patronage of the three ancient princes of the Chera, Chola 
and Pandian kingdoms and who had a monotheistic religion 
based on the soundest principles of Philosophy. Space 
does not permit here a detailed account of it. At any rate 
the date of Tolkappiam must be fixed prior to that of 
Valmiki s work which is dated earlier than the Seventh 
Century B.C. 

Tolkappiam is divideá into three parts :-( i ) Orthography 
( ii) Etymology and Syntax combined, and ( iii) the Science 
of literature and prosody. It is this last part which gives 
us a scientific sun vey of the Empire of ideas , of which the 
ancient Tamils were born citizens . It is as well a clear 
index of the mighty growth of the Tamil genius at a time 
when all the rest of the world was groping in the twilight of 
knowledge . In it we discern the germs which in later times 
developed into the stupendous systems of social custom and 
supreme Philqsophy. 

It is highly interesting to note at this distance of time 
that in the age of Tolkappiam the Tamilians had a grasp 
of the fundamental principles of Universal Phonetics. 
The Tamil world of to -day is deeply indebted to the genius 
of Mr. P. V. Manickam Naicker, B.E. , M.C.I. , M.I.E., Execu. 
tive Engineer, for his evolution of the science from an 
investigation of the rules of Grammar laid down in the 
initial chapters of எழுத்ததிகாரம் . In brief he has made 


11 


it clear that the ancient Tamils were familiar with the 
Chemistry of spoken sounds . According to the principles 
of the Science the spoken sounds of all the languages 
are classifiable into basic and complex ones . The basic 
sounds are thirty in number and the complex letters are 
formed by a combination of simple basic sounds with one 
or more of the three cementing factors called சார் பொலிகள் 
in manifold ways . Since the ancient Tamilians have devised 
symbols for the thirty elementary spoken sounds and the 
three cementing particles it is easy for one who is conversant 
with their Phonetics to express in writing with the aid of the 
Tamil letters every kind of spoken sound in any language 
of the world . The thirty elementary letters represent 
exhaustively the thirty efforts of the speaking organs . 
As the letter in Tamil represents the effort more than the 
sound it is rendered possible to have a limited number 
of symbols to express an indefinite group of spoken sounds 
all of which originate within the limits of the efforts of 
speech limited by the constitution of the vocal frame in the 
human body . The wonderful merit of the Tamil Alphabet 
is that the thirty simple basic sounds are represented by the 
thirty main letters of the language . This Phonetic science of 
the Tamils woald if sufficiently well known to the civilised 
world revolutionise the system of scripts now 

prevalent in the 
East and the West and be of incalculable service in reducing 
to a minimum the gigantic efforts of the Western Phone 
ticians who perhaps beginning at the wrong end strive to 
devise a separate symbol for each of the numerous spoken 
sounds in the world . An accurate knowledge of the forms 
of the three .cementing sounds ( ஆயுதம் , குற்றிய லிகரம் , 
குற்றிய லுகரம் ) has been practically absent in the Tamil 
land for at least a thousand years in the past and to - day 
the keen researches of Mr. Manickam Naicker , have 
brought them into clear light . ( ஆயுதம் ) merely signifies the 
sound of as much breath as is necessary to form complex 
sounds out of the simple basic ones . It is confused 
narrowly with the complex sound that arises by its combina 
tion with the letter க . குற்றியலிகரம் does not indicate the 
shortened form of 

form of a but is a different adjunct sound 
which by combination with 9 , represents the middle letter 


12 


SO 


of the English word Man . குற்றியலுகரம் is best illustrated 
by the purely vowel sound in Sanskrit ** 

U , The 
main point that should be borne in mind is that complex 
sounds are rarer in Tamil than in any other language and 
therefore this language did not include in its Alphabet all 
the complex combinations of elementary sounds with 
cementing particles , although the Tamil letters are 
arranged as to be quite sufficient to represent in writing any 
variety of spoken sound . This truth must be impressed 
upon all who falsely in ignorance blame Tamil for the 
so - called lack of sufficient symbols and let them take it into 
their head that it is Tamil that supplies to us the elements 
of the Universal Script in the simplest and most scientific 
manner conceivable . 


The inimitable beauties of the Tamil Alphabet and the 
wonderful derivation of the sublime Tamil Script from the 
symbol in nature of Pranava the root of all the mantrams 
have received a picturesque delineation at the hands of the 
intellectual giant Mr. Manickam Naicker in his book on the 
mystic aspects of the subject. 


Madras , 30th April , 1923 . 


23. } 


K. SUBRAMANIAM . 


கடவுள் துணை 


தொல்காப்பியம் 


எழுத்ததிகாரம் 
நச்சினார்க்கினியருரை 


சிறப்புப் பாயிரம் 


( பனம்பாரனர் இயற்றியது ) 


வடவேங்கடந் தென்குமரி 
ஆயிடைத் 
தமிழ்கூறும் நல்லுலகத்து 
வழக்குஞ் செய்யுளும் ஆயிரு முதலின் 
எழுத்துஞ் சொல்லும் பொருளும் நாடிச் 
செந்தமிழியற்கை சிவணிய நிலத்தொடு 
முந்துநூல் கண்டு முறைப்பட எண்ணிப் 
புலந்தொகுத் தோனே போக்கறு பனுவல் ; 
நிலந்தரு திருவிற் பாண்டியன் அவையத் 
தறங்கரை நாவின் நான்மறை முற்றிய 
அதங்கோட்டாசாற் கரில் தபத் தெரிந்து 
மயங்கா மரபின் எழுத்துமுறை காட்டி 
மல்குநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த 
தொல்காப் பியன் எனத் தன் பெயர் தோற்றிப் 

பல்புகழ் நிறுத்த படிமை யோனே . 
என்பது பாயிரம் * . 


[ பாயிரம் ) 
எந்நூல் உரைப்பினும் அந்நூற்குப் பாயிரம் உரைத்து உரைக்க 
என்பது இலக்கணம் . என்னை 

ஆயிர் முகத்தான் அகன்ற தாயினும் 

பாயிர மில்லது பனுவ லன்றே 
என்றாராகலின் . 

இங்கே பாயிரம் என்றது , சிறப்புப் பாயிரம் . 
எ .- : -- 1 


தொல்காப்பியம் 


(சிறப்புப் 


P 


பாயிரம் என்றது புறவுரையை . 

நூல் கேட்கின்றான் புறவுரை 
கேட்கிற் கொழுச் சென்றவழித் துன்னூசி இனிது . செல்லுமாறு 
போல * அந்நூல் இனிது விளங்குதலிற் புறவுரை 

கேட்டல் 
வேண்டும் . என்னை ? 

பருப்பொருட் டாகிய பாயிரங் கேட்டார்க்கு 

நுண்பொருட்டாகிய நூல்இனிது விளங்கும் 
என்றாராகலின் . 

அப்பாயிரந்தான் தலையமைந்த யானைக்கு வினை யுமைந்த பாகன் 
போலவும் , அளப்பரிய ஆகாயத்திற்கு விளக்கமாகிய திங்களும் 
ஞாயிறும் போலவும் , நூற்கு இன்றியமையாச் சிறப்பிற்றா யிருத் 
தலின் , அது கேளாக்காற் குன்று முட்டிய குரீஇப் போலவுங் குறிச்சி 
புக்க மான் போலவும் மாணாக்கன் இடர்ப்படுமென்க. 
அப் பாயிரம் பொதுவுஞ் சிறப்பும் என இருவகைத்து . 

[ பொதுப்பாயிரம் ) 
அவற்றுட் பொதுப் பாயிரம் எல்லா நூன் முகத்தும் உரைக்கப்படும் . 
அதுதான் நான்கு வகைத்து : 

ஈவோன் தன்மை ஈத லியற்கை 
கொள்வோன் தன்மை கோடன் மரபென 

ஈரிரண் $ டென்ப பொது வின் தொகையே 
என்னும் இதனான் அறிக . 
ஈவோர் கற்கப்படுவோருங் கற்கப்படாதோரும் என இருவகையர் . 

. 
அவருட் கற்கப்படுவோர் நான்கு திறத்தார் ; 

மலைநிலம் பூவே துலாக்கோலென் றின்னர் 

உலைவில் உணர்வுடை யோர் . 
இதனுள் , 

‘ மலையே , 
அளக்க லாகாப் பெருமையும் அருமையும் 
மருங்ககல முடைமையும் ஏறற் கருமையும் 
பொருந்தக் கூறுப பொச்சாப் பின்றி . 
நிலத்தி னியல்பே நினைக்குங் காலைப் 
பொறை யுடைமையொடு செய்பாங் கமைந்தபின் 
விளைதல் வண்மையும் போய்ச்சார்ந் தோரை 
இடுதலும் எடுத்தலும் இன்னண மாக 

இமையக் கூறுப இயல்புணர்ந் தோரே . 
* கொழுச் சென்றவழித் துன்னூசி இனிது செல்லுமாறு போல 
என்பதற்கு , கலப்பைக்கொழுச் 

சென்றவழி கலப்பைக்குத்தி 
எளிதாய் நிலத்திற் பதிவதுபோல என்றும் , குத்துக்கருவி குத்திய 
வழித் தைய லூசி எளிதாய்த் தோலில் இறங்குவதுபோல என்றும் , 
இருவகையாய்ப் பொருளுரைப்பர் . 

பாயிரம் சிறப்புப்பாயிரம் . 
தலையமைந்த யானை யானைக் கூட்டத்தைக் காக்கும் தலைமை 
* வினை 

( யானை . 
நன்னூலார் இவற்றோடு நூலையுங் கூட்டிப் பொதுவின் 
தொகை ஐந்தென்பர் . 


வினைத்திறமை . 


பாயிரம் ) 


எழுத்ததிகாரம் 


ந் 


பூவின தியல்பே பொருந்தக் கூறின் 
மங்கல மாதலும் நாற்ற முடைமையுங் 
காலத்தின் மலர்தலும் வண்டிற்கு ஞெகிழ்தலும் 
கண்டோ ருவத்தலும் விழையப் படுதலும் 
உவமத் தியல் பின் உணரக் காட்டுப் 
துலாக்கோ லியல்பே தூக்குங் காலை 
மிகினுங் குறையினும் நில்லா தாகலும் 
ஐயந் தீர்த்தலும் நடுவு நிலைமையோ 

டெய்தக் கூறுப இயல்புணர்ந் தோரே 
என நான்குங் கண்டுகொள்க . 
இனிக் கற்கப்படாதோரும் நான்கு திறத்தார் : 
கழற்பெய் குடமே மடற்பனை முடத்தெங்கு 
குண்டிகைப் பருத்தியோ டிவையென மொழிப. 
தனுட் கழற்பெய்குட மாவது கொள்வோனுணர்வு சிறிதாயி 
னுந் தான் கற்றதெல்லாம் ஒருங்குரைத்தல் .. மடற்பனை 1 என்பது 
பிறராற் கிட்டுதற்கு அரியதாகி இனிதாகிய பயன்களைக் கொண் 
டிருத்தல் . முடத்தெங் கென்பது ஒருவர் நீர்வார்க்கப் பிறர்க்குப் 
பயன்படுவது போல ஒருவர் வழிபடப் 

பிறர்க்கு 

உரைத்தல் . 
குண்டிகைப் பருத்தி யென்பது சொரியினும் வீழாது சிறிது சிறிதாக 
வாங்கக் கொடுக்கும் அதுபோலக் கொள்வோ னுணர்வு பெரிதாயி 
னுஞ் சிறிது சிறிதாகக் கூறுதல் . 
இனி , 

ஈத லியல்பே இயல்புறக் கிளப்பின் 
பொழிப்பே அகலம் நுட்பம் எச்சமெனப் 
பழிப்பில் பல்லுரை பயின்ற நாவினன் 
புகழ்ந்த மதியிற் பொருந்தும் ஓரையில் 
திகழ்ந்த அறிவினன் தெய்வம் வாழ்த்திக் 
கொள்வோ னுணர்வகை அறிந்தவன் கொள்வரக் 

கொடுத்தல் மரபெனக் கூறினர் புலவர் . 
இதனான் அறிக . 

இனிக் கொள்வோருங் கற்பிக்கப்படுவோருங் கற்பிக்கப்படாதோரும் என 
இருவகையர் . அவருட் கற்பிக்கப்படுவோர் அறுவகையர் : 
அவர்தாம் , 
தன் மகன் ஆசான் மகனே மன் மகன் 
பொருள் நனி கொடுப்போன் வழிபடு வோனே 

உரைகோளாளனோ டிவரென மொழிப . 
* பெய்த முறை யன்றிப் பிறழ உடன் றருஞ் 
செய்தி கழற்பெய் குடத்தின் சீரே . 
தானே தரக்கொளி னன்றித் தன்பால் 
மேவிக் கொளக்கொடா இடத்தது மடற்பனை . 
பல்வகை யுதவி வழிபடு பண்பின் 
நல்லோரொழித் தல்லோர்க் களிக்கு முடத் தெங்கே . 
அரிதிற் பெயக்கொண் டப்பொருள் தான் பிறர்க் 
கெளிதீ வில்லது பருத்திக் குண்டிகை . .. 


தொல்காப்பியம் 


(சிறப்புப் 


இவர் தன்மை , 
அன்னங் கிளியே நன்னிறம் நெய்யரி 
யானை யானே * றென்றிவை போலக் 

கூறிக் கொள்ப குணமாண் டோரே . 
இதனான் அறிக . 
இனிக் கற்பிக்கப்படாதோர் எண் வகையர் : 
மடிமானி பொச்சாப்பன் காமுகன் கள்வன் 
அடுநோய்ப் பிணியாளன் ஆறாச் சினத்தன் 
தடுமாறு நெஞ்சத் தவனுள்ளிட் டெண்மர் 

நெடு நூலைக் கற்கலா தார் 
என இவர் . 
இவர் தன்மை , 

குரங்கெறி விளங்காய் எருமை யாடே 

தோணிர்யென்றாங் கிவையென மொழிப . 
இதனான் அறிக . 
இவருட் களங்கடியப்பட்டார் : 

மொழிவ துண ராதார் முன்னிருந்து காய்வார் 
படிறு பலவுரைப்பார் பல்கால் நகுவார் 
திரிதரு நெஞ்சத்தார் தீயவை ஓர்ப்பார் 

கடியப்பட் டாரவையின் கண் . 
இனிக் கோடன் மரபு 
‘ கோடன் மரபு கூறுங் காலைப் 
பொழுதொடு சென்று வழிபடன் முனியான் 

முன்னும் பின்னும் இரவினும் பகலினும் 
* பாலும் நீரும் பாற்படப் பிரித்தல் --அன்னத் தியல்பென 

அறிந்தனர் கொளலே . 
கிளந்தவா "கிளத்தல் கிளியின தியல்பே . 
எந்நிறந் தோய்தற்கு மேற்ப தாதல் - நன்னிறத் தியல் பென 

நாடினர் கொளலே . 
நல்லவை யகத்திட்டு நவைபுறத் திடுவது - நெய்யரி மாண் 

பென நினைதல் வேண்டும் . 
குழுவுபடூஉப் புறந்தருதல் குஞ்சரத் தியல்பே . 
பிறந்த ஒலியின் பெற்றியோர்ந் துணர்தல் - சிறந்த ஆனேற் 

றின் செய்தி யென்ப . 
கல்லா லெறிந்து கருதுபயன் கொள்வோன்- குரங்கெறி 

விளங்கா யாமெனக் கூறுப . 
விலங்கி வீழ்ந்து வெண்ணீ ருழக்கிக் - கலங்கல் செய் தருந்தல் 

காரா மேற்றே . 
ஒன் றிடை யார் உறினுங் குளகு - சென்று சென் றருந்தல் 

யாட்டின் சீரே . 
நீரிடை யன்றி நிலத்திடை ஓடாச் ----சீருடை யதுவே தோணி 

யென்ப . 
முன்னும் - ஆசிரியன் இருக்கும்போது முன்னாலும் . 
பின்னும் - ஆசியன் செல்லும்போது பின்னாலும் . 


பாயிரம் ) 


எழுத்ததிகாரம் 


. 


அகலா னாகி அன்பொடு கெழீஇக் 
குணத்தொடு பழகிக் குறிப்பின் வழிநின் 
ராசற உணர்ந்தோன் வாவென வந்தாங் 
கிருவென இருந்தே டவிழென அவிழ்த்துச் 
சொல்லெனச் சொல்லிச் செல்லெனச் சென்று 
பருகுவ னன்ன ஆர்வத்த னாகிச் 
சித்திரப் பாவையின் அத்தக அடங்கிச் 
செவிவா யாக நெஞ்சுகள னாகக் 
கேட்டவை கேட்டவை வல்ல னாகிப் 
போற்றிக் கோடல் அதனது பண்பே . 
எத்திறம் ஆசான் உவக்கும் அத்திறம் 
அறத்தில் திரியாப் படர்ச்சிவழி பாடே . 
செவ்வன் தெரிகிற்பான் மெய்நோக்கிக் காண்கிற்பான் 
பல்லுரையுங் கேட்பான் மிகப்பெரிதுங் காதலான் 
தெய்வத்தைப் போல மதிப்பான் திரிபில்லான் 
இவ்வாறு மாண்பு முடையாற் குரைப்பவே 
செவ்விதின் நூலைத் தெரிந்து . 
வழக்கி னிலக்கணம் இழுக்கின் றறிதல் 
பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் 
ஆசாற் சார்ந்தவை அமைவரக் கேட்டல் 
அம்மாண் புடையோர் தம்மொடு பயிறல் 
வினாதல் வினாயவை விடுத்தலென் றின்னவை 
கடனாக் கொளினே மடம்நனி இகக்கும் . 
அனையன் அல்லோன் கேட்குவ னாயின் 
வினையின் உழப்பொடு பயன் றலைப் படாஅன் . 
அனையன் அல்லோன் அம்மர பில்லோன் 

கேட்குவ னாயிற் கொள்வோ னல்லன் . 
இவற்றான் உணர்க . 


> 


இம்மாணாக்கன் முற்ற உணர்ந்தானாமாறு , 

ஒருகுறி கேட்போன் இருகாற் கேட்பிற் 
பெருக நூலிற் பிழைபாடிலனே . 
முக்காற் கேட்பின் முறையறிந் துரைக்கும் . 
ஆசா னுரைத்த தமைவரக் கொளினுங் 
காற்கூ றல்லது பற்றல னாகும் . 
* அவ் வினை யாளரொடு பயில்வகை யொருபாற் 
செவ்விதி னுரைப்ப அவ்விரு பாலும் 
மையறு புலமை மாண்புநனி யுடைத்தே . 
* பிறர்க்குரை யிடத்தே நூற்கலப் பாகுந் 

திறப்பட உணருந் தெளிவி னோர்க்கே . 
இவற்றான் அறிக . 

பொதுப்பாயிரம் முற்றிற்று . 


தொல்காப்பியம் 


[சிறப்புப் 


( சிறப்புப்பாயிரம் ) 
இனிச் சிறப்புப்பாயிரமாவது தன்னால் உரைக்கப்படும் நூற்கு 
இன்றியமையாதது . அது பதினொருவகையாம் . 

ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை 
நூற்பெயர் யாப்பே * நுதலிய பொருளே 
கேட்போர் பயனோ டாயெண் பொருளும் 
வாய்ப்பக் காட்டல் பாயிரத் தியல்பே . 
‘ காலங் களனே காரணம் என்றிம் 

மூவகை யேற்றி மொழிநரும் உளரே . 
இப்பதினொன்றும் இப்பாயிரத்துள்ளே பெறப்பட்டன . 
இனிச் சிறப்புப்பாயிரத்திலக்கணஞ் செப்புமாறு , 
பாயிரத் திலக்கணம் பகருங் காலை 
நூல் நுதல் பொருளைத் தன்னகத் தடக்கி 
ஆசிரிய மானும் வெண்பா வானும் 

மருவிய வகையான் நுவறல் வேண்டும் . 
இதனால் அறிக . 
நூல்செய்தான் பாயிரஞ் செய்தானாயின் தன்னைப் புகழ்ந்தானாம் , 

தோன்றா தோற்றித் துறைபல முடிப்பினுந் 

தான் தற்புகழ்தல் தகுதி யன்றே 
என்பவாகலின் , 

பாயிரஞ் செய்வார் தன் ஆசிரியருந் தன்னோடு ஒருங்கு கற்ற ஒரு 
சாலை மாணாக்கருந் தன் மாணாக்கரும் என இவர் . அவருள் இந்நூற் 
குப் பாயிரஞ் செய்தார் தமக்கு ஒருசாலை மாணாக்கராகிய பனம்பாரனர் . 

இதன் பொருள் : வடவேங்கடந் தென்குமரி ஆயிடை - வடக் 
கின்கண் வேங்கடமுந் தெற்கின்கட் குமரியுமாகிய அவ்விரண்டெல் 
லைக்குள்ளிருந்து , தமிழ்கூறும் நல் உலகத்து வழக்குஞ் செய்யுளும் 
ஆ இரு முதலின் - தமிழைச் சொல்லும் நல்லாசிரியரது வழக்குஞ் 
செய்யுளுமாகிய அவ்விரண்டையும் அடியாகக் கொள்ளுகையி 

* யாப்பு என்பதற்கு , தொகை வகை முதலிய நூற்கட்டு என்றும் , 
ந்நூல் கேட்டபின் இந்நூல் கேட்கத்தகும் என்னும் இயைபு என்றும் , 
இந்நூல் இன்னவகைச் செய்யுளால் செய்யப்பட்டதென்பது என்றும் ; 

கேட்போர் என்பதற்கு , இந்நூலைக் கேட்ட அதிகாரிகள் 
என்றும் , இந்நூலைக் கற்றற்கு உரிய மாணாக்கர் என்றும் , இந்நூலை 
இயற்றித் தருகவெனக் கேட்டவர் என்றும் பலவாறு பொருள் 
கூறுவர் . 

- சிவஞானமுனிவர் , வழக்கினையுஞ் செய்யுளினையும் ஆராய்ந்த 
பெரிய காரணத்தானே என உரைகூறி , நச்சினார்க்கினியர் முதலென் 
பதனைப் பெயரடியாற் பிறந்த முதனிலைவினைப் பெயராகக் கொண்டு 
முதலுதலினால் என உரைப்பர் . இருமுதலென்னுந் தொகைச்சொல் 
அங்ஙனம் பக்கிசைத்தல் பொருந்தாமை அறிக எனத் தொல்காப்பியச் 
சூத்திர விருத்தியுட் கூறியது காண்க . 


பாயிரம் ) 


எழுத்ததிகாரம் 


னாலே , செந்தமிழ் இயற்கை சிவணிய நிலத்தொடு முந்து நூல் 
கண்டு - அவர் கூறுஞ் செந்தமிழ் இயல்பாகப் பொருந்திய செக் 
தமிழ் நாட்டிற்கு இயைந்த வழக்கோடே முன்னை யிலக்கணங்கள் 
இயைந்தபடியை முற்றக்கண்டு , முறைப்பட எண்ணி- அவ்விலக்க 
ணங்களெல்லாஞ் சில் வாழ்நாட் பல்பிணிச் சிற்றறிவினோர்க்கு 
அறியலாகாமையின் யான் இத்துணை வரையறுத்து உணர்த்துவ 
லென்று அந் நூல்களிற் கிடந்தவாறன்றி அதிகார முறையான் 
முறைமைப்படச் செய்தலை எண்ணி , எழுத்துஞ் சொல்லும் பொரு 
ளும் நாடி - அவ்விலக்கணங்களுள் எழுத்தினையுஞ் சொல்லினையும் 
பொருளையும் ஆராய்ந்து , போக்கு - அறு பனுவல் - பத்துவகைக் 
குற்றமுந் தீர்ந்து முப்பத்திரண்டு வகை உத்தியோடு புணர்ந்த இந் 
நூலுள்ளே , மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டிப் புலந் 
தொகுத்தோனே - அம்மூவகை இலக்கணமும் மயங்கா முறைமை 
யாற் செய்கின்றமையின் எழுத்திலக்கணத்தை முன்னர்க் காட்டிப் 
பின்னர் ஏனை யிலக்கணங்களையும் தொகுத்துக் கூறினான் , நிலந் 
தரு திருவிற் பாண்டியன் அவையத்து - மாற்றாரது நிலத்தைக் 
கொள்ளும் போர்த் திருவினையுடைய பாண்டியன் மாகீர்த்தி அவை 
யின்கண்ணே , அறங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட் 
டாசாற்கு அரில் தபத் தெரிந்து - அறமே கூறும் நாவினையுடைய 
நான்கு வேதத்தினையும் முற்ற அறிந்த அதங்கோடென்கிற ஊரின் 
ஆசிரியனுக்குக் குற்றமற ஆராய்ந்து கூறி , மல்குநீர் வரைப்பின் 
ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் எனத் தன் பெயர் தோற்றி - 
கடல் சூழ்ந்த உலகின்கண்ணே ஐந்திரவியாகரணத்தை நிறைய 
அறிந்த பழைய காப்பியக் குடியினுள்ளோன் எனத் தன் பெயரை 
மாயாமல் நிறுத்தி , பல்புகழ் நிறுத்த படிமையோனே - பல புகழ் 
களையும் இவ்வுலகின்கண்ணே மாயாமல் நிறுத்திய தவவேடத்தை 
யுடையோன் ; என்றவாறு . 


இருந்து தமிழைச் சொல்லும் என்க ; கொள்ளுகையினாலே பொருந் 
திய நாடு என்க ; கண்டு எண்ணி ஆராய்ந்து தன்னூலுள்ளே தொகுத் 
தான் , அவன் யாரெனின் அவையின்கண்ணே கூறி உலகின் கண்ணே 
தன் பெயரை நிறுத்திப் புகழை நிறுத்திய படிமையோன் என்க . 

இப்பாயிரமுஞ் செய்யுளாதலின் இங்ஙனம் மாட்டுறுப்பு நிகழக் 
கூறினார் . இதற்கு இங்ஙனங் கண்ணழித்தல் - உரையாசிரியர் கருத் 
தென்பது அவருரையான் உணர்க .. 

* மாட்டுறுப்பு - செய்யுளிற் சொற்கள் முறைமாறியும் இடைப் 
பிற வந்தும் நெட்டிடையிட்டுக் கிடப்பினும் அணுகிக் கிடப்பினும் 
அவற்றைக் கொண்டு கூட்டிப் பொருள் கொள்ளும் முறை . 

கண்ணழித்தல் - பதவுரை கூறல் . 
+ உரையாசிரியரென்றது தொல்காப்பியத்திற்கு முதன் முதல் 
உரை செய்த இளம்பூரண அடிகளை . 


அ 


தொல்காப்பியம் 


[ சிறப்புப் 


இனி மங்கல மரபிற் காரியஞ் செய்வார் வடக்குங் கிழக்கும் நோக்கி 
யுஞ் சிந்தித்தும் நற்கருமங்கள் செய்வாராதலின் மங்கல மாகிய வட 
திசையை .முற்கூறினார் , இந்நூல் நின்று நிலவுதல் வேண்டி . தென் 
புலத்தார்க்கு வேண்டுவன செய்வார் தெற்கும் மேற்கும் நோக்கியுங் 
கருமங்கள் செய்வாராதலின் தென் திசையைப் பிற்கூறினார் . நிலங் 
கடந்த நெடுமுடி யண்ணலை நோக்கி உலகந் தவஞ் செய்து வீடுபெற்ற 
மலையாதலானும் எல்லாரானும் அறியப்படுதலானும் வேங்கடத்தை 
எல்லையாகக் கூறினார் . குமரியுந் தீர்த்தமாகலின் எல்லையாகக் கூறினார் . 
வ்விரண்டினையுங் காலையே ஓதுவார்க்கு நல்வினை யுண்டாமென்று 
கருதி இவற்றையே கூறினார் . இவை யிரண்டும் அகப்பாட்டெல்லை 
யாயின . என்னை ? குமரியாற்றின் தெற்கு நாற்பத்தொன்பது நாடு 
கடல் கொண்டதாகலின் . கிழக்கும் மேற்குங் கடலெல்லையாக முடித 
லின் வேறெல்லை கூறாராயினார் . வேங்கடமுங் குமரியும் யாண்டைய 
என்றால் வடவேங்கடந் தென்குமரியென வேண்டுதலின் அதனை 
விளங்கக் கூறினார் . 

உலகமென்றது பல பொருளொரு சொல்லாகலின் ஈண்டு உயர்ந் 
தோரை உணர்த்திற்று , உலகம் அவரையே கண்ணாகவுடைமையின் . 
என்னை ? 


" வழக்கெனப் படுவ துயர்ந்தோர் மேற்றே 
நிகழ்ச்சி அவர்கட் டாக லான 

( மரபியல் - கஉ .. ) 
என மரபியலுட் கூறுதலின் . அவ்வுயர்ந்தோராவார் அகத்தியனாரும் 
மார்க்கண்டேயனாருந் தலைச்சங்கத்தாரும் முதலாயினோர் . உலகத்து - 
உலகத்தினுடைய என விரிக்க . 


வழக்காவது சில சொற்பிறந்த அக்காலத்து இஃது அறத்தை 
உணர்த்திற்று , இது பொருளை உணர்த்திற்று , இஃது இன்பத்தை 
உணர்த்திற்று , இது வீட்டை உணர்த்திற்று என்று உணர்விப்பது . 

செய்யுளாவது ( பாட்டுரை நூலே ( செய்யுளியல் - எ அ ) என்னுஞ் 
செய்யுளியற் சூத்திரத்தாற் கூறிய ஏழு நிலமும் * அறம் முதலிய 
மூன்று பொருளும் பயப்ப நிகழ்வது . முதலினென்றது முதலுகையி 
னாலே என்றவாறு . 

எழுத்தென்றது யாதனை யெனின் , கட்புலனாகா உருவுங் கட்புல 
னாகிய வடிவு முடைத்தாக வேறு வேறு வகுத்துக்கொண்டு தன்னையே 
உணர்த்தியுஞ் சொற்கு இயைந்தும் நிற்கும் ஓசையையாம் . கடலொலி 
சங்கொலி முதலிய ஓசைகள் பொருளுணர்த்தாமையானும் முற்கு வீளை 
இலதை முதலியன பொருளுணர்த்தின வேனும் எழுத்தாகாமையானும் 
அவை ஈண்டுக் கொள்ளாராயினார் . ஈண்டு உருவென்றது மன னுணர் 
வாய் நிற்கும் கருத்துப்பொருளை . அது செறிப்பச் சேறலானுஞ் 

ஏழு நிலம் - பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , பிசி , அங்கதம் , 
முதுசொல் என்பன . 

கட்புலனாகா உரு ஒலி வடிவம் . 
கட்புலனாகிய வடிவு - வரி வடிவம் . 
செறிப்பச் சேறல் - குழலிற்போல் செலுத்தச் செல்லுதல் , 


பாயிரம் ) 


எழுத்ததிகாரம் 


செறிப்ப வருதலானும் இடையெறியப்படுதலானும் இன்பதுன் 
பத்தை யாக்கலானும் உருவும் உருவுங் கூடிப்பிறத்தலானும் உந்தி 
முதலாகத் தோன்றி எண்வகை நிலத்தும் பிறந்து கட்புலனாந் தன்மை 
யின்றிச் செவிக்கட்சென்று உறும் ஊறுடைமையானும் விசும்பிற் 
பிறந்து இயங்குவதோர் தன்மையுடைமையானுங் காற்றின் குண மாவ 
தோர் உருவாம் . வன்மை மென்மை இடைமை கோடலானும் உருவே 
யாயிற்று . இதனைக் காற்றின் குணமேயென்றல் இவ்வாசிரியர் கருத்து . 
இதனை விசும்பின் குணமென்பாரும் உளர் . இவ்வுரு உரு வுருவாகி 
( எழு - கஎ ) எனவும் உட்பெறு புள்ளி உருவா கும்மே ( எழு - கச ) 
எனவும் காட்சிப் பொருட்குஞ் சிறுபான்மை வரும் . வடிவாவது கட்புல 
னாகியே நிற்கும் . அது வட்டஞ் சதுரம் முதலிய முப்பத்திரண்டனுள் 
ஒன்றை உணர்த்தும் . மனத்தான் உணரும் நுண்ணுணர்வில்லோரும் 
உணர்தற்கு எழுத்துக்கட்கு வேறுவேறு வடிவங் காட்டி எழுதப்பட்டு 
நடத்தலிற் கட்புலனாகிய வரிவடிவம் உடையவாயின . இதற்கு விதி 
உட்பெறு புள்ளி உருவா கும்மே ( எழு - கச ) என்னுஞ் சூத்திரம் 
முதலியனவாம் . இவற்றாற் பெரும்பான்மை மெய்க்கே வடிவு கூறினார் .. 
எகர ஒகரத் தியற்கையு மற்றே ( எழு - கசு ) என உயிர்க்குஞ் சிறு 
பான்மை வடிவு கூறினார் . 

இனித் தன்னை உணர்த்தும் ஓசையாவது தன் பிறப்பையும் மாத்தி 
ரையையுமே அறிவித்துத் தன்னைப் பெற நிகழும் ஓசை . 

சொற்கு இயையும் ஓசையாவது ஓரெழுத்தொருமொழி முதலிய 
வாய் வரும் ஓசை . 

இனிச் சொல்லென்றது யாதனையெனின் , எழுத்தினான் ஆக்கப்பட்டு 
ருதிணைப் பொருட்டன்மையையும் ஒருவன் உணர்தற்கு நிமித்தமாம் 
ஓசையை . இவ்வுரைக்குப் பொருள் சொல்லதிகாரத்துட் கூறுதும் . ஈண்டு 
டறலௗ ( எழு - உங ) என்னுஞ் சூத்திர முதலியவற்றான் மொழி 

மயங்குகின் றனவும் அவ்வாக்கத்தின்கண் அடங்கு மென்று 
உணர்க . 

எழுத்துச் சொற்கு அவயவமாதலின் அதனை முற்கூறி 
அவயவியாகிய சொல்லைப் பிற்கூறினார் . 

இனிப் பொருளென்றது யாதனை யெனின் , சொற்றொடர் கருவியாக 
உணரப்படும் அறம்பொருளின்பமும் அவற்றது நிலையும் நிலையாமையு 
மாகிய அறுவகைப்பொருளுமாம் . அவை பொருளதிகாரத்துட் கூறுதும் . 

வீடு கூறாரோ எனின் , அகத்தியனாருந் தொல்காப்பியனாரும் வீடு 
பேற்றிற்கு நிமித்தங் கூறுதலன்றி வீட்டின் தன்மை இலக்கணத்தாற் 
கூறாரென்றுணர்க . அஃது , 

" அந்நிலை மருங்கின் அற்முத லாகிய 

மும்முதற் பொருட்கும் உரிய வென்ப . ( செய்யு - க 0 சு ) 
* செறிப்ப வருதல் - குடத்திற்போல் செலுத்த மீண்டும் வருதல் ; 
இடையெறியப்படுதல் - வெளியிடத்தில் வீசப்படுதல் . 
இன்ப துன்பத்தை யாக்குதல் , முறையே மென்மை வன்மையால் . 
8 உருவும் உருவும் கூடிப் பிறத்தல் உயிர் வடிவும் மெய்வடிவும் 
கூடிப்பிறத்தல் . 

எண்வகை நிலம் - தலை , மிடறு , நெஞ்சு , பல் , இதழ் , நா , 
மூக்கு , அண்ணம் என்பன . 


50 


தொல்காப்பியம் 


[சிறப்புப் 


என்பதனான் உணர்க . இக்கருத்தானே வள்ளுவதரும் முப்பாலாகக் 
கூறி மெய்யுணர்த லான் வீடுபேற்றிற்கு நிமித்தங் கூறினார் . 

செந்தமிழ் - செவ்விய தமிழ் . 

முந்து நூல் அகத்தியமும் மாபுராணமும் பூதபுராணமும் இசை நுணுக்கமும் . 
அவற்றுட்கூறிய இலக்கணங்களாவன எழுத்துச் சொற்பொருள் 
யாப்பும் சந்தமும் வழக்கியலும் அரசியலும் அமைச்சியலும் பார்ப்பன 
இயலுஞ் சோதிடமுங் காந்தருவமுங் கூத்தும் பிறவுமாம் . 

புலம் என்பது இலக்கணங்களை . 

பனுவ லென்றது அவ்விலக்கணங்களெல்லாம் அகப்படச் செய் 
கின்றதோர் குறியை . அவை இதனுட் கூறுகின்ற உரைச்சூத்திரங்க 
ளானும் மரபியலானும் உணர்க . 

பாண்டியன் மாகீர்த்தி இருபத்து நாலாயிரம் யாண்டு வீற்றிருந்தா 
னாதலின் அவனும் அவன் அவையிலுள்ளோரும் அறிவுமிக்கிருத்தலின் 
அவர்கள் கேட்டிருப்ப அதங்கோட்டாசிரியர் கூறிய கடாவிற் கெல்லாங் 
குற்றந்தீர விடைகூறுதலின் அரில்தப் என்றார் .. 

அகத்தியனார் அதங்கோட்டாசிரியரை நோக்கி , நீ தொல்காப்பி 
யன் செய்த நூலைக் கேளற்க என்று கூறுதலானும் , தொல்காப்பியனும் 
பல்காலுஞ் சென்று யான் செய்த நூலை நீர் கேட்டல்வேண்டும் 
என்று கூறு தலானும் , இவ் விருவரும் வெகுளாமல் இந்நூற்குக் குற்றங் 
கூறி விடுவலெனக் கருதி அவர் கூறிய கடாவிற்கெல்லாம் விடைகூறு 
தலின் , அரில் தபத் தெரிந்து என்றார் . 

அவர் கேளன் மினென்றற்குக் காரணமென்னை யெனின் , தேவ 
ரெல்லாருங் கூடி யாஞ் சேரவிருத்தலின் மேருத் தாழ்ந்து தென்றிசை 
உயர்ந்தது . இதற்கு அகத்தியனாரே ஆண்டிருத்தற் குரிய ரென்று 
அவரை வேண்டிக் கொள்ள , அவருந் தென்றிசைக்கட் போதுகின்றவர் 
கங்கையாருழைச் சென்று காவிரியாரை வாங்கிக்கொண்டு , பின்னர் 
யமதக்கினியாருழைச் சென்று அவர் மகனார் திரணதூமாக்கினியாரை 
வாங்கிக்கொண்டு புலத்தியனாருழைச் சென்று அவருடன் பிறந்த 
குமரியார் உலோபாமுத்திரையாரை அவர் கொடுப்ப நீரேற்று 
இரீஇப் , பெயர்ந்து , துவராபதிப் போந்து நிலங்கடந்த நெடுமுடி 
யண்ணல் வழிக்கண் அரசர் பதினெண் மரையும் பதினெண்கோடி 
வேளிருள்ளிட்டாரையும் அருவாளரையுங் கொண்டு போந்து , காடு 
கெடுத்து நாடாக்கிப் பொதியின்கணிருந்து , இராவணனைக் கந்தருவத் 
தாற் பிணித்து , ( இராக்கதரை ஆண்டு இயங்காமை விலக்கித் 
திரணதூமாக்கினியாராகிய தொல்காப்பியனாரை நோக்கி நீ சென்று 
குமரியாரைக் கொண்டுவருக எனக் கூற, அவரும் எம்பெருமாட்டியை 
எங்ஙனங் கொண்டு வருவ லென்றார்க்கு , முன்னாகப் பின்னாக 
நாற்கோல் நீளம் அகல நின்று கொண்டுவருக வென அவரும் 
அங்ஙனங் கொண்டு வருவழி , வையை நீர் கடுகிக் குமரியாரை 
ஈர்த்துக்கொண்டு போகத் , தொல்காப்பியனார் கட்டளை யிறந்து 
சென்று ஓர் வெதிர்ங்கோலை முறித்து நீட்ட , அதுபற்றி யேறினார் ; 
அது குற்றமென்று அகத்தியனார் குமரியாரையுந் தொல்காப்பியனாரை 
யுஞ் சுவர்க்கம் புகாப்பிர் எனச் சபித்தார் ; யாங்கள் ஒரு குற்றமுஞ் 
செய்யாதிருக்க எங்களைச் சபித்தமையான் எம்பெருமானுஞ் சுவர்க்கம் 
புகாப்பிர் என அவர் அகத்தியனாரைச் சபித்தார் . அதனான் அவர் 
வெருண்டாராதலின் அவன் செய்த நூலைக் கேளற்க என்றாரென்க ; 


பாபீரம் ] 


எழுத்ததிகாரம் 


என்பது 


நான்கு கூறுமாய் மறைந்த பொருளும் உடைமையான் நான் 
மறை என்றார் . அவை தைத்திரியமும் பௌடிகமுந் தலவகாரமுஞ் சரம 
வேதமுமாம் . இனி இருக்கும் யசுவும் சாமமும் அதர்வணமும் என்பாரு முளர் . 
அது பொருந்தாது ; இவர் இந்நூல் செய்த பின்னர் வேதவியாத 
சின்னாட் பல்பிணிச் சிற்றறி வினோர் உணர்தற்கு நான்கு கூறாக 
இவற்றைச் செய்தாராதலின் . 

முற்கூறிய நூல்கள் போல எழுத்திலக்கண முஞ் சொல்லி 
லக்கணமும் மயங்கக் கூறாது வேறோர் 

அதிகாரமாகக் கூறினார் 
என்றற்கு எழுத்து முறைகாட்டி என்றார் . 

வரைப்பின் கண்ணே தோற்றி நிறுத்த என்க . 
இந்திரனாற் செய்யப்பட்டது ஐந்திரம் என்றாயிற்று . 

பல்புகழாவன , ஐந்திரநிறைதலும் அகத்தியத்தின் பின் இந்நூல் 
வழங்கச் செய்தலும் அகத்தியனாரைச் சபித்த பெருந்தன்மையும் 
ஐந்தீ நாப்பண் நிற்றலும் நீர்நிலை நிற்றலும் பிறவுமாகிய தவத்தான் 
மிகுதலும் பிறவுமாம் . 

படிமை - தவவேடம் . 
வடவேங்கடங் தென்குமரி 

கட்டுரைவகையான் 
எண்ணொடு புணர்ந்த சொற்சீரடி . * ஆயிடை என்பது 

என்பது வழியசை 
புணர்ந்த சொற்சீரடி . தமிழ்கூறு நல்லுலகத்து என்பது முட்டடி 
யின்றிக் குறைவு சீர்த்தாய சொற்சீரடி . இங்ஙனஞ் சொற்சீரடியை 
முற்கூறினார் , சூத்திரயாப்பிற்கு இன்னோசை பிறத்தற்கு . என்னை ? 
பா அவண்ணஞ், சொற்சீர்த் தாகி நூற்பாற் பயிலும் ( செய்யு - உ கரு ) 
என் றலின் . ஏனை அடிகளெல்லாஞ் செந்தூக்கு . 
வடவேங்கடந் தென்குமரி 

தென்குமரி யெனவே எல்லையும் , எழுத்துஞ் 
சொல்லும் பொருளும் நாடி யெனவே நுதலிய பொருளும் பயனும் 
யாப்பும் , முந்து நூல் கண்டெனவே வழியும் , முறைப்பட எண்ணி 
யெனவே 

காரணமும் ; பாண்டியன் அவையத்தெனவே காலமுங் 
களனும் , அரில் தபத் தெரிந்தெனவே கேட்டோரும் , தன் பெயர் 
தோற்றி யெனவே ஆக்கியோன் பெயரும் நூற்பெயரும் பெறப் 
பட்டன . 

தொல்காப்பியம் என்பது மூன்று உறுப் படக்கிய பிண்டம் . 
பொருள் கூறவே அப்பொருளைப் பொதிந்த யாப்பிலக்கணமும் அடங் 
கிற்று . நூறு காணங் கொணர்ந்தானென்றால் அவை பொதிந்த 
கூறையும் அவையென அடங்குமாறுபோல . 
* சொற்சீரடி - அசையாலமைந்த சீரால் அடியாக்காது சொல் 
லையே சீராகக்கொண்டு அதனா லடியாக்குவது . 
வழியசை புணர்ந்த சொற்சீரடி - தனியசை யன்றிப் பல 
அசை புணர்க்கப்பட்டு வருஞ் சொற்சீரடி என்பது நச்சினார்க் 
கினியம் . ஒரு சீர்க்கண்ணே பிறிதுமொரு சீர் தரத் தொடர்வ 
தோர் அசையைத் தொடுப்பது என்பது இளம்பூரணம் . 
* முட்டடி - தூக்குப்பட்டு முடியும் நாற்சீரடி . 
8 செந்தூக்கு- நாற்சீரும் நிரம்பி வரும் அடியாலாகும் ஓசை . 
1 மூன்றுறுப்பு - நூற்பா ( சூத்திரம் ) , ஓத்து , படலம் என்பன . 
பிண்டம் - தொகுதி அல்லது திரட்டு . 


கட் 


தொல்காப்பியம் 


இனி இவ்வா றன்றிப் பிறவாறு கண்ணழிவு கூறுவாரும் உளரா 
லெனின் , வேங்கடமும் குமரியும் எல்லையாகவுடைய நிலத்திடத்து 
வழங்குந் தமிழ்மொழியினைக் கூறும் நன்மக்கள் வழக்குஞ் செய்யுளும் 
என்றாற் செந்தமிழ் நாட்டைச் சூழ்ந்த கொடுந்தமிழ் நாடு பன்னி 
ரண்டினும் வழங்குந் தமிழ்மொழியினைக் கூறுவாரை நன் மக்களென் 
றார் என்று பொருள் தருதலானும் , அவர் கூறும் வழக்குஞ் செய்யுளுங் 
கொண்டு எழுத்துஞ் சொல்லும் பொருளும் ஆராய்தல் பொருந்தாமை 
யானும் , அவர் கூறும் வழக்குஞ் செய்யுளுமாகிய இருகாரணத்தானும் 
எழுத்துஞ் சொல்லும் பொருளும் ஆராய்ந்தாரெனின் அகத்தியற்கு 
மாறாகத் தாமும் முதனூல் செய்தாரென்னும் பொருள் தருதலானும் , 
அங்ஙனங் கொடுந்தமிழ் கொண்டு இலக்கணஞ் செய்யக் கருதிய 
ஆசிரியர் குறைபாடுடையவற்றிற்குச் செந்தமிழ் வழக்கையும் முந்து 
நூலையும் ஆராய்ந்து முறைப்பட எண்ணினாரெனப் பொருள் தருதலா 
னும் அது பொருளன்மை உணர்க . ன்னும் முந்து நூல் கண்டு 
முறைப்பட எண்ணி யென்றதனானே முதல்வன் வழி நூல் செய்யு 
மாற்றிற்கு இலக்கணங் கூறிற்றிலனேனும் அவன் நூல் செய்த 
( முறைமை தானே பின்பு வழி நூல் செய்வார்க்கு இலக்கணம் என்பது 
கருதி இவ்வாசிரியர் செய்யுளியலிலும் மரபியலிலும் அந் நூல் செய்யும் 
இலக்கணமும் அதற்கு உரையுங் காண்டிகையுங் கூறும் 

கூறும் இலக் 
கணமுங் கூறிய அதனையே ஈண்டுங் கூறினாரென்று உணர்க . அவை 
அவ்வோத்துக்களான் உணர்க . 

யாற்ற தொழுக்கே தேரைப் பாய்வே 
சீய நோக்கே பருந்தின் வீழ்வென்று 
ஆவகை நான்கே கிடக்கை முறையே . 
பொழிப்பே அகலம் நுட்பம் எச்சம் எனப் 
பழிப்பில் சூத்திரம் பன்னல் நான்கே . 
அவற்றுள் 
பாடங் கண்ணழி வுதாரணம் என்றிவை 
நாடித் திரிபில ஆகுதல் பொழிப்பே . 
தன்னூல் மருங்கினும் பிற நூல் மருங்கினுந் 
துன்னிய கடாவின் புறந்தோன்றும் விகற்பம் 
பன்னிய அகலம் என்மனார் புலவர் . 
ஏதுவின் ஆங்கவை துடைத்தல் நுட்பம் 
துடைத்துக் கொள்பொருள் எச்சம் ஆகும் . 
அப்புலம் அரில்தப அறிந்து முதனூற் 
பக்கம் போற்றும் பயன்தெரிந் துலகந் 
திட்ப முடைய தெளிவர வுடையோன் 
அப்புலம் படைத்தற் கமையும் என்ப . 
சூத்திரம் உரைஎன் றாயிரு திறத்தினும் 
பாற்படத் தோற்றல் படைத்த லென்ப 

நூற்பயன் உணர்ந்த நுண்ணி யோரே . 
இவற்றை விரித்து உரைக்க . 

சிறப்புப்பாயிரம் முற்றிற்று . 


தொல்காப்பியம் 
க . எழுத்ததிகாரம் 
நச்சினார்க்கினியருரை 


நூன்மரபு 


[ எழுத்தின் இலக்கணம் என்பது இதன் பொருள் ; ஆடைக்கு நூல் 

உறுப்பாதல் போல மொழிக்கு உறுப்பாகிய எழுத்து இங்கு 
நூல் எனப்பட்டது . ) 

எழுத்துக்களின் வகை 

அவற்றின் பெயர் முதலியன 
க . எழுத்தெனப் படுப , 
அகரமுதல் னகர 

றுவாய் 
முப்ஃ தென்ப ; 

சார்ந்துவரல் மரபின் மூன்றலங் கடையே . 
என்பது சூத்திரம் . 

இவ்வதிகாரம் என்ன பெயர்த்தோ எனின் எழுத்திலக்கணம் 
உணர்த்தினமை காரணத்தான் எழுத்ததிகாரம் என்னும் பெயர்த்து . 
எழுத்தை உணர்த்திய அதிகாரம் என விரிக்க . அதிகாரம் - 
முறைமை . 

எழுத்து உணர்த்துமிடத்து எனைத்து வகையான் உணர்த் 
னாரோவெனின் எட்டு வகையானும் எட்டிறந்த பலவகையானும் 
ணர்த்தினார் என்க . 

எட்டுவகைய என்பார் கூறுமாறு : - எழுத்து இனைத் * தென்றலும் 
இன்ன பெயரின என்றலும் இன்ன முறையின என்றலும் இன்ன 
அளவின என்றலும் இன்ன பிறப்பின என்றலும் இன்ன புணர்ச்சியின் 
என்றலும் இன்ன வடிவின என்றலும் இன்ன தன்மையின என்றலு 
மாம் . இவற்றுள் தன்மையும் வடிவும் நமக்கு உணர்த்தலாகாமையின் 
ஆசிரியர் ஈண்டு உரைத்திலர் . ஏனைய இதனுட் பெறுதும் . 

எழுத்து இனைத்தென்றலைத் தொகை வகை விரியான் உணர்க . 
முப்பத்து மூன்று என்பது தொகை . உயிர் பன்னிரண்டும் உடம்பு 
பதினெட்டுஞ் சார்பிற் றோற்றம் மூன்றும் அதன் வகை . அளபெடை 
யேழும் உயிர்மெய் இருநூற்றொருபத்தாறும் அவற்றோடு கூட்டி இரு 
நூற்றைம்பத்தாறெனல் விரி . 

இனி எழுத்துக்களது பெயரும் முறையுந் தொகையும் இச் 
சூத்திரத்தாற் பெற்றாம் . வகை ஔகார இறுவாய் ( எழு - அ ) என்பத 

* இனைத்து - இத்தனை . வடிவு - ஒலிவடிவு . 


தொல்காப்பியம் 


( நூன் 


னானும் னகார இறுவாய் ( எழு - க ) என்பதனானும் அவைதாங் , 
குற்றியலிகரங் குற்றிய லுகரம் ( எழு - உ ) என்பதனானும் பெற்றாம் . 
விர் குன் றிசை மொழிவயின் (எழு - சக ) என்பதனானும் புள்ளி 
யில்லா ( எழு - கஎ ) என்பதனானும் பெற்றாம் . 

அளவு அவற்றுள் , அ இ உ ( எழு - க . ) என்பதனானும் ஆ ஈ 
( எழு - ச ) என்பதனானும் மெய்யின் அளபே ( எழுஉக்க ) என்பத 
னானும் அவ்வியல் நிலையும் ( எழு - கஉ ) என்பதனானும் பெற்றாம் . 

பிறப்பு பிறப்பியலுட் பெற்றாம் . 

புணர்ச்சி உயிரிறு சொல் முன் ( எழு - க o எ ) என்பதனானும் 
அவற்றுள் , நிறுத்த சொல்லின் 

( எழு - க 0 அ ) என்பதனானும் 
பிறவாற்றானும் பெற்றாம் . 

இனி , எட்டிறந்த பல்வகைய என்பார் கூறுமாறு : -- எழுத்துக்களது 
குறைவுங் 

ங் கூட்டமும் பிரிவும் மயக்கமும் மொழியாக்கமும் 
நிலையும் $ இனமும் ஒன்று பல வாதலுந் ** திரிவதன்றிரிபு அது என்ற 
லும் 1 பிறி தென் றலும் 1 அதுவும் பிறிது மென்றலும் நிலையிற் 
றென்றலும் நிலையா தென்றலும் $$ நிலையிற்றும் நிலையாதும் ** 
என்றலும் இன்னோரன்ன பலவுமாம் . 

குறைவு மாத்திரை குறுக்கம் . 
கூட்டம் 

உயிரும் மெய்யுங் கூடுதல் . 
- பிரிவு - கூடின உயிரும் மெய்யும் பிரிந்து நிற்றல் . 
8 மயக்கம் - எழுத்துக்கள் அடுத்து நிற்றல் . 

மொழியாக்கம் - எழுத்தாற் சொல்லாதல் . 
$ நிலை - எழுத்துக்கள் சொல்லின் மூவிடத்தும் நிற்றல் . 

** ஒன்று பலவாதல் - செம்பொன் பதின்பலம் என்றாற் போன்ற 
பல் பொருட் சொற்றொடரில் ஒரே யெழுத்து பொருள்தோறும் 
வேறாதல் . 

tt திரிந்ததன் திரிபு அது என்றல் - லகரம் றகரமாகும் என 
முதலிற் கூறிப் பின்பு அவ் வகரமே ஆய்தமுமாகும் என்றாற்போல , 
ஓரெழுத்தை மற்றோரெழுத்தாகுமெனக் கூறிப் பின்பு அதே 
மற்றுமோர் எழுத்தாகும் எனக் கூறல் . 

திரிந்ததன் திரிபு பிறிதென்றல் - மகரவீறு கெட்டு அகர 
வீறானாற் போல , ஓர் ஈறு பிறிதோர் ஈறாகவே நின்று புணரும் என்றல் . 

S திரிந்ததன் திரிபு அதுவும் பிறிதும் என்றல் - தாம் என்பது 
தம ( தம் + அ ) என்று நின்றாற்போல ஓர் ஈறு இயல் பீறும் விதியீறும் 
ஒருங்கே பெற்றுப் புணரும் என்றல் . 

எ நிலையிற்றென்றல் - சொற்கள் பொருட் பொருத்தமுறப் 
புணர்வதைக் கூறல் . 

$$ நிலையாதென்றல் - சொற்கள் பொருத்தமின்றிப் புணர் 
வதைக் கூறல் . 

*** நிலையிற்றும் நிலையாதும் என்றல் - ஒரே யீறான சொற்களில் 
ஒன்றற்குரிய இலக்கணத்தை இன்னொன்று பெறாதென விலக்கல் ; 

பலா அக்கோடு என்றாற்போல இரா அக்காலம் என வரா 
தென்றல் . 


மரபு ]] 

எழுத்ததிகாரம் 
குறைவு அரையளபு குறுகல் ( எழு - க . ) ஓரளபாகும் ( எம் 
6.அ ) என்பனவற்றாற் பெற்றாம் . 

கூட்டம் மெய்யோடியையினும் (எழு- கO ) புள்ளியில்லா ( எழு - 
கஎ ) என்பனவற்றாற் பெற்றாம் . 

பிரிவு மெய்யுயிர் நீங்கின் ( எழு - கூகூ ) என்பதனாற் பெற்றாம் . 

மயக்கம் டறலள ( எழு - உங ) என்பது முதலாக மெய்ந்நிலை 
சுட்டின் ( எழு - கூ 0 ) என்பதீறாகக் கிடந்தன வற்றாற் பெற்றாம் . 

மொழியாக்கம் ஓரெழுத் தொருமொழி ( எழு - சாரு ) என்பதனாற் 
பெற்றாம் , அவ் வெழுத்துக்களை மொழியாக்கலின் . 

நிலை பன்னீருயிரும் ( எழு - ருகூ ) உயிர்மெய்யல்லன ( எழு - க 0 ) 
உயிர் ஔ ( எழு - சுக ) ஞண நமன ( எழு - எ அ ) என்பன . இவற்றான் 
மொழிக்கு முதலாம் எழுத்தும் ஈறாமெழுத்தும் பெற்றாம் . 

இனம் வல்லெழுத்தென்ப ( எழு - க . ) மெல்லெழுத்தென்ப 
( எழு - 20 ) இடையெழுத்தென்ப ( எழு - உக ) ஔகார இறுவாய் 
( எழு - அ ) னகார இறுவாய் ( எழு - கூ ) என்பனவற்றாற் பெற்றாம் . 
இவற்றானே எழுத்துக்கள் உருவாதலும் பெற்றாம் . இவ்வுருவாகிய 
ஓசைக்கு ஆசிரியர் வடிவு கூறாமை உணர்க ; இனி வரிவடிவு கூறுங்கால் 
மெய்க்கே பெரும் பான்மையும் வடிவு கூறுமாறு உணர்க 

ஒன்று பலவாதல் எழுத்தோரன்ன ( எழு - கசக ) என்பதனாற் 
பெற்றாம் . 

திரிந்ததன் றிரிபது என்றல் தகரம் வருவழி ( எழு - ங சுக ) 
என்பதனானும் பிறாண்டும் பெற்றாம் . 

பிறிதென்றல் மகர இறுதி ( எழு கூ.க 0 ) பனகார 
( எழு - கூ கூ உ ) என்பனவற்றாற் பெற்றாம் . 

அதுவும் பிறிதுமென்றல் ஆறனுருபின் அகரக் கிளவி ( எழு - 
ககரு ) என்பதனாற் பெற்றாம் . 

நிலையிற் றென்றல் நிறுத்த சொல்லின் ஈறாகு ( எழு - க 0 அ ) 
என்பதனாற் பெற்றாம் . 

நிலையாதென்றல் நிலைமொழியது ஈற்றுக்கண்ணின்றும் 
மொழியது முதற்கண்ணின்றும் புணர்ச்சி தம்முள் இலவாதல் . 
மருவின் தொகுதி ( எழு ககக ) என்பதனாற் பெற்றாம் . 

நிலையிற்றும் நிலையாதும் என்றல் குறியதன் முன்னரும் ( எழு 
உஉ சு ) என்பதனாற் கூறிய , அகரம் இரா வென் கிளவிக் ககரமில்லை 
( எழு - உஉ எ ) என்பதனாற் பெற்றாம் . 

இக்கூறிய இலக்கணங்கள் கருவியுஞ் செய்கையும் என இரு 


வரு 


4 


வகைய . 


அவற்றுட் கருவி * புறப்புறக்கருவியும் புறக்கருவியும் அகப்புறக் 
கருவியும் அகக் கருவியும் என நால்வகைத்து . நூன்மரபும் பிறப்பிய 

* கருவி என்றது சொற்புணர்ச்சிக்குக் கருவியாகும் இலக்க 
ணத்தை , புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்பன முறையே ஒன்றி 
னொன்று ஒன்றற்கு அணுகிய நிலையைக் குறிக்கும் . புணர்ச்சிக்குக் கருவி 
யாய் , நிலைமொழியீறு பற்றிய இலக்கணங் கூறும் நூற்பா அகக்கருவி , 


தொல்காப்பியம் 


( நூன் 


லும் புறப்புறக்கருவி . மொழிமரபு புறக்கருவி . புணரியல் அகப்புறக் 
கருவி . எகர ஒகரம் பெயர்க் கீறாகா ( எழு - உஎஉ ) என்றாற் போல் 
வன அகக்கருவி . 

இனிச் செய்கையும் புறப்புறச் செய்கையும் புறச் செய்கையும் 
அகப்புறச் செய்கையும் அகச்செய்கையுமென நால்வகைத்து . எல்லா 
மொழிக்கும் உயிர் வருவழியே ( எழு - கச O ) என்றாற் போல்வன 
புறப்புறச் செய்கை . லன என வரூஉம் புள்ளி முன்னர் ( எழு - கசக ) 
என்றாற்போல்வன புறச்செய்கை . உகரமொடு புணரும் புள்ளியிறுதி 
( எழு - கசுகூ ) என்றாற் போல்வன அகப்புறச் செய்கை . தொகை 
மரபு முதலிய ஓத்தினுள் இன்ன ஈறு இன்னவாறு முடியுமெனச் 
செய்கை கூறுவன வெல்லாம் அகச்செய்கை . இவ் விகற்பமெல்லாம் 
தாகையாக உணர்க . 

இவ்வோத்து என்னுதலிற்றோ எனின் , அதுவும் அதன் பெய 
ருரைப்பவே அடங்கும் . 

இவ்வோத்து என்ன பெயர்த்தோ எனின் , இத் தொல்காப்பிய 
மென்னும் நூற்கு மரபாந் துணைக்கு வேண்டுவனவற்றைத் தொகுத்து 
உணர்த்தினமையின் நூன்மரபு என்னும் பெயர்த்தாயிற்று . 

நூலென்றது நூல்போறலின் ஒப்பினாயதோர் ஆகுபெயராம் . 
அவ் வொப்பாயவாறு என்னை யெனின் , குற்றங் களைந்து எஃகிய 
பன்னுனைப் பஞ்சிகளை யெல்லாங் கைவன் மகடூஉத் தூய்மையும் 
நுண்மையு 

முடையவாக ஓரிழைப் படுத்தினாற்போல " வினையி 
னீங்கி விளங்கிய அறிவ ( மரபியல் - சுக ) னாலே வழுக் களைந்து 
எஃகிய லக்கணங்களை யெல்லாம் முதலும் முடிவும் மாறுகோளின் 
றாகவும் , தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டியும் , 
உரையுங் காண்டிகையும் உள்நின்று அகலவும் , ஈரைங் குற்றமும் 
இன்றி ஈரைந் தழகுபெற , முப்பத்திரண்டு தந்திர உத்தியோடு , 
புண ரவும் , 

ஒருபொருள் நுதலிய சூத்திரத் தானும் 
இனமொழி கிளந்த வோத்தி னானும் 
பொதுமொழி கிளந்த படலத் தானும் 
மூன்றுறுப் படக்கிய பிண்டத் தானும் ( செய் - கசுசு ) 
ரு நெறிப்படப் புணர்க்கப்படூஉந் தன்மையுடைமையான் என்க . 
மரபு இலக்கணம் , முறைமை , தன்மை என்பன ஒருபொருட் கிளவி . 

ஆயின் நூலென்றது ஈண்டு மூன்றதிகாரத்தினையும் அன்றே ? இவ் 
வோத்து மூன்றதிகாரத்திற்கும் இலக்கணமாயவா றென்னை யெனின் 
எழுத்துக்களது பெயரும் முறையும் இவ்வதிகாரத்திற்கும் செய்யு 
நிலைமொழியீறும் வருமொழி முதலும் புணர்ச்சியில் அடையும் பொது 
வான நிலைமைகளைக் கூறும் புணரியல் அகப்புறக் கருவி ; புணர்ச்சி 
யைக் கூறாது அதனைப் பெறும் சொற்களின் இயல்புகளைக் கூறும் 
மொழி மரபு புறக்கருவி ; அச்சொற்கட்குக் கருவியாகும் எழுத்துக் 
களைப்பற்றிக்கூறும் நூன்மரபும் பிறப்பியலும் புறப்பு றக்கருவி . 

* செய்கையாவது புணர்ச்சி . நிலைமொழியீறு புணரும் முறை 
அகச் செய்கை ; நிலை மொழியீறு சாரியை பெறுவது அகப்புறச் 
செய்கை ; வருமொழி முதல் அடையும் நிலைமை புறச்செய்கை ; 
நிலைமொழியீறும் வருமொழி முதலும் திரியாதும் கெடாதும் நின்று 
உடம்படு மெய்யை இடையிற் பெறுவது புறப்புறச்செய்கை .. 


. 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


ளியற்கும் ஒப்பக் கூறியது . ஈண்டுக் கூறிய முப்பத்து மூன் றனைப் 
பதினைந்தாக்கி ஆண்டுத் தொகைகோடலில் தொகை வேறாம் . 
அளவு செய்யுளியற்கும் இவ்வதிகாரத்திற்கும் ஒத்த அளவும் ஒவ்வா 
அளவும் உளவாகக் கூறியது . குறிற்கும் நெடிற்குங் கூறிய மாத்திரை 
இரண்டிடத்திற்கும் ஒத்த அளவு . ஆண்டுக் கூறுஞ் செய்யுட்கு 
அளவு கோடற்கு ஈண்டைக்குப் பயன் 

தாராத அளபெடை 
கூறியது ஒவ்வா அளவு . அஃது அளபிறந் துயிர்த்தலும் ( எழு - கூ கூ ) 
என்னுஞ் சூத்திரத்தோடு ஆண்டு மாட்டெறியு மாற்றான் உணர்க . 
இன்னுங் குறிலும்நெடிலும் மூவகையினமும் ஆய்தமும் வண்ணத் 
திற்கும் இவ் வதிகாரத்திற்கும் ஒப்பக் கூறியன . குறைவும் 
இரண்டற்கும் ஒக்கும் . கூட்டமும் பிரிவும் மயக்கமும் இவ்வதிகாரத் 
திற்கே உரியனவாகக் கூறியன , அம்மூவாறும் ( எழு -2 உ ) என்னுஞ் 
சூத்திரம் முதலியனவற்றான் எழுத்துக்கள் கூடிச் சொல்லாமாறு கூறு 
கின்றமையின் சொல்ல திகாரத்திற்கும் இலக்கணம் ஈண்டுக் கூறினா 
ராயிற்று . 

ங்ஙனம் மூன்ற திகாரத்திற்கும் இலக்கணங் கூறுதலின் 
இவ்வோத்து நூலினது இலக்கணங் கூறியதாயிற்று . நூநூ லென் 

லன்றது 
தொல்காப்பியம் என்னும் பிண்டத்தை . இவ்வோத்திலக்கணங்கள் 
எழுத்துக்களது பெயரும் முறையுந் தொகையும் அளவுங் குறைவுங் 
கூட்டமும் இனமும் மயக்கமும் ஆம் . ஏனைய இவ்வதிகாரத்துள் ஏனை 
யோத்துக்களுள் உணர்த்துப . 

அற்றேல் அஃதாக , இத் தலைச்சூத்திரம் என்னுதலிற்றோ எனின் 
எழுத்துக்களது பெயரும் முறையுந் தொகையும் உணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் : எழுத்தெனப் படுப - எழுத்தென்று சிறப்பித்துச் 
சொல்லப்படுவன , அகரமுதல் னகர இறுவாய் முப்பஃ தென்ப 
அகரம் முதல் னகரஈறாகக் கிடந்த முப்பதென்று சொல்லுவர் 
ஆசிரியர் , சார்ந்துவரல் மரபின் மூன்றலங் கடையே 
தலைத் தமக்கு இலக்கணமாகவுடைய மூன்றும் அல்லாத இடத்து 
என்றவாறு . 

எனவே , அம்மூன்றுங் கூடியவழி முப்பத்து மூன்றென்ப . அ.ஆ 
இ - ஈ - உ - ஊ - எ - ஏ - ஐ- ஒ - ஓ - ஔ - க் - ங் - ச் - ஞ் - ட் - ண் - த் --- ப் - ம் - ய் - ர்- 
ல் -வ் - ழ் - ள்-ற் - ன் என வரும் . எனப்படும் என்று சிறப்பித்துணர்த்து 
தலான் அளபெடையும் உயிர்மெய்யும் இத்துணைச் சிறப்பில ; ஓசை 
யுணர்வார்க்குக் கருவியாகிய வரிவடிவுஞ்சிறப்பிலா எழுத்தாகக் 
கொள்ளப்படும் . 

அகரம் முதலாதல் ஆரியத்திற்கும் ஒக்குமேனும் ஈண்டுத் தமிழே 
ழுத்தே கூறுகின்ளாரென்பது உணர்தற்கு னகர இறுவாய் என்றார் . 

படுப் , படுவ . படுபவென்பது படுத்தலோசையால் தொழிற் 
பெயராகக் கூறப்படும் . பகரமும் வகரமும் ஈண்டு 

நிற்றற்குத் 
தம்முள் ஒத்த உரிமையவேனும் எழுத்தெனப் படுபவெனத் தூக்கற்று 
நிற்குஞ் சொற்சீரடுக்குப் படுப என்பது இன்னோசைத்தாய் நிற்றலின் 
ஈண்டுப் படுப வென்றே பாடம் ஓதுக . இஃது அன்பெறாத அகர 
வீற்றுப் பல வறிசொல் . 

அகர னகர மெனவே பெயருங் கூறினார் . 

எழுத்துக்கட்கெல்லாம் அகரம் முதலாதற்குக் காரணம் மெய்யி 
னியக்கம் அகரமொடு சிவணும் ( எழு - சசு ) என்பதனாற் கூறுப . 
வீடுபேற்றிற்கு உரிய ஆண் மகனை உணர்த்துஞ் சிறப்பான் னகரம் 

எ ...- 2 


சார்ந்து வரு 


கஅ 


தால்காப்பியம் 


( நூன் 


பின் வைத்தார் . இனி எழுத்துக்கட்குக் கிடக்கைமுறை ஆயினவாறு 
கூறுதும் . 

குற்றெழுத்துக்களை முன்னாகக் கூறி அவற்றிற்கு இனமொத்த 
நெட்டெழுத்துக்களை அவற்றின் பின்னாகக் கூறினார் , ஒரு மாத்திரை 
கூறியே இரண்டு மாத்திரை கூறவேண்டுதலின் . அன்றி இரண்டை 
முற்கூறினாலோ வெனின் , ஆகாது : ஒன்று நின்று அதனோடு பின்னரும் 
ஒன்று கூடியே இரண்டாவதன்றி இரண்டென்பதொன்று இன்றாத 
லின் . இதனான் ஒன்று தான் பல கூடியே எண் விரிந்ததென்று உணர்க . 

இனி , அகரத்தின் பின்னர் இகரம் , எண்ணும் பிறப்பும் பொரு 
ளும் ஒத்தலின் வைத்தார் . இகரத்தின் பின்னர் உகரம் வைத்தார் , 
பிறப்பு ஒவ்வாதேனும் அ - இ - உ - அம் மூன்றுஞ் சுட்டு ( எழு - கூக ) 
எனச் சுட்டுப் பொருட்டாய் நிற்கின்ற இனங் கருதி அவை ஐம்பாற் 
கண்ணும் பெரும்பான்மை வருமாறு உணர்க . 

எகரம் அதன்பின் 
வைத்தார் , அகர இகரங்களோடு பிறப்பு ஒப்புமைபற்றி .. 

ஐகார 
ஔகாரங்கட்கு இனமாகிய குற்றெழுத்து இன்றேனும் பிறப்பு ஒப்பு 
மைபற்றி . ஏகார ஓகாரங்களின் பின்னர் ஐகார ஒளகாரம் வைத்தார் . 
ஒகரம் நொ என மெய்யோடு கூடி நின்றல்லது தானாக ஓரெழுத் 
தொருமொழியாகாத சிறப்பின்மை நோக்கி 

ஐகாரத்தின் பின் 
வைத்தார் . அ - இ - உ - எ என்னும் நான்கும் அக்கொற்றன் இ . 
கொற்றன் உக்கொற்றன் எக்கொற்றன் என மெய்யோடு கூடாமல் 
தாம் இடைச்சொல்லாய் நின்றாயினும் மேல் வரும் பெயர்களோடு 
கூடிச் சுட்டுப்பொருளும் வினாப்பொருளும் உணர்த்தும் . ஒகரம் மெய் 
யோடு கூடியே தன் பொருள் உணர்த்துவதல்லது தானாகப் பொருளு 
ணர்த்தாதென்று உணர்க . ன்னும் அ - ஆ - உ - ஊ - எ -ஏ -ஒ - ஓ - ஒள 
என்பன தம்முள் வடிவு ஒக்கும். இ - ஈ - ஐ தம்முள் வடிவு ஒவ்வா . 
இன்னும் இவை அளபெடுக்குங்கால் நெட்டெழுத்தோடு குற்றெழுத் 
திற்கு ஓசை இயையு மாற்றானும் உணர்க . னிச் சுட்டு நீண்டு 
ஆகார ஈகார ஊகாரங்களாதலானும் பொருள் ஒக்கும் . 
ஒப்புமை உயிர் மயங்கியலுட் பெறுதும் . இம்முறை வழுவாமல் மேல் 
ஆளுமாறு உணர்க . 

இனிக் ககா ஙகாகமும் சகார ஞகாரமும் டகார ணகாரமும் 
தகார நகாரமும் பகார மகாரமும் தமக்குப் பிறப்புஞ் செய்கையும் 
ஒத்தலின் வல்லொற்றிடையே யெல்லொற்றுக் கலந்து வைத்தார் . 
முதல் நாவும் முதலண்ணமும் இடைநாவும் இடையண்ணமும் நுனி 
நாவும் நுனியண்ணமும் இதழியைத லுமாகிப் பிறக்கின்ற இடத்தின் 
முறைமைநோக்கி அவ்வெழுத்துக்களைக் க - ச - ட - த - ப- ~ - m- ண - ந - ம 
என இம்முறையே வைத்தார் . பிறப்பு ஒப்புமையானும் னகாரம் 
றகாரமாய்த் திரிதலானும் றகாரமும் னகாரமுஞ் சேரவைத்தார் . 
இவை தமிழெழுத்தென்பது அறிவித்தற்குப் பின்னர் வைத்தார் . 
இனி இடையெழுத்துக்களில் யகாரம் முன்வைத்தார் , அதுவும் 
உயிர்கள் போல மிடற்றுப்பிறந்த வளி அண்ணங் கண் 

கண்ணுற்று 
அடையப் பிறத்தலின் . ரகாரம் அதனோடு பிறப்பு ஒவ்வாதேனுஞ் 
செய்கை ஒத்தலின் அதன்பின் வைத்தார் . லகாரமும் வகாரமும் 
தம்மிற் பிறப்பும் செய்கையும் ஒவ்வாவேனும் கல் வலிது சொல் வலிது 
என்றாற்போலத் தம்மிற் சேர்ந்துவருஞ் ( சாற்கள் பெரும்பான்மை 
யென்பது பற்றி லகாரமும் வகாரமும் சேர வைத்தார் . ழகாரமும் 
ளகாரமும் - ஒன்றானும் இயைபிலவேனும் இடையெழுத் தென்ப 
யரலவழள ( எழு - உக ) என்றாற் சந்தவின்பத்திற்கு இயைபுடைமை 
கருதிச் சேர வைத்தார் போலும் . 


புணர்ச்சி 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


சக் 


என 


+ 


அகரம் உயிரகரமும் உயிர்மெய் அகரமும் 

இரண்டு , 
இஃது ஏனை உயிர்கட்கும் ஒக்கும் . எனவே , ஒருயிர் பதினெட்டா 
யிற்று . 

இவ் வெழுத்தெனப்பட்ட ஓசையை அருவென்பார் அறியாதார் . 
அதனை உருவென்றே கோடும் . அது செறிப்பச் சேறலானும் , 
செறிப்ப வருதலானும் , இடையெறியப் படுதலானும் , செவிக்கட் 
சென்று உறுதலானும் இன்பதுன்பத்தை ஆக்குதலானும் , உருவும் 
உருவுங் கூடிப் பிறத்தலானும் தலையும் மிடறும் நெஞ்சும் என்னும் 
மூன்றிடத்தும் நிலைபெற்றுப் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் 
அண்ணமும் உறப் பிறக்கும் என் றமையானும் உருவேயாம் . அருவே 
யாயின் இவ் விடத்திற்கூறியன இன்மை உணர்க . அல்ல தூ உம், 
வன்மை மென்மை இடைமை என்று ஓதினமையானும் உணர்க . 
* உடம்பொடு புணர்த்த லென்னும் இலக்கணத்தான் இவ்வோசை 
உருவாதல் நிலைபெற்ற தென்று உணர்க . அதற்குக் காரணமும் 
முன்னர்க் கூறினாம் . 

இவ்வெழுத்துக்களின் உருவிற்கு வடிவு கூறாராயினார் , 
முப்பத்திரண்டு வடிவினுள் இன்ன எழுத்திற்கு இன்ன வடிவெனப் 
பிறர்க்கு உணர்த்துதற்கு அரிதென்பது கருதி . அவ்வடிவு ஆராயு 
மிடத்துப் பெற்றவடிவே தமக்கு வடிவாம் , குழலகத்திற் கூறிற் 
குழல் வடிவும் குடத்தகத்திற் கூறிற் குடவடிவும் வெள்ளிடையிற் 
கூறின் எல்லாத் திசையும் நீர்த்தரங்கமும் போல . 

எல்லா மெய்யும் உருவுரு வாகி ( எழு - கஎ ) எனவும் உட்பெறு 
புள்ளி யுருவா கும்மே ( எழு - கச ) எனவும் மெய்யின் இயற்கை 
புள்ளியொடு நிலையல் ( எழு - கரு ) எனவுஞ் சிறுபான்மை வடிவுங் 
கூறுவர் . அது வட்டஞ் சதுரம் முதலிய முப்பத்திரண்டனுள் ஒன்றே 
உணர்த்தும் 

ம் . மனத்தான் உணரும் நுண்ணுணர்வு இல்லோரும் 
உணர்தற்கு எழுத்துக்கட்கு வேறு வேறுவடிவங்காட்டி எழுதப்பட்டு 
நடத்தலிற் கட்புலனாகிய வரிவடிவும் உடையவாயின . பெரும் 
பான்மை மெய்க்கே வடிவு கூறினார் , உயிர்க்கு வடிவின்மையின் . எகர 
ஒகரத் தியற்கையு மற்றே ( எழு - கசு ) எனச் சிறுபான்மை 
உயிர்க்கும் வடிவு கூறினார் . 

( க ) 
சார்பெழுத்துக்கள் 
அவைதாம் 
குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் 
ஆய்தம் என்ற 

முப்பாற் புள்ளியும் எழுத்தோ ரன்ன . 
இது மேற் சார்ந்துவருமென்ற மூன்றிற்கும் பெயரும் முறையும் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

உடம்பொடு புணர்த்தலாவது , கூறும் இலக்கியத்திலே யே 
கூறவேண்டிய தொன்றைக் குறிப்பாற் பெறவைத்தல் . எழுத்துக் 
கட்கும் பிறப்பிடமும் இயக்கமும் வன்மை மென்மையுங் கூறிய 
வதனாலேயே அவற்றிற்கு உருவுண்டு என்பதைப் பெறவைத்தமை 
உடம்பொடு புணர்த்தலாம் . 

ஒரு நீர் நிலையிற் கல்லையிடின் , வட்டமாய் அலைகள் தோன்றினாற் 
போல , வெள்ளிடையிற் கூறப்பட்ட ஒலியால் வட்டமான ஒலியலைகள் 
தோன்று மென்பதை நீர்த்தரங்கம்போல என்னும் உவமை உணர்த் 


தொல்காப்பியம் 


( நூன் 


- 


ப- --- 


ள் : அவைதாம்- மேற் சார்ந்துவருமெனப் 

பட்டவை 
தாம் , குற்றியலிகரங் குற்றியலுகரம் ஆய்தம் என்ற முப்பாற் புள்ளி 
யும் - குற்றியலிகரமுங் குற்றியலுகரமும் ஆய்தம் என்று சொல்லப் 
பட்ட மூன்று கூற்றதாகிய புள்ளிவடிவுமாம் ; எழுத்தோரன்ன 
அவையும் முற்கூறிய முப்பதெழுத்தோடு ஒரு தன்மையவாய் 
வழங்கும் ; * எ - 

முற் கூறிய இரண்டும் உம்மை தொக்கு நின்றன . இகர உகரங் 
குறுகி நின்றன , விகாரவகையாற் புணர்ச்சி வேறுபடுதலின் இவற்றை 
இங்ஙனம் குறியிட்டாளுதல் எல்லார்க்கும் ஒப்ப முடிந்தது . சந்தனக் 
கோல் குறுகினாற் பிரப்பங்கோலாகாது . அதுபோல உயிரது குறுக்க 
மும் உயிரேயாம் . இவற்றைப் புணர்ச்சி வேற்றுமையும் பொருள் 
வேற்றுமையும் பற்றி வேறோர் எழுத்தாக வேண்டினார் . 

இவற்றுட் குற்றியலுகரம் நேர்பசையும் நிரைபசையுமாகச் 
சீர்களைப் பலவாக்குமாறு செய்யுளியலுள் உணர்க . 

ஆய்தம் என்ற ஓசைதான் அடுப்புக்கூட்டுப்போல மூன்று புள்ளி 
வடிவிற் றென்பது உணர்த்தற்கு ஆய்தமென்ற முப்பாற் புள்ளியும் 
என்றார் . அதனை இக்காலத்தார் நடுவு வாங்கியிட்டெழுதுப இதற்கு 
வடிவு கூறினார் . ஏனை ஒற்றுக்கள்போல உயிரேறாது ஓசை விகார 
மாய் நிற்பதொன்றாகலின் . எழுத்தியல் தழா ஓசைகள் போலக் 
கொள்ளினுங் கொள்ளற்க என்றற்கு எழுத்தேயாம் என்றார் . இதனைப் 
புள்ளி வடிவிற்றெனவே , ஏனை எழுத்துக்களெல்லாம் வரிவடிவின 
வாதல் பெற்றாம் . 

முன்னின்ற சூத்திரத்தாற் சார்ந்துவரன் மரபின் மூன்றலங் 
கடையே எழுத்தெனப்படுப முப்பஃதென்ப எனவே , சார்ந்துவரன் 
மரபின் மூன்றுமே சிறந்தன , ஏனைய முப்பதும் அவ்வாறு சிறந்தில் 
வெனவும் பொருள் தந்து நிற்றலின் , அதனை விலக்கிச் சிறந்த முப்பது 
எழுத்தோடு இவையும் ஒப்ப வழங்குமென்றற்கு எழுத்தோரன்ன 
என்றார் . 

இப்பெயர்களே பெயர் . இம் முறையே முறை . தொகையும் 
மூன்றே . இம்மூன்று பெயரும் பண்புத்தொகை . 
அவைதாம் ஆய்தமென்ற என்பன சொற்சீரடி . 

( உ ) 
கட்டஇனி, இந்நூற்பாவுக்கு இவ்வாறு பொருள் கொள்ளாது ,. 
குற்றிய லுகரமும் ஆய்தமும் என்ற முப்பாற் புள்ளி பெற்ற எழுத்துக் 
களும் என்ற பொருள் கூறுவர் பேராசிரியர் . சிவஞான முனிவரும் 
இதைத் தழுவித் தொல்காப்பியச் சூத்திரவிருத்தியுட் கூறுவர் .. 
" குற்றியலிகரமுங் குற்றிய லுகரமும் மற்றவை தாமே புள்ளி 
பெறுமே என்னும் சங்க யாப்பு ( யாப் - விருத்தி : 27 - ஆம் பக் ) நூற் 
பாவால் , குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் முற்காலத்தில் புள்ளி 
பெற்று வழங்கியமை அறியப்படும் . இத்தகைய வழக்கு இன்றும் 
மலையாள நாட்டிலுள்ளது . 
காசு - நேர் பசை : பிறப்பு - நிரைபசை .. 

நடுவு வாங்கியிட்டெழுதலாவது மூன்று புள்ளியா யெழுதாமல் 
மூன்று சிறு சுன்ன மாக வளைத்தெழுதல் . 
எழுத்தியல் 

தழா ஓசைகள் 

கடலொலியும் சங்கொலியும் 
போல்வன . 


மரபு] 


எழுத்ததிகாரம் 


மாத்திரை 


ஒரு மாத்திரையுடைய குற்றுயிர் 


ங . அவற்றுள் , 

அ இ உ எ ஒ என்னும் 
அப்பால் ஐந்தும் 
ஓரள பிசைக்குங் குற்றெழுத் தென்ப . 


2 


இது முற்கூறியவற்றுட் சிலவற்றிற்கு அளவுங் குறியும் உணர்த் 
துதல் நுதலிற்று 


கர உகர எகர 


ள் . அவற்றுள் - முற்கூறிய முப்ப தழுத்தினுள் , 
அ - இ - உ - எ - 

உ -எ - ஒ என்னும் அப்பாலைந்தும் - அகர 
ஒகரம் என்று கூறப்படும் அப்பகுதிகளைந்தும் , ஓரளபு இசைக்குங் 
குற்றெழுத் தென்ப - ஒரோவொன்று ஓரளபாக ஒலிக்குங் குற் 
றெழுத்து என்னுங் குறியினையுடைய என்று கூறுவர் புலவர் ; 
இக்காரணப்பெயர் மேல் ஆளுமாறு ஆண்டு உணர்க ; 

தமக்கு இனமாயவற்றின்கணல்லது குறுமை நெடுமை கொள்ளப் 
படாமையின் , அளவிற்பட்டு அமைந்தனவாங் குற்றெழுத்திற் குறுகி 
மெய் அரைமாத்திரை பெற்றதேனுங் குற்றெழுத்து எனப் பெயர் 
பெறாதாயிற்று . ஒருமாத்திரை பெற்ற மெய் தமக்கு இனமாக இன்மை 
யின் , குற்றெழுத்தென்பது பண்புத்தொகை . 

இனி இசைப்பதும் இசையும் வேறாக உணரற்க . அது பொருட் 
டன்மை . * 
அவற்றுள் - உ என்பன சொற்சீரடி . 

( க ) 
இரண்டு மாத்திரையுடைய நெட்டுயிர் 
ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஒள என்னும் 
அப்பால் ஏழும் 
ஈரள பிசைக்கும் நெட்டெழுத் தென்ப . 


( 


* பொருட்டன்மை பொருளின் தன்மை . பொருள் , எழுத்து , 
அதன் தன்மை ; ஒலி : 
இக்கூற்றினால் , 
அவற்றுள் , 


உ 


எ ஒ என்னும் அப்பாலைந்தும் 

ஓரளபிசைக்குங் குற்றெழுத்தென்ப 
என அடி வகுப்பது நச்சினார்க்கினியர் கருத்தெனத் தெரிகின்றது . 


உஉ 


தொல்காப்பியம் 


( நூன் 


ள் : 

ஆ - ஈ -ஊ - ஏ - ஐ - ஓ - ஒள என்னும் அப்பால் ஏழும் -- 
ஆ - ஈ - ஊ -ஏ - ஐ - ஓ - ஒள என்று சொல்லப்படும் அக்கூற்றேழும் , 
ஈரளபு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப - ஒரோ வொன்று 
இரண்டு மாத்திரையாக ஒலிக்கும் நெட்டெழுத்து என்னுங் குறி 
யினையுடைய என்று கூறுவர் ஆசிரியர் ; எ - று . 

எனவே , அளவுங் காரணக்குறியும் இங்ஙனம் உணர்த்தி மேல் 
ஆளுப . ஐகார ஒளகாரங்கள் குறிய எழுத்தின் நெடியவாதற்குக் குற் 
றெழுத்தாகிய இனந் தமக்கின்றேனும் மாத்திரை ஒப்புமையான 
நெட்டெழுத்தென்றார் . 

ஈ ஊ ஏ ஐ என்பனவற்றைச் சொற்சீரடி யாக்குக . ( ச ) 


ஓரெழுத்தே மூன்று மாத்திரை யாகாமை 
கு . மூவள பிசைத்தல் ஓரெழுத் தின்றே . 

இஃது ஐயம் அகற்றியது ; ஓரெழுத்து மூவளபாயும் இசைக்குங் 
கொல்லோ வென்று ஐயப்படு தலின் . 

இ - ள் : ஓரெழுத்து மூவளபு இசைத்த லின்று - ஓரெழுத்தே. 
நின்று மூன்று மாத்திரையாக இசைத்தலின்று ; 

எனவே , பல எழுத்துக் கூடிய இடத்து மூன்று மாத்திரையும் 
நான்கு மாத்திரையும் இசைக்கும் என்றவாறு . 

எனவே , பெரும்பான்மை மூன்று மாத்திரையே பெறும் என்றார் 
புலவர் . பல எழுத்தெனவே , நான்கு 

நான்கு மாத்திரையும் பெறுதல் 
பெற்றாம் . 


. 


மாத்திரை நீளுமாறு 
நீட்டம் வேண்டின் அவ்வள புடைய 
கூட்டி யெழூஉதல் என்மனார் புலவர் . 
இ - ள்: நீட்டம் வேண்டின் - வழக்கிடத்துஞ் செய்யுளிடத் 
தும் ஓசையும் பொருளும் பெறுதல் காரணமாக இரண்டு மாத்திரை 
பெற்ற எழுத்து அம்மாத்திரையின் மிக்கு ஒலித்தலை விரும்புவரா 
யின் , அவ்வளபு உடைய கூட்டி எழூஉதல் என்மனார் புலவர் - தாங் 
கருதிய மாத்திரையைத் தருதற்குரிய எழுத்துக்களைக் கூட்டி அம் 
த்திரைகளை எழுப்புக என்று கூறுவர் ஆசிரியர் ; எ - று . 
இவ்வாணையால் . ஆ ஈ ஊ 


ஓ ஒள என்னும் அப்பாலேழும் 

ஈ ரளபிசைக்கும் நெட்டுடழுத்தென்ப 
என அடி வகுப்பது நச்சினார்க்கினியர் கருத்தெனத் தெரிகின் 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


உங 


கூட்டி யெழுப்புமாறு குன்றிசைமொழி ( எழு - சக ) ஐ - ஔ 
என்னும் ( எழு - சஉ ) என்பனவற்றான் எழுவகைத் தெனக் கூறுப . 

எடுத்துக் காட்டு : ஆஅ , ஈ இ , ஊ உ , ஏஎ , ஐஇ , ஓஓ , ஔஉ நெட் 
டழுத்தேழே ஓரெழுத் தொருமொழி ( எழு - சகூ ) என்ற அந்நெட் 
டெழுத்துக்களே அளபெடுத்தலிற் சொல்லாதல் எய்தின . இனி அள 
பெடை யசைநிலை யாகலு முரித்தே ( செய்யுளியல் - கஎ ) என்னுஞ் 
செய்யுளியற் சூத்திரத்தான் எழுத்தாந்தன்மையும் எய்திற்று . 

இதுதான் . இயற்கையளபெடையுஞ் செய்யுட்குப் புலவர் செய்து 
கொண்ட செயற்கை யளபெடையுமாய்ச் சொற்றன்மை எய்தி நின்று 
அலகு பெறுமாறுங் குற்றியலிகரக் குற்றியலுகரங்கள் போல எழுத் 
தாந்தன்மை எய்தி அலகு பெறாது நிற்குமாறும் அச்சூத்திரத்தான் 
உணர்க . எனவே , எழுத்தாந் தன்மையும் உடைமையின் அளபெடை 
யோடு கூடி எழுத்து நாற்பது என்றலும் பொருந்திற்று . ஒற்றள 
பெடை செய்யுட்கே வருதலின் ஈண்டுக் கூறாராயினர் . 
அவ்வளபுடைய 

ளபுடைய எனப் பன்மையாகக் கூறியவதனான் இவரும் 
நான்கு மாத்திரையுங் கொண்டார் . என்னை ? இவ்வாசிரியரை முந்து 
நூல் கண்டு என்றாராகலின் . மாபுராணத்து , 

" செய்யுட்க ளோசை சிதையுங்கால் ஈரளபும் 
ஐயப்பா டின்றி யணையுமாம் -- மைதீரொற் 
றின்றியுஞ் செய்யுட் கெடினொற்றை யுண்டாக்கு 

குன்றுமே லொற்றளபுங் கொள் 
என்ற சூத்திரத்தான் அவர் கொண்ட நான்கு மாத்திரையும் இவ்வாசிரி 
யர்க்கு நேர்தல்வேண்டுதலின் . அது செறாஅஅய் வாழிய நெஞ்சு 
( குறள் - கஉ 00 ) தூ உஉத் தீம்புகைத் தொல் விசும்பு ( மலைபடு - இறுதி 
வெண்பா ) பே எஎர்த் துக்கொல் இலா அஅர்க்கில்லை தமர் ( நாலடி 
உ அ ) விராஅ அய்ச் செய்யாமை நன்று ( நாலடி - உசசு ) மரீ இஇப் 
பின்னைப் பிரிவு ( நாலடி உ உ 0 ) எனச் சான்றோர் செய்யுட்களெல்லாம் 
நான்கு மாத்திரை பெற்று நின்றன . அன்றி மூன்று மாத்திரை பெற் 
றனவேல் ஆசிரியத்தளை தட்டுச் செப்பலோசை கெடுமாயிற்று . இங் 
ஙனம் அளபெடாது நின்று ஆசிரியத்தளை தட்டு நிற்பன கலிக்கு உறுப் 
பாகிய கொச்சக வெண்பாக்கள் : இவை அன்னவன்றென உணர்க . 

கோட்டு நூறும் மஞ்சளுங் கூடியவழிப் பிறந்த செவ்வண்ணம் 
போல நெடிலூங் குறிலுங் கூடிய கூட்டத்துப் பிறந்த பின்னரீப் பிளவு 
படா வோசையை அளபெடை யென்று ஆசிரியர் வேண்டினார் . இவை 
கூட்டிச் சொல்லிய காலத்தல்லது புலப்படா , எள்ளாட்டியவழியல் 

அளபெடுத்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் தமித்துப் பொருள் 
தரின் சொல்லாம் : தராவிடின் எழுத்தாம் . 

இசைவிளி பண்டமாற்று முதலியவற்றில் நீண்டொலிக்கும் 
உலகியலளபெடையே இயற்கை யளபெடையாம் . இனி , மகடூஉ 
மரூஉ என , என்றும் அளபெடுத்தே நிற்பவற்றையும் இயற்கை யள 
பெடை யென்பர் ஒருசார் ஆசிரியர் . 

1 முப்பத்து மூன் றெழுத்துக்களுடன் அளபெடுத்த நெடிலேழும் 
கூட நாற்பது . 


தொல்காப்பியம் 


( நூன் 


எ . 


லது எண்ணெய் புலப்படாவாறுபோல என்று உணர்க . இனி அள 
பெடை யல்லாத ஓசைகளெல்லாம் இசையோசையாதலின் அவற்றை 
அளபிறந்துயிர்த்தலும் ( எழு- ங ங ) என்னுஞ் சூத்திரத்தாற் கூறும் . 

மாத்திரைக்கு அளவு 
கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை 
நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்ட வாறே . 
இது மாத்திரைக்கு அளவு கூறுகின்றது . 

கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை 
கண்ணிமை யெனவும் நொடி யெனவும் அவ்விரண்டே எழுத்தின் 
மாத்திரைக்கு அளவு , நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே 
நுண்ணிதாக நூலிணக்கத்தை உணர்ந்த ஆசிரியர் கண்ட நெறி ;; 


ன் : 


என எண்ணிற் பிரிந்து இரண்டிடத்துங் கூடிற்று . 

கண்ணிமை 
நொடி என்னும் பலபொருளொரு சொற்கள் ஈண்டுத் தொழின்மேலும் 
ஓசைமேலும் முறையே நின்றன . ஆசிரியர் எல்லாரும் எழுத்திற்கு 
இவையே அளவாகக் கூறலின் இவருங் கூறினார் . இயற்கை மகன் * தன் 
குறிப்பினன்றி இரண்டிமையும் ஒருகாற் கூடி நீங்கின காலக் கழிவும் 
அ எனப் பிறந்த ஓசையது தோற்றக் கேட்டுக் காலக்கழிவும் ஒக்கும் . 
-இக் கண்ணிமையினது பாகம் மெய்க்குஞ் சார்பிற் றோற்றத்திற்கும் 
இதன் பாகம் மகரக் குறுக்கத்திற்கும் கொள்க . இக் கண்ணிமை 
இரட்டித்து வருதல் நெடிற்கும் அது மூன்றும் நான்குமாய் வருதல் 
அளபெடைக்கும் கொள்க . அதுபோலவே நொடித்தற் றொழிலிற் 
பிறந்த ஓசையது தோற்றக்கேட்டுக் காலக்கழிவும் ஆ எனப் பிறந்த 
ஓசையது தோற்றக் கேட்டுக் காலக்கழிவும் ஒக்கும் . ஏனையவற்றிற் 
குங் கூறியவாறே கொள்க . 

இனி அவ்வளவைதான் நிறுத்தளத்தல் , பெய்தளத்தல் சார்த்தி 
யளத்தல் , நீட்டியளத்தல் , தெறித்தளத்தல் , தேங்கமுகந்தளத் 
தல் , எண்ணியளத்தல் என எழுவகைத்து . அவற்றுள் இது சார்த்தி 
யளத்தலாம் . 

கண்ணிமைக்கும் நொடிக்கும் அளவு ஆராயின் வரம்பின்றி ஓடு 
மென்று கருதி நுண்ணிதி னுணர்ந்தோர் கண்டவாறு 
முடிந்தது காட்டலென்னும் உத்தி கூறினார் . இஃது ஆணை கூறுதலு 
மாம் . எனவே , எழுத்திற்கே அளவு கூறி மாத்திரைக்கு அளவு கூறிற் 
றிலர் . நொடியிற் கண்ணிமை சிறப்புடைத்து , உள்ளத்தான் நினைத்து 
நிகழாமையின் . 

( எ ) 
இயற்கைமகன் உடல் நலத்தோடிருந்து இயல்பாய் இமைப் 
பவன் . 

பெய்தளத்தல் - எண்ணெய்போன்ற நீர்ப்பொருளைப் படியில் 
ஊற்றியளத்தல் 

சார்த்தியளத்தல் - ஒன்றன் அளவோடு மற்றொன்றின் அளவை 
ஒப்பிட்டளத்தல் . 

8 தெறித்தளத்தல் - இசைக்கருவியைப் புடைத்து அதன் ஒலி 
யைச் செவியாற் கேட்டு மதித்தல் . 

தேங்கம்கந் தளத்தல் - அரிசிபோன்றவற்றைப் படியால் 
கும்ப முகந்தளத்தல் . 


என்று 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


கூ . 


எண் 


பன்னீருயிர் 
அ . ஒளகார இறுவாய்ப் 

பன்னீ ரெழுத்தும் உயிரென மொழிப . 
து குறிலையும் நெடிலையும் தொகுத்து வேறோர் குறியீடு கூறு 


கின்றது . 


ள் : ஒளகார இறுவாய்ப் பன்னீரெழுத்தும் - அகரம் 
முதலாக ஒளகாரம் ஈறாகக் கிடந்த பன்னிரண்டெழுத்தும் , உயி 
ரென மொழிப-- உயிரென்னுங் குறியினையுடைய என்றுங் கூறுவர் 
புலவர் ; எ - று . 

இதுவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கியதோர் குறி . - மெய் பதி 
னெட்டினையும் இயக்கித் தான் அருவாய் வடிவின்றி நிற்றலின் உயி 
ராயிற்று . இவை மெய்க்கு உயிராய் நின்று மெய்களை இயக்குமேல் 
உயிரென வேறோர் எழுத்தின்றாம் பிறவெனின் , மெய்யி னிற்கும் 
உயிருந் தனியே நிற்கும் உயிரும் வேறென உணர்க . என்னை ? அகர 
முதல ( குறள் - க ) என்புழி அகரந் தனியுயிருமாய்க் ககரவொற்று 
முதலியவற்றிற்கு உயிருமாய் வேறு நிற்றலின் , அவ்வகரந் தனியே 
நிற்றலானும் பல மெய்க்கண் நின்று அவ்வம்மெய்கட்கு இசைந்த 
ஓசைகளைப் பயந்தே நிற்றலானும் வேறுபட்டதாகலின் ஒன்றேயாயும் 
பலவேயாயும் நிற்பதோர் தன்மையையுடைத்தென்று கோடும் ; 
இறைவன் ஒன்றேயாய் நிற்குந் தன்மையும் போல , அது அ என்ற 
வழியும் ஊர என விளியேற்ற வழியும். அகர முதல என் றவழியும் 
மூவினங்களில் ஏறின வழியும் ஓசை வேறுபட்டவாற்றான் உணர்க . 
இங்ஙனம் இசைத்துழியும் மாத்திரை ஒன்றேயாம் . இஃது ஏனை 
உயிர்கட்கும் ஓக்கும் . 

ஒளகார இறுவாய் என்பது பண்புத்தொகை . உம்மை முற்றும்மை . 
" அகரமுதல் என முற்கூறிப் போந்தமையின் ஈண்டு ஈறே கூறினார் . 

( அ ) 
பதினெண் மெய் 
னகார இறுவாய்ப் 

பதினெண் எழுத்தும் மெய்யேன மொழிப. 
இஃது உயிரல்லனவற்றைத் தொகுத்து ஓர்குறியீடு கூறுகின்றது . 

இ - ள் : னகார இறுவாய்ப் பதினெண் எழுத்தும் - ககாரம் 
முதல் னகாரம் ஈறாய்க் கிடந்த பதினெட்டு எழுத்தும் , மெய்யென 
மொழிப- மெய்யென்னுங் குறியினையுடைய 

கூறுவர் 
புலவர் ; எ - று . 

துவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கிய குறி . என்னை ? பன்னீரு 
யிர்க்குந் தான் இடங்கொடுத்து அவற்றான் இயக்குந் தன்மை பெற்ற 
உடம்பாய் நிற்றலின் . 


. 


என்று 


உசு 


தொல்காப்பியம் 


[ நூன் 


னகார இறுவாய் என்பது பண்புத்தொகை . உம்மை முற்றும்மை . 
முன்னர் னகார இறுவாயென்புழி முப்பதெழுத்திற்கும் ஈறாமென்றார் , 
ஈண்டுப் பதினெட்டெழுத்திற்கும் ஈறாமென்றாராதலிற் கூறியது 
கூறிற்றன்று . 

( கூ ) 
உயிர்மெய்க்கு அளவு 
க 0 . மெய்யோ டியையினும் உயிரியல் திரியா . 
இஃது உயிர்மெய்க்கு அளவு கூறுகின்றது . 

இ - ள் : உயிர் மெய்யோடு இயையினும் - பன்னீருயிரும் 
பதினெட்டு மெய்யோடு கூடி நின்றனவாயினும் , இயல் திரியா 
தம் அளவுங் குறியுங் எண்ணுந் திரிந்து நில்லா ; 

எ - று . 
இது புள்ளி யில்லா ( எழு - கஎ ) என்பதனை நோக்கி நிற்றலின் 
எதிரது போற்றலாம் . உயிரும் மெய்யும் அதிகாரப்படுதலின் ஈண்டு 
வைத்தார் . அ என்புழி நின்ற அளவுங் குறியும் ஒன்றென்னும் 
எண்ணுங்க என நின்ற இடத்தும் ஒக்கும் : ஆ என்புழி நின்ற அள 
வுங் குறியும் ஒன்றென்னும் எண்ணுங் கா என நின்ற இடத்தும் ஒக்கும் 
என்பது இதன் கருத்து . பிறவும் அன்ன ஆயின் ஒன்றரை மாத்திரை 
யும் இரண்டரை மாத்திரையும் உடையன ஒரு மாத்திரையும் இரண்டு 
மாத்திரையும் ஆயவாறு என்னை யெனின் , நீர் தனித்து அளந்துழியும் 
நாழியாய் அரை நாழியுப்பிற் கலந்துழியுங் கூடி ஒன்றரைநாழியாய் 
மிகாதவாறு * போல்வதோர் பொருட்பெற்றி யென்று கொள்வதல்லது 
காரணங் கூறலாகாமை உணர்க . ஆசிரியன் ஆணை என்பாரும் உளர் . 

‘ விளங்காய் திரட்டினாரில்லை களங்கனியைக் 

காரெனச் செய்தாரு மில் ( நாலடியார் -கங ) 
என்பதே காட்டினார் உரையாசிரியரும் . 

( 50 ) 
எதனிமெய்க்கு அளவு 
மெய்யின் அளவே அரையென மொழிப் 
இது தனிமெய்க்கு அளவு கூறுகின்றது . 
இ - ள் : மெய்யின் 

அரையென 

மொழிப் 
மெய்யினது மாத்திரையினை ஒரோவொன்று அ 

அரைமாத்திரை 
யுடையவென்று கூறுவர் புலவர் ; எ - 

அவ் வரைமாத்திரையுந் தனித்துக் கூறிக் காட்டலாகாது , நாச் 
சிறிது புடைபெயருந் தன்மையாய் நிற்றலின் . இனி அதனைச் சில 
மொழிமேற் பெய்து காக்கை கோங்கு கவ்வை யெனக் காட்டுப் . 
மெய்யென்பது அஃறிணையியற் பெயராதலின் மெய்யென்றும் 
ஒற்றுமை பற்றி அரையென்றார் . 

( கக ) 
ஒரு நாழி நீரில் அரை நாழி யுப்பைக் கலப்பின் ஒன்றரை நாழி 
யாகாவிடினும் ஒரு நாழிக்குக் கூடுதல் திண்ணம் , ஆதலால் , இதை 
மெய்யோடு சேர்ந்த உயிர் உயிரளவாயே ஒலிப்பதற்கு உவமை கூறல் 
பொருத்தமின்று . 


அளவே 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


கட் . 


சார்பெழுத்துக்கு அளவு 
அவ்வியல் நிலையும் ஏனைய மூன்றே . 
து சார்பிற் றோற்றத்து மூன்றற்கும் அளவு கூறுகின்றது . 

இ - ள் : ஏனை மூன்று - சார்பிற் றோற்றத்து மூன்றும் , 
அவ்வியல் நிலையும் - முற்கூறிய அரை மாத்திரையாகிய இயல்பின் 
கண்ணே நிற்கும்; எ - று . 
கேண்மியா நாகு எஃகு என வரும் . 

( கஉ ) . 
மகரக் குறுக்கம் 
கங . அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே 

இசையிடன் அருகுந் தெரியுங் காலை . 
து மெய்களுள் ஒன்றற்கு எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 

இ - ள் : இசை இடன் மகரம் அரையளவு குறுகலுடைத்து - 
வேறோர் எழுத்தினது ஓசையின்கண் மகர வொற்றுத் தன் 
அரைமாத்திரையிற் குறுகிக் கால்மாத்திரை பெறு தலை யுடைத்து , 
தெரியுங்காலை அருகும் - ஆராயுங் காலத்துத் தான் சிறுபான்மை 
யாய் வரும்; எ - று . 

எ - டு : போன்ம் வரும் வண்ணக்கன் என ஒரு மொழிக்கண்ணும் 
இருமொழிக்கண்ணுங் கொள்க . இது பிறன்கோட் கூறல் என்னும் 
உத்தி . 

( க . ) 
வடிவு 

மகரத்தின் வடிவம் 
கச . உட்பெறு புள்ளி உருவா கும்மே . 
இது பகரத்தோடு மகரத்திடை வரிவடிவு வேற்றுமை செய் 


கின் றது . 


மகரம் அதிகாரப்பட்டு நிற்றலின் ஈண்டுக் கூறினார் . 

இ - ள் : உட்பெறுபுள்ளி-- புறத்துப்பெறும் புள்ளியோடு 
உள்ளாற்பெறும் புள்ளி , உருவாகும் 

உருவாகும் - மகரத்திற்கு வடிவாம் ; 
எ - று . 

எனவே புறத்துப் பெறும் புள்ளியாவது மேற்சூத்திரத்தான் 
மெய்கட்குக் கூறும் புள்ளி . ஈண்டு உருவென்றது காட்சிப்பொருளை 
உணர்த்தி நின்றது . 

எ - டு : கப்பி கப்பி ( கம்மி ) என வரும் . இஃது எதிரது போற் 
றல் . 

( கச ) 
தொல்காப்பியர் மகரக் குறுக்கத்தை ஒரு சார்பெழுத்தாகக் 
கொண்டிலர் . நன்னூலாரே அதைச் சார்பெழுத்தாகக் கொண்டார் . 
நச்சினார்க்கினியரும் அதைச் சார்பெழுத்தாகக் கருதிக்கொண் 
பிறன்கோட் கூறல் என்றார் . 


உஅ 


தொல்காப்பியம் 


( நூன் 


மெய்யெழுத்தின் இயல்பு 
கரு . மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையல் . 

இது தனிமெய்க்கும் உயிர்மெய்க்கும் ஒப்புமைமேல் வேற்றுமை 
செய்தல் கூறுகின்றது . என்னை ? உயிர்மெய்யான ககர ஙகரங்கட்குந் 
தனி மெய்யான ககர ஙகரங்கட்கும் வடிவு ஒன்றாக எழுதியவற்றை 
ஒற்றாக்குதற்குப் பின்பு புள்ளி பெறுக என் றலின் . 

இ - ள் : மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையல் - பதி 
னெட்டு மெய்களின் தன்மையானது புள்ளிபெற்று நிற்றலாம் ; 


எனவே உயிர்மெய்கட்குப் புள்ளியின்றாயிற்று . க் - ங் - ற் - ன் என 
வரும் . இவற்றைப் புள்ளியிட்டுக் காட்டவே புள்ளி பெறுவதற்கு 
முன்னர் அகரம் உடனின் றதோர் மெய் வடிவே பெற்று நின்றனவற் 
றைப் பின்னர் அப்புள்ளியிட்டுத் தனிமெய் யாக்கின ரென்பதூ உம் 
பெறுதும் . இதனாலே ககரம் நகரம் முதலியன புள்ளி பெறுவதற்கு 
முன்னர் இயல்பாக அகரம் பெற்றே நிற்கும் என்பதூஉம் புள்ளி 
பெறுங் காலத்து அவ்வகரம் நீங்கும் என்பதூ உம் பின்னர் அப்புள்ளி 
நீங்கி உயிரேறுமிடத்துத் தன்கண் அகரம் நீங்கியே போக வருகின்ற 
தோர் உயிர் யாதானும் ஒன்று ஏறி நிற்கும் என்பதூ உம் பெற்றாம் . 
மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவணும் ( எழு - சசு ) என்னுஞ் 
சூத்திரத்தானும் இதுவே இதற்குக் கருத்தாதல் உணர்க .. 


எகர ஒகரங்களின் இயல்பு 
கசு . எகாஒகரத் தியற்கையும் அற்றே . 
இதுவும் அது . 

இ - ள் : எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே - எகர ஒக 
ரங்களினது நிலைப்பும் மேய்போலப் புள்ளிபெறும் இயல்பிற்று ; 


எனவே , ஏகார ஓகாரங்கட்குப் புள்ளி யின்றாயிற்று . 
எ - ஒ . என வரும் . 
இஃது உயிர்மெய்க்கும் ஒக்கும் . 

மகரம் ஆராய்ச்சிப்பட்டது கண்டு மகரத்திற்கு வடிவு வேற் 
றுமை செய்து , அதிகாரத்தான் மெய்யின் தன்மை கூறி , அதன்பின் 
மாட்டேற்றலின் எகர ஒகரத்தையுங் கூறினார் . 

( கசு ) 
உயிர்மெய்யெழுத்தின் இயல்பு 
கஎ . புள்ளி யில்லா எல்லா மெய்யும் 

உருவுரு வாகி அகரமோ டுயிர்த்தலும் 
ஏனை உயிரோ குருவுதிரிந் துயிர்த்தலும் 
ஆயீ ரியல உயிர்த்த லாறே . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


உகூ 


து மெய்யும் உயிருங் கூடிப் புணருமாறும் ஆண்டு அவை 
திரியாதுந் திரிந்தும் நிற்குமாறுங் கூறுகின்றது . 

இ - ள் : புள்ளி இல்லா எல்லா மெய்யும் - உயிரைப் 
பெறுதற்குப் புள்ளியைப் போக்கின எல்லா மெய்களும் , உருஉரு 
வாகி அகரமோடு உயிர்த்தலும் - புள்ளி பெறுகின்ற காலத்து 
இயல்பாகிய அகர நீங்கிய வடிவே தமக்கு வடிவாகி நின்று 
பின்னர் ஏறிய அகரத்தோடு கூடி ஒலித்தலும் , ஏனை உயிரோடு 
உருவு திரிந்து உயிர்த்தலும் - ஒழிந்த பதினோருயிரோடுங்கூடி 
அவ்வடிவு திரிந்து ஒலித்தலும் , ஆயீரியல உயிர்த்தலாறே - 
என அவ்விரண்டு இயல்பினையுடைய அவை ஒலிக்கும் முறைமை ; 

று . 

புள்ளியில்லா மெய்யெனவே முன்பெற்று நின்ற புள்ளியை உயி 
ரேற்று தற்குப் போக்கினமை 

பெறுதும் , 

உருவுருவாகியெனவே 
புள்ளி பெறுதற்காக இயல்பாகிய அகரம் நீங்கிய வடிவே பின்னர் 
அகரம் பெறுதற்கு வடிவாமென்பது கூறினார் . 

க- ~ -ய என வரும் . 

உருவு திரிந்து உயிர்த்தலாவது மேலுங் கீழும் விலங்கு பெற்றுங் 
கோடுபெற்றும் புள்ளிபெற்றும் புள்ளியுங் கோடும் உடன்பெற்றும் 
உயிர்த்தலாம் . கி கீ முதலியன மேல் விலங்கு பெற்றன . கு கூ முதலி 
யன கீழ்விலங்கு பெற்றன . கெ கே முதலியன கோடு பெற்றன . கா 
நா முதலியன புள்ளிபெற்றன . அருகே பெற்ற புள்ளியை இக்காலத் 
தார் காலாக எழுதினார் . மகரம் உட்பெறு புள்ளியை வளைத்தெழுதி 
னார் " கொகோ நொ நோ முதலியன புள்ளியுங் கோடும் உடன்பெற் 
றன . இங்ஙனந் திரிந்து ஒலிப்பவே உயிர்மெய் பன்னிருபதினெட்டு 
இருநூ ற்றொருபத்தாறாயிற்று . ஆகவே உயிர்மெய்க்கு வடிவும் ஒரு 
வாற்றாற் கூறினாராயிற்று . இதனானே மெய் தனக்கு இயல்பாகிய 
அகரத்தை நீங்கி நிற்பதோர் தன்மையும் பிறிதோருயிரை ஏற்குந் 
தன்மையும் உடையதென்பதூஉம் , உயிர்மெய்க்கட் புலப்படாது 
இயல்பாகிய அகரமாய் நிற்குந் தன்மையும் மெய் புள்ளிபெற் றழிந்த 
வழி அவற்றிற்குத் தக்க உயிராய்ப் புலப்பட்டு வருந்தன்மையும் 
உடைய தென்பதூ உம் பெற்றாம் . உயிர்மெய் என்பது உம்மைத் 
தொகை . 

( கஎ ) 
உயிர்மெய் ஒலிக்குமாறு 
கவு . மெய்யின் வழிய துயிர்தோன்று நிலையே . 

இது மெய்யும் உயிரும் கூடியவழி அவற்றின் ஓசை நிற்கும் 
முறைமை கூறுகின்றது . 

இ - ள் : மெய்யின் வழியது- மெய்யினது ஓசை தோன்றிய 
பின்னதாம் , உயிர் தோன்று நிலையே - உயிரினது ஓசை தோன்று 
நிலை ; 

று . 
புள்ளி முதலாவது ஒரு சிறு நட்டுக்கோடாயிருந்து பின்பு 
குத்தாய்க் குறுகிற்று என்பர் . 


கூம் 


தொல்காப்பியம் 


[ நூன் 


முன்னின்ற சூத்திரத்தான் மெய் முன்னர் நிற்ப உயிர் பின் வந்து 
ஏறுமென்றார் . அம்முறையே ஓசையும் பிறக்கு மென்றார் . இதனானே 
மாத்திரை கொள்ளுங்கால் உப்பும் நீரும் போல ஒன்றேயாய் நிற்ற 
லும் வேறுபடுத்துக் காணுங்கால் விரலும் விரலுஞ் சேர நின்றாற் 
போல வேறாய் நிற்றலும் பெற்றாம் . நீர் உப்பின் குணமேயாயவாறு 
போல உயிரும் மெய்யின் குணமேயாய் வன்மை மென்மை இடைமை 
எய்தி நிற்றல் கொள்க . 

எ - டூ : க - ங - ய எனக் கூட்டமும் பிரிவும் மூவகை யோசையுங் 
காண்க . 

( கஅ ) 
வல்லின மெய் 


. 


வல்லெழுத் தென்ப கசடதபற . 
இது தனிமெய்களுட் சிலவற்றிற்கு வேறோர் குறியீடு கூறு 


கின்றது . ( 


தனி 


இ - ள் : க ச ட த பற - க ச ட த பற என்னுந் 
மெய்களை , வல்லெழுத்தென்ப - வல்லெழுத்தென்னுங் குறியினை 
யுடைய என்று கூறுவர் ஆசிரியர் ; 

இஃது ஆட்சியுங் காரணமும் நோக்கிய குறி . ஒழிந்த மெல்லெழுத் 
தையும் இடையெழுத்தையும் நோக்கித் தாம் வல்லென்றிசைத்தலா 
னும் வல்லெனத் தலைவளியாற் பிறத்தலானும் வல்லெழுத்தாயிற்று . 

( கக ) 
மெல்லின மெய் 
20. மெல்லெழுத் தென்ப ங ஞ ண ந மன . 
இதுவும் அது . 

இ - ள் : ங ஞ ண ந ம னங ஞ ண நமன என்னுந் தனி 
மெய்களை , மெல்லெழுத்தென்ப - மெல்லெழுத்தென்னுங் குறியினை 
யுடைய என்று கூறுவர் ஆசிரியர் ; று , 

இதுவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கியகுறி . மெல்லென் 
றிசைத்தலானும் மெல்லென்று மூக்கின் வளியாற் பிறத்தலானும் 
மெல்லெழுத்தாயிற்று . 

( 20 ) 


இடையின மெய் 


உக. இடையெழுத் தென்ப யரலவழள . 

துவும் அது . 
இ - ள் : 

ய ர ல வ ழ ளி - ய்ரலவழள , என்னுந் தனி 
மெய்களை , இடையெழுத்தென்ப - இடையெழுத்தென்னுங் குறி 
யினையுடைய என்று கூறுவர் ஆசிரியர் ; எ - று . 

இதுவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கியகுறி . இடைநிகர்த்தாய் 
ஒலித்தலானும் இடைநிகர்த்தாய மிடற்றுவளியர்ற் பிறத்தலானும் 
இடையெழுத்தாயிற்று . 


மரபு ] 


எழுத்ததிகாரம் 


வல்லினத்துக் க - ச - த - ப என்னும் நான்கும் மெல்லினத்து ஞ 
ந - ம என்னும் மூன்றும் இடையினத்து ய - வ என்னும் இரண்டும் 
மொழிக்கு முதலாதல் நோக்கி இம் முறையே வைத்தார். இப்பெய 
ரானே எழுத்தென்னும் ஓசைகள் உருவாயின . உயிர்க்குங் குறுமை 
நெடுமை கூறலின் அவையும் உருவாயின . இது சார்பிற்றோற்றத் 
திற்கும் ஒக்கும் . 

( உக ) 


ரு . மயக்கம் 


மெய்மயக்குமாறு 
அம்மூ வாறும் வழங்கியல் மருங்கின் 
மெய்ம்மயங்குடனிலை தெரியுங் காலை . 
இது தனிமெய் பிறமெய்யோடுந் தன் மெய்யோடும் மயங்கும் 
மயக்கமும் உயிர்மெய் உயிர்மெய்யோடுந் தனிமெய்யோடும் மயங்கும் 
மயக்கமும் கூறுகின்றது . 

இ - ள் : அம்மூவாறும் - அங்ஙனம் மூன்று கூறாகப் பகுத்த 
பதினெட்டு மெய்யும் , வழங்கியல் மருங்கின் - வழக்கிடத்துஞ் 
செய்யுளிடத்தும் எழுத்துக்களைக் கூட்டி மொழிப்படுத்து வழங்கு 
தல் உளதாமிடத்து , மெய் மயங்கும் நிலை - தனி மெய் தன் 
முன்னர் நின்ற பிறமெய்யோடுந் தன்மெய்யோடும் மயங்கும் நிலையும் , 
உடன் மயங்கும் நிலை - அப்பதினெட்டும் உயிருடனே நின்று தன் 
முன்னர் நின்ற உயிர் மெய்யோடுந் தனி மெய்யோடும் மயங்கும் 
நிலையுமென ரண்டாம் , தெரியுங்காலை - அவை மயங்கும் மொழி 
யாந் தன்மை ஆராயுங்காலத்து ; று 

எனவே , தனித்து நின்ற எழுத்துடன் முன்னின்ற எழுத்துக்கள் 
தாங்கூடுமாறு கூறினாராயிற்று . கட்க என்றால் இடை நின்ற தனி 
மெய் முன்னர் நின்ற தன்னின் வேறாய ககரவொற்றோடு மயங்கிற்று 
காக்கை என்றால் இடைநின்ற ககரவொற்று முன்னர் நின்ற தன்னொற் 
றோடு மயங்கிற்று . கரு என ஈரெழுத்தொருமொழியுங் கருது என 
மூவெழுத்தொருமொழியும் உயிர்மெய் நின்று தன் முன்னர் நின்ற 
உயிர் மெய்யோடு மயங்கிற்று . துணங்கை என . உயிர்மெய் நின்று 
தனிமெய்யொடு மயங்கிற்று . 

தெரியுங்காலை என்றதனான் உயிர் முன்னர் உயிர்மெய்ம்மயக்கமும் 
உயிர் முன்னர்த் தனிமெய்ம் மயக்கமும் கொள்க . அவை அளை ஆம்பல் 
என்றாற் போல்வன . 


- 


( பாடம் ) மெய்ம்மயக் . 

அம் மூவாறும் .... மெய்ம்மயங்குடனிலை என்று ஆசிரியர் கூறி 
யிருப்பதால் , மெய்யோடு மெய் மயங்கும் உடனிலை மெய்ம்மயக்கமும் 
வேற்று நிலை மெய்ம்மயக்கமுமே குறிக்கப்பட்டனவாம் . உயிர்மெய் 

ரட்டை யெழுத்தாகலின் , அது மெய்யோடும் உயிர்மெய்யோடும் 
மயங்கும் எனக் கூறுவது பொருந்தாது . 


தொல்காப்பியம் 


( நூன் 


மெய்ம்மயக்கங்களுள் தனிமெய் முன்னர்ப் பிற மெய் நின்று 
மயங்குதல் பலவாதலிற் பல சூத்திரத்தாற் கூறித் தன் முன்னர்த் தான் 
வந்து மயங்குதலை ஒரு சூத்திரத்தாற் கூறுப . அவை மயங்குங்கால் 
வல்லினத்தில் டகரமும் றகரமும் மெல்லின மாறும் இடையின மாறும் 
பிற மெய்யோடு மயங்கு மென்றும் வல்லினத்திற் கசதபக்கள் தன் 
மெய்யோடன்றிப் பிறமெய்யோடு மயங்காவென்றும் உய்த்துணரக் 
கூறுமாறு உணர்க . 

மூவாறும் என்னும் உம்மை முற்றும்மை . 

இச்சூத்திரம் முதலாக மெய்ந்நிலை சுட்டின் ( எழு -20 ) ஈறாக 
மேற்கூறும் மொழி மரபிற்குப் பொருந்திய கருவி கூறுகின்ற தென் 
றுணர்க , எழுத்துக்கள் தம்மிற் கூடிப் புணருமாறு கூறுகின்ற 
தாதலின் . 

( உ.உ ) 
தனிமெய் பிற மெய்யுடன் மயங்குமாறு 
உங . டறலள என்னும் புள்ளி முன்னர்க் 

கசப என்னு மூவெழுத் துரிய . 
இது தனிமெய் பிறமெய்யோடு மயங்கும் மயக்கம் உணர்த்து 


கின்றது . 


இ - ள் : ட ற ல ள என்னும் புள்ளி முன்னர் -- மொழியிடை 
நின்ற ட றலள என்று கூறப்படும் நான்கு புள்ளிகளின் முன்னர் , 
க ச ப என்னும் மூவெழுத்து உரிய - கசப என்று கூறப்படும் 
மூன்றெழுத்தும் வந்து மயங்குதற்கு உரிய ; எ 

எ - டு : கட்க கட்சி கட்ப எனவுங் கற்க முயற்சி கற்ப எனவுஞ் 
செல்க வல்சி செல்ப எனவுங் கொள்க . நீள்சினை கொள்ப எனவுந் தனி 
மெய் பிற மெய்யோடு மயங்கியவாறு காண்க . கட்சிறார் கற்சிறார் என் 
பன இருமொழிப் புணர்ச்சியாகலின் ஈண்டைக் காகா . ( உ . ) 
உச . அவற்றுள், 

லள ஃகான் முன்னர் யவவுந் தோன்றும் . 
இதுவும் அது . 

இ - ள் ; அவற்றுள் - முற்கூறிய நான்கனுள் , லளஃகான் 
முன்னர் லகார ளகாரமாகிய புள்ளிகளின் முன்னர் , யவவுந்தோன் 
றும் -- கசபக்களே யன்றி யகர வகரங்களும் வந்து மயங்கும் ; 


எ 


கொல்யானை செல்வம் வெள்யாறு கள்வம் என வரும் . 

இவற்றுட் கொல்யானை என வினைத்தொகையும் வெள்யாறு எனப் 
பண்புத்தொகையும் நிலைமொழி வருமொழி செய்வதற்கு இயையாமை 
யின் மருவின் பாத்திய என்று கூறுவாராதலின் இவ்வாசிரியர் 
இவற்றை ஒரு மொழியாகக் கொள்வரென்று உணர்க . இக்கருத்தானே 
. மேலும் வினைத்தொகையும் பண்புத்தொகையும் ஒருமொழியாகக் 
கொண்டு உதாரணங் காட்டுதும் . அன்றி இவ்வாசிரியர் நூல் செய் 
கின்ற காலத்து வினைத் தொகைக்கண்ணும் பண்புத்தொகைக்கண்ணு 
மன்றி ஒரு மொழிக்கண்ணே மயங்குவனவும் உளவாதலின் , அவற்றைக் 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


கங 


கண்டு இலக்கணங் கூறினார் . அவை பின்னர் இறந்தன வென்று 
ஒழித்து உதாரணமில்லனவற்றிற்கு 

உதாரணங் 

காட்டாமற் 
போதலே நன்றென்று கூறலும் ஒன்று . 

( உசி ) 
உ ரு . ஙஞண நமன எனும்புள்ளி முன்னர்த் 

தத்தம் மிசைகள் ஒத்தன நிலையே . 
இதுவும் அது . 

இ - ள் : . ங ஞ ண நமன எனும் புள்ளி முன்னர் -- து ஞ ண 
நமன என்று கூறப்படும் புள்ளிகளின் முன்னர் , தத்தம் மிசைகள் 
தமக்கினமாய் முன்னின்ற கசடதபறக்கள் , ஒத்தன நிலையே 
பின்னிற்றற்குப் பொருந்தின மயங்கி நிற்றற்கண் ; 

எ - டு : கங்கன் கஞ்சன் கண்டன் கந்தன் கம்பன் மன் றன் என 
வரும் . தெங்கு பிஞ்சு வண்டு பந்து கம்பு கன்று எனக் குற்றுகரமுங் 
காட்டுப . 

( உரு ) 
அவற்றுள் , 
ணனஃகான் முன்னர்க் 

க ச ஞ ப மயவ ஏழு முரிய . 
இதுவும் அது . 

இ - ள் : அவற்றுள் - மேற்கூறிய மெல்லொற்று ஆறனுள் , 
ண னஃகான் முன்னர் - ணகார னகாரங்களின் முன்னர் , க ச ஞ 
பமயவ ஏழும் உரிய -ட றக்களே - யன்றிக்கச ஞ ப ம யவ 
என்னும் ஏழெழுத்தும் வந்து மயங்குதற்கு உரிய ; எ 

று .. 
எ - டு : 

டு : எண்கு வெண்சாந்து வெண் ஞாண் பண்பு வெண்மை 
மண்யாறு எண் வட்டு எனவும் , 

எனவும் , புன்கு புன்செய் மென்ஞாண் அன்பு 
வன்மை இன் யாழ் , புன் வரகு எனவும் வரும் . எண் வட்டு வினைத் 
தொகை . எண்கு புன்கு பெயர் . 

(உக ) 
ஞ ந மவ என்னும் புள்ளி முன்னர் 
யஃகான் நிற்றல் மெய்பெற் றன்றே . 
இதுவும் அது . 

இ - ள் : ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் -- ஞ ந ம வ 
என்று கூறப்படும் புள்ளிகளின் முன்னர் , யஃகான் நிற்றல் மெய் 
பெற்றன்றே - யஃகான் நிற்றல் பொருண்மை பெற்றது ; று . 

இங்ஙனம் ஆசிரியர் சூத்திரஞ் செய்தலின் , அக்காலத்து ஒரு 
மொழியாக வழங்கிய சொற்கள் உளவென்பது பெற்றாம் . அவை 
இக்காலத்து இறந்தன . 

உரையாசிரியர் உரிஞ்யாது பொருந்யாது திரும்யாது 
தெவ்யாது என இருமொழிக்கண் வருவ உதாரணமாகக் காட்டினாரா 

எ . க . 3 


உஎ . 


இனி 


தொல்காப்பியம் 


( நூன் 


எழு 


லெனின் ஆசிரியர் ஒரு மொழியாமாறு ஈண்டுக் கூறி , இருமொழி . 
புணர்த்தற்குப் புணரியலென்று வேறோர் இயலுங் கூறி , அதன்கண் 
மெய்யிறு சொன்முன் மெய்வரு வழியும் ( எழு - க 0 எ ) என்று கூறினார் . 
கூறிய வழிப் பின்னும் உகரமொடு புணரும் புள்ளி யிறு 
ககக ) என்றும் பிறாண்டும் ஈறுக டோறும் எடுத்தோதிப் புணர்ப்பர். 
ஆதலின் ஈண்டு இருமொழிப் புணர்ச்சி காட்டிற் கூறியது கூற லென் 
னுங் குற்றமாம் . அதனால் அவை காட்டுதல் பொருந்தாமை உணர்க . 

( உ.எ ) 
உவு . 

மஃகான் புள்ளிமுன் வவ்வுந் தோன்றும் .. 
இதுவும் அது . 

இ - ள் : மஃகான் புள்ளிமுன்- முற் கூறியவற்றுள் மகர . 
மாகிய புள்ளி முன்னர் , வவ்வுந் தோன்றும் - பகர யகரமேயன்றி 
வசரமும் வந்து மயங்கும் ; று . 

இதிற்கும் உதாரணம் இக்காலத்து இறந்தன . அன்றி , வரும் 
வண்ணக்கன் என்றாற்போல்வன காட்டின் ‘ வகார மிசையும் மகாரங் 
குறுகும் ( எழு - .. » 0 ) என்ற விதி வேண்டாவாம் . 

( உ அ ) 
ய ர ழ என்னும் புள்ளி முன்னர் 
முதலா கெழுத்து ஙகரமொடு தோன்றும் . 
துவும் அது . 

இ - ள் : யாழவென்னும் புள்ளி முன்னர் - யரழ என்று 
கூறப்படும் மூன்று புள்ளிகளின் முன்னர் , முதலாகெழுத்தும் 
மொழிக்கு முதலாமென , மேற்கூறும் ஒன்பதெழுத்துக்களும் , 
உம்மையான் மொழிக்கு முதலாகாத பிற எழுத்துக்களும் , நகர 
மொடு தோன்றும் - ஙகாரமும் வந்து மயங்கும் ; 

எ - டு : ஆய்க ஆர்க ஆழ்க , ஆய்தல் ஆர்தல் ஆழ்தல் , ஆய்நர் 
ஆர்நர் ஆழ்நர் , ( ஆய்பவை ஆர்பவை ஆழ்பவை , வாய்மை நேர்மை 
கீழ்மை , எய்சிலை வார்சிலை வாழ்சேரி , தெய்வம் சேர்வது வாழ்வது , 
பாய்ஞெகிழி நேர்ஞெ AN வாழ்ஞெண்டு , செய்யாறு போர்யானை வீழ் 
யானை என மொழிக்கு முதலாம் ஒன்பதும் வந்து மயங்கின . செய்யாறு 
என யகரத்தின் முன்னர் யகரம் வந்தது தன் முன்னர்த் தான் வந்ததாம் . 

இனி உம்மையாற் கொண்ட மொழிக்கு முதலாகாதவற்றின் கண் 
ணுஞ் சில காட்டுதும் : ஓய்வு சோர்வு வாழ்வு . ஓய்வோர் சோர்வோர் 
வாழ்வோர் , ஆய்ஞர் சேர்ஞர் ஆழ்ஞர் என வரும் . பிற எழுத்துக்க 
ளோடு வருவன உளவேனும் வழக்குஞ் செய்யுளும் நோக்கிக் கூறிக் 
கொள்க . 

னி வேய்ங்ஙனம் வேர்ங்ஙனம் வேழ்ங்ஙனம் என மொழிக்கு 
முதலாகாத ஙகரம் இடைவந்த சொற்கள் அக்காலத்து வழங்கின 
என்று உணர்க , ஆசிரியர் ஓதுதலின் . இதனை ஙகரமொடு தோன்றும் 
எனப் பிரித்தோதினார் அக்காலத்தும் அரிதாக வழங்கலின் . 

மயக்கம் வேறு புணர்ச்சி வேறாதலின் , ஈண்டு இருமொழிப் 
புணர்ச்சி காட்டிற் கூறியது கூறலென்னும் குற்றமாம் என்று நச்சி . 
னார்க்கினியர் கூறுவது பொருந்தாது . 


கரபு ] 


எழுத்ததிகாரம் 


நட 


கூ 0 . 


5 


இனி வேய்கடிது வேர்கடிது வீழ்கடிது சிறிது தீது பெரிது ஞான் 
றது நீண்டது மாண்டது யாது வலிது என்பன காட்டின் அவை இரு 
மொழியாக நிலைமொழி வருமொழி செய்து மேற்புணர்க்கின் றன 
சண்டைக்காகா என மறுக்க . 

( உக ) 
தனிமெய் தன்மெய்யோடு மயங்குமாறு 
மெய்ந்நிலை சுட்டி னெல்லா வெழுத்துந் 
தம்முற்றாம் வருஉம் ரழவலங் கடையே . 
இது நிறுத்தமுறையானே தனிமெய் தன்னொற்றோடு மயங்கு 
மாறு கூறுகின்றது . 

இ - ள் : மெய்நிலை சுட்டின் - பொருணிலைமையைக் கருதின் , 
எல்லா எழுத்தும் - பதினெட்டு மெய்யும் , தம்முன் தாம் வரூஉம் 
தம்முன்னே தாம் வந்து மயங்கும் , ரழ அலங்கடையே -- ரகார 
ழகாரங்க ளல்லாத இடத்து ; 

எ - டு : காக்கை எங்ஙனம் பச்சை மஞ்ஞை பட்டை மண்ணை 
தத்தை வெந்நெய் அப்பு அம்மை வெய்யர் எல்லி எவ்வி கள்ளி கொற்றி 
கன்னி என வரும் . 

மெய்ந்நிலை சுட்டின் என்றதனால் தனிமெய் முன்னர் உயிர்மெய் 
வருமென்று கொள்க . எல்லா மென்றது ரகார ழகாரங்கள் ஒழிந்தன 
வற்றைத் தழுவிற்று . 

( 0 ) 
எழுத்துக்களின் பிற மரபுகள் 

சுட்டெழுத்துக்கள் 
கூக . அ இ உ அம் மூன்றுஞ் சுட்டு . 

து குற்றெழுத் தென்றவற்றுட் சிலவற்றிற்கு வேறோர் 
குறியீடு கூறுகின்றது . 

ள் : 

அ இ உ அம்மூன்றுஞ் சுட்டு அ இ உ என்று 
கூறிய அம்மூன்றுஞ் சுட்டென்னுங் குறியினையுடைய ; எ - 

இதுவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கியதோர் குறி , சுட்டி 
அறியப்படும் பொருளை உணர்த்தலின் . தன்னின முடித்தல் என்பத 
னான் எகரம் வினாப்பொருள் உணர்த்தலுங் கொள்க : 

எ - டு : அக்கொற்றன் இக்கொற்றன் உக்கொற்றன் எப்பொருள் 
என வரும் . இவை பெயரைச் சார்ந்து தத்தங் குறிப்பிற் பொருள் 
செய்த இடைச்சொல் . இச்சூத்திரம் ஒருதலைமொழித லென்னும் 
உத்தி . * இதுவும் மேலைச் சூத்திரமும் எழுத்தாந் தன்மையன்றி மொழி 
நிலைமைப்பட்டு வேறோர் குறிபெற்று நிற்றலின் மொழி மரபினைச் 
சேர வைத்தார் . 

( உக ) 
ஒருதலை மொழிதல் -- ஓர் அதிகாரத்திற் சொல்லவேண்டிய 
ஒரு பொருட்கு வேறோர் அதிகாரத்தில் இலக்கணங்கூறி அதனையே 
மற்றவிடத்தும் பெறவைத்தல் . சொல்ல திகாரத்திற் சொல்ல 
வேண்டிய சுட்டை எழுத்ததிகாரத்திற் கூறி , அதையே சொல்லதி 
காரத்திற்கும் பெறவைத்தமை காண்க . 


சு . 


* 


தொல்காப்பியம் 


( நூன் 


கூசு 


வின வெழுத்துக்கள் 
உ . ஆ ஏ ஓ அம் மூன்றும் வினா . 
நெட்டெழுத்தென்றவற்றுட் சிலவற்றிற்கு 

சிலவற்றிற்கு வேறோர் 
குறியீடு கூறுகின்றது . 
இ : : ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினா - ஆ ஏ 

என் 
கூறப்பட்ட அம்மூன்றும் வினா என்னுங் குறியினை யுடைய ; 


இதுவும் ஆட்சியுங் காரணமும் நோக்கிய குறி , வினாப்பொருள் 
உணர்த்தலின் . 
எ - டு : உண்கா உண்கே 

ண்கோ என 

என வரும் . இவற்றுள் 
ஆகாரம் இக்காலத்து வினாவாய் வருத லரிது . நீயே நீயோ என்பது 
க்காலத்து வரும் . இவற்றுள் ஏ ஓ என்பன இடைச்சொல்லோத்தி 
வள்ளுங் கூ 

ங் கூறினார் , ஏகார ஓகாரங்கள் தரும் பொருட்டொகைபற்றி . 
இது மொழிந்த பொருளோடொன்ற அவ்வயின் மொழியாததனை 
முட்டின்று முடித்தலென்னும் உத்திக்கு * இன மாம் , யகர ஆகாரமும் 
வினாவாய் வருதலின் . 

( உ ) 
இசைநூன் முறையில் எழுத்தொலிகள் 
கூகூ .. அளபிறந் துயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் 

உளவென மொழிபு இசையொடு சிவணிய 
நரம்பின் மறைய என்மனார் புலவர் . 2 

து பிறன்கோட் கூறலென்னும் உத்திபற்றி இசை நூற்கு 
வருவதோர் இலக்கண மாமாறு கூறி , அவ்விலக்கணம் இந்நூற்குங் 
கொள்கின்றது . 

இ - ள் : அளபிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் 
நரம்பின் மறைய என்மனார் புலவர் - முற்கூறிய உயிரும் உயிர் 
மெய்யும் மாத்திரையை இறந்தொலித்தலும் ஒற்றெழுத்துக்கள் 
அரை மாத்திரையின் 

நீண்டொலித்தலும் யாழ்நூலிடத்தன 
என்று 

கூறுவர் புலவர் , இசையொடு சிவணிய உளவென 
மொழிப - அங்ஙனம் அளபிறந்தும் நீண்டும் இசைத்தல் ஓசை 
யோடு பொருந்திய நால்வகைச் செய்யுட்களுக்கும் உளவென்று 
கூறுவர் ஆசிரியர் ; 

எ - று , 
எழுத்துக்கள் முற்கூறிய மாத்திரையை இறந்தொலிக்குமாறு 
கண்டு , அஃது இறந்தொலிக்கும் இடங்கூறினார் , எழுத்துஞ் சொல்லும் 
பொருளுங் கிடக்கும் இடஞ் செய்யுளிடமாதலின் . அது மிக்கொலித் 
தலைச் செய்யுளியலின்கண் ‘மாத்திரை யெழுத்திய லசைவகை யெனா அ 
( செய்- க ) என இருபத்தாறு உறுப்பிற்குஞ் சிறப்புறுப்பாக முற் 
கூறிப் , பின்னர் , 

* மொழிந்த பொருளோடொன்ற அவ்வயின் மொழியாததனை 
முட்டின்று முடித்தல் -- எடுத்துக் கூறிய பொருளிலேயே அதற்கின 
மானதும் எடுத்துக் கூறாததுமான பொருளைப் பெறவைத்தல் . ஆ 
வினாவில் யா வினாவையும் ஏ வினாவில் எ வினாவையும் அடக்கி, 
வது காண்க . 


சமரபு ) 


எழுத்ததிகாரம் 


கன 


“ மாத்திரை யளவு மெழுத்தியல் வகையு 
மேற்கிளந் தன்ன வென்மனார் புலவர் 


( செய் - 2 ) 


2 


என இச்சூத்திரத்தோடு மாட்டெறிந்து , பின்னும் 
" எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 

குன் றலு மிகுதலு மில்லென மொழிப் ( செய் - கூ ) 
என்றுங் கூறினார் . இது எதிரது போற்றலென்னும் 

போற்றலென்னும் உத்தியுங் 
கூறிற்று . 

எ - டு : வருவர்கொல் வயங்கிழா அய் வலிப்பல்யான் கேஎளினி 
( கலி - கக ) என்புழி ழகர ஆகாரமும் ககர ஏகாரமும் மாத்திரை இறங் 
தொலித்தவாறு உணர்க . பிடியூட்டிப் பின்னுண்ணுங் களிறெனவும் 
உரைத்தனரே ( கலி - சக ) என்புழி ஙகரவொற்று அளவிறந்தவாறு 
காண்க . ஒழிந்த மூவகைச் செய்யுட்கும் இவ்வாறே தத்தமக்குரிய பா 
என்னும் உறுப்பினை நடாத்தி அளவு மிகுமாறு காண்க . 

சிவணிய என்பது தொழிற்பெயர் . இசையொடு சிவணிய 
எனவே செய்யுளாதல் பெற்றாம் . நரம்பு என்றது ஆகுபெயராய் 
யாழினை உணர்த்திற்று . மறை என்றது நூலை . மொழிப என்றும் 
என்மனார் புலவர் என்றும் இருகாற் கூறியவதனால் , இங்ஙனம் பொருள் 
கூறலே ஆசிரியர்க்குக் கருத்தாயிற்று . என்னை ? செய்யுளியலுட் 
கூறிய ‘ மாத்திரையளவும் என்னுஞ் சூத்திரத்தில் மேற்கிளந்தன்ன 
( செய் - 2 ) என்னும் மாட்டேற்றிற்கு இவ்வோத்தினுள் வேறோர் 
சூத்திரம் இன்மையின் . இவ்விலக்கணங் கூறாக்காற் செய்யுட்குப் 
பாவென்னும் உறுப்பு 
உறுப்பு நிகழாது . 

உரைச்செய்யுட்போல 
நிற்றலின் இவ் விலக்கணங் கூறவே வேண்டு மென்று உணர்க . 

“ சூத்திரத் துட்பொரு ளன்றியும் யாப்பு 
இன்றி யமையா தியைபவை யெல்லாம் 

ஒன்ற உரைப்ப துரையெனப் படுமே ( மரபியல் - க OS ) 
என்னும் மரபியற் சூத்திரத்தானே இவ்வாறே சூத்திரங்களை நலிந்து 
பொளுரைப்பன வெல்லாங் கொள்க . 

( உக ) 


அவை 


தூன்மரபு முற்றிற்று . 


* தொழிற்பெயர் என்றது வினையாலணையும் பெயரை . 


2 .. மொழிமரபு 


( மொழிக்கண் நின்ற எழுத்தின் இலக்கணம் உணர்த்துவது ) 
க . சார்பெழுத்துக்கள் மொழிகளிற் பயிலுமாறு 

குற்றியலிகரத்திற்கு இடனும் பற்றுக்கோடும் 
கூச . குற்றிய லிகர நிற்றல் வேண்டும் 

யாவென் சினைமிசை யுரையசைக் கிளவிக் 

காவயின் வரூஉம் மகரம் ஊர்ந்தே 
என்பது சூத்திரம் . மேல் எழுத்து உணர்த்திய பின்னர் , அவை 
தம்முன் ( தொடருமாறும் உணர்த்தி அவ்வெழுத்தானாம் மொழியது 
மரபு 

உணர்த்துகின்றமையின் , இவ்வோத்து மொழிமரபெனக் 
காரணப் பெயர்த்தாயிற்று . இச்சூத்திரம் முன்னர்ச் சார்ந்து வரு 
மென் 

ற மூன் றனுட் குற்றியலிகரத்திற்கு இடனும் பற்றுக்கோடுங் 
கூறுகின்றது . 

இ - ள் : உரையசைக் கிளவிக்கு வரூஉம் - தான் கூறும் பொரு 
ளைக் கோடற்கு ஒருவனை 

எதிர்முகமாக்குஞ் சொல்லிற்குப் 
பொருந்த வரும் , ஆவயின் - அம்மியா என்னும் இடைச் சொல்லைச் 
சொல்லுமிடத்து , யாவென் சினைமிசை மகரம் ஊர்ந்து- யாவென் 
னும் உறுப்பின் மேலதாய் முதலாய் நின்ற மகரவொற்றினை யேறி , 
குற்றியலிகரம் நிற்றல் வேண்டும் - குற்றியலிகரம் நிற்றலை விரும் 
பும் ஆசிரியன் ; எ - று . 

எ - டு : கேண்மியா சென் மியா என வரும் . கேள் என் 
உரையசைக் கிளவி ; அதனைச் சார்ந்து தனக்கு இயல்பின்றி நின்றது 
மியா என்னும் இடைச்சொல் . அவ்வீடைச்சொல் , முதலும் அதனிற் 
பிரியும் யா அதற்கு உறுப்பு மாம் என்று கருதி யாவென் சினை என்றார் . 
மியா இடம் ; மகரம் பற்றுக்கோடு . யாவும் இகரம் அரை மாத்திரை 
யாதற்குச் சார்பு . இவ் விடைச்சொல் தனித்து நிற்றல் ஆற்றாமையிற் 
கேள் என்பதனோடு சார்ந்து ஒரு சொல்லாயே நின் றுழி இடைநின்ற 
இகரம் ஒரு மொழியிடத்துக் குற்றியலிகரமாய் வருதலானும் ஆண்டு 
உணர்த்தற்குச் சிறப்பின்மையானும் ஈண்டுப் போத்தந்து கூறினார் .. 
ஊர்ந்தெனவே குற்றியலிகரமும் உயிரென்பது பெற்றாம் , உயிர்க் 
கல்லது ஏறுதலின்மையின் . 

( க ) 
கூடு . புணரியல் நிலையிடைக் குறுகலும் உரித்தே 

உணரக் கூறின் முன்னர்த் தோன்றும் . 
இது குற்றியலிகரம் புணர்மொழியகத்தும் வருமென்கின்றது . 

இ - ள் : புணரியல் நிலையிடைக் குறுகலும் உரித்தே - 
அக்குற்றியலிகரம் புணரியலுள் ஒரு மொழிக்கண்ணன்றி இரு 
மொழி தம்மிற் புணர் தலியன்ற நிலைமைக்கண்ணுங் 

குறுகுது 


எழுத்ததிகாரம் 


கூக 


கூசு . 


பின்னும் 


லுரித்து , உணரக் கூறின் முன்னர்த் தோன்றும் - அதற்கு 
இடமும் பற்றுக்கோடும் உணரக்கூறத் தொடங்கின் அவை 
குற்றியலுகரப் புணரியலுள்ளே கூறப்படும் ; எ - று . 

குறுகலும் என்னுமிடத்து உம்மையை நிலையிடையும் என மாறிக் 
கூட்டுக . யகாம் வருவழி ( எழு - சக 0 ) என்னுஞ் சூத்திரத்து யகரம் 
டம் , உகரஞ் சார்ந்த வல்லெழுத்துப் பற்றுக்கோடு . 

எ - டு : நாகியாது வரகியாது தெள்கியாது எஃகியாது கொக்கி 
யாது குரங்கியாது எனவரும் . இது மொழிவா மென்னும் உத்தி . ( உ ) 

தனிமொழிக் குற்றியலுகரத்திற்கு இடனும் பற்றுக்கோடும் 
நெட்டெழுத் திம்பருந் தொடர்மொழி யீற்றுங் 

குற்றிய லுகரம் வல்லா மார்ந்தே . 
இஃது ஒரு மொழிக் குற்றியலுகரத்திற்குப் பற்றுக்கோடும் 
உணர்த்துகின்றது . 

ள் : குற்றியலுகரம் வல்லாறு ஊர்ந்தே - குற்றியலு 
கரம் வல்லெழுத்துக்கள் ஆறினையும ஊர்ந்து , நெட்டெழுத் திம் 
பருந் தொடர்மொழி ஈற்றும் - நெட்டெழுத்தின் 
ஐவகைத் தொடர்மொழியின் இறுதியினும் நிற்றல் வேண்டும் 
ஆசிரியன் ; எ - று . 

நெட்டெழுத்தினது பின் தொடர்மொழியினது ஈறென நிலத்த 
தகலம் போல 

ஒன்றியற்கிழமைப்பட்டு நின்றது , அம்மொழியிற் 
றீர்ந்து குற்றியலுகரம் நில்லாமையின் , வல்லாறு : பண்புத்தொகை 
முற்றும்மை தொக்கு நின்றது . அதிகார முறைமை என்னும் உத்தி 
யான் நிற்றல் வேண்டு மென்பது வருவிக்க . 
எ - டு : 

டு : நாகு வரகு தெள்கு எஃகு கொக்கு குரங்கு என வரும் . 
இவ் வாறுவகையும் இடம் ; வல்லெழுத்துப் பற்றுக்கோடு . எனவே , 
மொழிக்கு ஈறாதலும் பெற்றாம் . பெருமுரசு திருமுரசு என்பன 
இரு மொழிக்கண் வந்த முற்றுகரம் . பரசு இங்கு ஏது என்னும் 
முற்றுகரங்கள் வடமொழிச் சிதைவு . தருக்கு அணுக்கு என்பன 
வினைக்கண் வந்த முற்றுகரம் . குற்றுகரத்திற்கு முனனர் வந்த 
உயிரேறி முடிய அரைமாத்திரையாய் நிற்றலும் , முற்றுகரத்திற்கு 
முன்னர் வந்த உயிரேறி முடியாமையுந் தம்முள் வேற்றுமை. ( கூ ) 

புணர்மொழிக் குற்றியலுகரம் தன் மாத்திரையின் குறுகல் 
இடைப்படிற் குறுகும் இடனுமா ருண்டே 

கடப்பா டறிந்த புணரிய லான . 
நிலத்த திகலம்போல -- நிலத்தினின்றும் பிரிக்கப்படாத அகலம் 
போல . 

நச்சினார்க்கினியர் இங்குக்கூறிய குற்றியலுகர இலக்கணப்படி , 
பெருமுரசு திருமுரசு தருக்கு அணுக்கு என்பனவும் இக்காலத்துக் 
குற்றுகரங்களாம் . 


ஈஎ . 


தொல்காப்பியம் 


( மொழி 


இது குற்றியலுகரம் புணர்மொழிக்கண் தன் அரைமாத்திரையிற் 
குறுகி வரும் என்கின்றது . 

இ - ள் : இடைப்படிற் குறுகும் இடனுமார் உண்டே 
அவ்வுகரம் ஒரு மொழியுளன்றிப் புணர்மொழி யிடைப்படின் தன் 
அரை மாத்திரையினுங் குறுகும் இடனும் உண்டு , கடப்பாடு 
அறிந்த புணரியலான - அதற்கு இடனும் பற்றுக்கோடும் 
யாண்டுப் பெறுவதெனின் , அதன் புணர்ச்சி முறைமை அறியுங் 
குற்றியலுகரப்புணரியலுள் ; எ - று . 

வல்லொற்றுத் தொடர்மொழி ( எழு - 50 க . ) என்பதனுள் 
வல்லெழுத்துத் தொடர்மொழியும் வல்லெழுத்து வரும் வழியும் 
டம் ; ஈற்று வல்லெழுத்துப் பற்றுக்கோடு . 

எ - டு : செக்குக்கணை சுக்குக்கோடு எனவரும் . இவை அரை 
மாத்திரையிற் குறுகியவாறு ஏனையவற்றோடு படுத்து 
னு மெனவே இது சிறுபான்மையாயிற்று . 

( ச ) 


உணர்க . 


( 


ஆய்தம் தனிமொழியுள் வருமாறு 
கூவு . குறிய தன் முன்னர் ஆய்தப் புள்ளி 

உயிரொடு புணர்ந்தவல் லாறன் மிசைத்தே . 
இது நிறுத்தமுறையானே ஆய்தம் ஒரு மொழியுள் வருமாறு 
கூறுகின்றது . 
இ - ள் : 

ஆய்தப் புள்ளி - ஆய்தமாகிய ஒற்று , குறிய தன் 
முன்னர் உயிரொடு புணர்ந்த வல்லாறன் மிசைத்து- குற்றெழுத் 
தின் முன்ன தாய் உயிரோடு கூடிய வல்லெழுத்தாறின் மேலிடத்த 
தாய் வரும் ; எ 

வல்லாறன் மிசைத்து என்றதனானும் ஈண்டுப் புள்ளி என்றதனா 
னும் , ஆய்தத் தொடர்மொழி ( எழு -50 க ) என மேற்கூறுதலானும் 
உயிரெனறது ஈண்டுப் பெரும்பான்மையுங் குற்றுகரமேயாம் . சி 
பான்மை ஏனை உயிர்களையுங் கொள்க . 

எ - டு : எஃது கஃசு கஃடு கஃது கஃபு கஃறு அஃது இஃது உஃது 
என வரும் . கஃறீது முஃடீது என்பனவற்றை மெய்பிறிதாகிய 
புணர்ச்சி என்றதனானும் ஈண்டுப் புள்ளி என்றதனானும் ஆய்தமும் 
மெய்யாயிற்று . அஃகாமை வெஃகாமை அஃகி வெஃகி அஃகம் எனப் 
பிறவுயிர்களோடும் வந்தது . கஃசியா தெனத் திரிந்ததுவுங் குற்றிய 
லுகரத்தோடு புணர்ந்ததாம் . 

( ரு ) 
ஆய்தம் புனர் மொழியுள்ளும் வருமாறு 
கூகூ . ஈறியல் மருங்கினும் இசைமை தோன்றும் . 
ஃது அவ்வாய்தம் புணர்மொழியகத்தும் வருமாறு கூறுகின்றது . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


ஈறியன் மருங்கினும் - நிலைமொழியீறு வருமொழி 
முதலொடு புணர்ந்து நடக்கும் இடத்தும் , இசைமை தோன்றும் 
அதன் அரைமாத்திரையே இசைக்குந் தன்மை தோன்றும் ; 


எ - டு : கஃறிது முஃடீது என வரும் . இவ்வீறு இயலுமாறு புள்ளி 
மயங்கியலுட் பெறுதும் . ஈண்டும் இடம் குற்றெழுத்து மேல் வரும் 
வல்லெழுத்து . 

( சு ) 
ஆய்தத்தின் இயல்பு 
ச . உருவினும் இசையினும் அருகித் தோன்றும் 

மொழிக்குறிப் பெல்லாம் எழுத்தின் இயலா 

ஆய்தம் அஃகாக் காலை யான . 
இஃது எதிரதுபோற்ற லென்னும் உத்தியாற் செய்யுளியலை 
நோக்கி ஆய்தத்திற்கு எய்தியதோர் இலக்கணம் உணர்த்துகின்றது . 

ள் : உருவினும் இசையினும் அருகித் தோன்றுங் 
குறிப்பு மொழியும் - நிறத்தின்கண்ணும் ஓசையின்கண்ணுஞ் 
சிறுபான்மை ஆய்தந் தோன்றும் பொருள் குறித்தலையுடைய 
சொல்லும் , 

எல்லா மொழியும் -அவையொழிந்த எல்லா 
மொழிகளும் , எழுத்தினியலா- ஒற்றெழுத்துக்கள் 

போல 
அரைமாத்திரையின் கண்ணும் சிறுபான்மை மிக்கும் நடந்து , 
ஆய்தம் அஃகாக் காலையான-ஆய்தஞ் சுருங்காத இடத்தான 
சொற்களாம் ; * எ - 

எனவே , ஈண்டு ஆராய்ச்சியின்றேனுஞ் செய்யுளியலிற் கூறும் 
‘ ஒற்றள பெடுப்பினும் அற்றென மொழிப் ( செய்யுளியல் - கசி . ) என் 
னுஞ் சூத்திரத்துக் கண்ண்ட்ண்ணெனக் கண்டுங் கேட்டும் ( மலைபடு 
கூரு உ ) என்புழிக் கண்ண்ணென்பது சீர்நிலை எய்தினாற் போலக் , 
கஃஃறென்னுங் கல்லதரத்தம் என நிறத்தின்கண்ணும் சுஃஃறென் 
னுந் தண்டோட்டுப் பெண்ணை என இசையின் கண்ணும் வந்த ஆய்தம் 
ஒரு மாத்திரை பெற்றுச் சீர்நிலை யெய் துங்கால் , ஆண்டுப் பெறுகின்ற 
ஒரு மாத்திரைக்கு ஈண்டு எதிரதுபோற்றி விதி கூறினார் , ஆய்தம் 
அதிகாரப்பட்டமை கண்டு எஃஃகி லங்கிய கையரா யின்னுயிர் 
வெஃஃகு வார்க்கில்லை வீடு என்று ஏனையிடத்தும் வந்தன . ஒற்றள 
பெடுக்குமாறு இவ்வதிகாரத்துக் கூறிற்றிலர் , அஃது உயிரளபெடை 
போலச் சீர்நிலையெய்தலும் அசைநிலையாந் தன்மையு முடையவாய்ச் 
செய்யுட்கே வருதலின் . இதனானே ஒற்றளபெடையும் ஒரு மாத்திரை 
பெறுமென்பது பெற்றாம் . 
எழுத்தினென்ற 

உவமப்பொருள் . இயலாவென்றது 
செய்யாவென்னும் வினையெச்சம் . 

மொழிக்குறிப்பெல்லாம் என்பதற்கு , குறிப்பு மொழியெல் 
லாம் என ஒரே பொருள் கொள்ளாது குறிப்பு மொழியும் எல்லா 
மொழியும் என இரு பொருள் கொள்வது அத்துணைச் சிறந்ததன்று .. 


இன் 


ச 2 


தொல்காப்பியம் 


( மொழி 


இவ்வா றன்றி இக் குறிப்புச்சொற்கள் ஆய்தம் இரண்டிட்டு 
எழுதப்படா வென்று பொருள் கூறிற் செய்யுளியலோடு மாறுபட்டு 
மாதுகொளக் கூறலென்னுங் குற்றந் தங்குமென்று உணர்க . ( எ ) 


இ 


ன் : 


அளபெடை 

அளபெடையின் நிலை 
சக . குன்றிசை மொழிவயின் நின்றிசை நிறைக்கும் 

நெட்டெழுத் திம்பர் ஒத்தகுற் றெழுத்தே. 
இஃது எதிரது போற்றலென்னும் உத்தி பற்றிச் செய்யுளியலை 
நோக்கி நீட்டம் வேண்டின் ( எழு - சு . ) என முற்கூறிய அளபெடை 
யாமாறு கூறுகின்றது . 

குன்றிசை மொழிவயின் நின்று இசை நிறைக்கும் 
- அளபெடுத்துக் கூறாக்காற் குன்றுவதான ஓசையையுடைய 
அவ்வளபெடைச் சொற்கண்ணே நின்று அவ்வோசையை நிறைக் 
கும் , அவை யாவையோ வெனின் , நெட்டெழுத்திம்பர் ஒத்த குற் 
றெழுத்தே - நெட்டெழுத்துக்களின் பின்னாகத் தமக்கு இன 
மொத்த குற்றெழுத்துக்கள் ; எ 

எ - டு : ஆஅ ஈ இ ஊஉ ஏஎ ஓஒ என வரும் . குன்றிசை மொழி 
என்றதற்கு இசைகுன்று மொழி என்றுமாம் . இனமொத்தலாவது 
பிறப்பும் புணர்ச்சியும் ஓசையும் வடிவும் ஒத்தல் . ஈண்டு மொழி 
யென்றது அளபெடை யசைநிலை ( செய்யுளியல் - கஎ ) என்னுஞ் 
செய்யுளியல் சூத்திரத்து எட்டு இயற்சீரின்பாற் படுகின்ற எண் வகை 
அளபெடைச் சொற்களையும் . அவை ஆஅ கடாஅ ஆஅழி படாஅகை 
ஆஅங்கு ஆ அவது புகாஅர்த்து ( விராஅயது என்பனவாம் . கட்டளை * 
கொள்ளா ஆசிரியர் இவற்றைத் தனிநிலை முதனிலை இடைநிலை இறுதி 
நிலை யென்றும் அடக்குப . இனி மொழி யென்றதற்குத் தனிநிலை 
ஏழனையுமே கொள்ளின் , ஒழிந்த இயற்சீர்ப்பாற்படும் அளபெடை 
கோடற்கு இடமின்மை உணர்க .. 

ஐகார ஒளகார அளபெடை 
ஐ ஒள என்னும் ஆயீ ரெழுத்திற் 

கிகர உகரம் இசைநிறை வாகும் . 
இஃது. ஒத்த குற்றெழுத்து இல்லாதன அளபெடுக்குமாறு 
கூறுகின்றது . 
இதுவும் எதிரது போற்றல் . 

இ - ள் : ஐ ஔ என்னும் ஆயிரெழுத்திற்கு - தமக்கு 
இனமில்லாத ஐகார ஒளகாரமென்று கூறப்படும் அவ்விரண் 
டெழுத்திற்கு , இகர உகரம் இசைநிறைவாகும் - ஈகார ஊகாரங் 
கட்கு இனமாகிய இகர உகரங்களைச் சார்த்திக்கூற , அவை அக் 
குனறிசை மொழிக்கண் நின்று ஓசையை நிறைப்பனவாம் ; எ - று . 

கட்டளை - கட்டளையடி ; அஃதாவது எழுத்தெண்ணி வகுக்கும் 
அடி 


ச 2 .. 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


சசு 


சங . 


பொரு 


ஐஇ ஒளஉ என நிரனிறையாகக் கொள்க . இவற்றை முற்கூறிய 
இயற்சீரெட்டிற்கும் ஏற்பனவற்றோடு உதாரணங் காட்டிக்கொள்க . 
இத்துணையும் நூன்மரபின் ஒழிபு . 

( க ) 
எழுத்துக்கள் தொடர்ந்து , மொழியாதல் 

ஓரெழுத்தொரு மொழி 
நெட்டெழுத் தேழே ஓரெழுத் தொருமொழி . 
இஃது ரெழுத்தொருமொழி உணர்த்துதல் நுதலியவற்றுள் 
நெட்டெழுத்தானாம் மொழியாக்கங் கூறுகின்றது . 

இ - ள் : நெட்டெழுத்து ஏழே- நெட்டெழுத்தாகிய உயிர்க 
ளேழும் , ஓரெழுத்தொருமொழி --ஓரெழுத்தானாகும் ஒரு மொழி 
யாம் ; எ - 

முற்றும்மை தொகுத்து ஈற்றசை யேகாரம் விரித்தார் . 

எ - டு : ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ என வரும் . ஒளகாரம் உயிர்மெய்க் 
கண்ணல்லது வாராது . ஊ என்பது தசை . இஃது உயிர்க்கும் உயிர் 
மெய்க்கும் விதி . கா தீ பூ சே தை கோ கௌ என வரும் . இவை 
தம்மை யுணர நின்றவழி எழுத்தாம் . இடைநின்று * 
ளுணர்த்திய வழிச் சொல்லாம் . நெட்டெழுத் தேறிய மெய் நெட் 
டெழுத்தாயுங் குற்றெழுத்தேறிய மெய் குற்றெழுத்தாயும் நிற்றலே 
யன்றி மெய்க்கு நெடுமையுங் குறுமையும் இன்மை உணர்க . ( க 0 ) 

குற்றெழுத்தின் இயல்பு 
சச , சற்றெழுத் தைந்தம் மொழிநிறை பிலவே . 

இது குற்றெழுத்து ஐந்தும் மொழியாகா . அவற்றுட் சில மொழி 
யாகுமென்பது உணர்த்துகின்றது . 

ள் : குற்றெழுத்து ஐந்தும் - குற்றெழுத்தாகிய உயி 
ரைந்தும் , மொழிநிறைபு இலவே - தாமே நிறைந்து நின்று மொழி 
யாதல் இல ; சில மெய்யோடுகூடி நிறைந்து நின்று மொழியாம் ; 
று . 
டு : து நொ என வரும் . 

நொ என வரும் . இவை உயிர்மெய்க்கண்ணல்லது 
வாராமையானும் , உயிர்க்கண்ணும் , ஏனை அகரமும் , எகரமும் அக் 
கொற்நன் எப்பொருள் எனத் தனித்து நின்று உணர்த்தலாற்றாது 
இடைச்சொல்லாய்ப் பெயரைச் சார்ந்து நின்று சுட்டுப்பொருளும் 
வினாப்பொருளும் உணர்த்து தலாலும் நிறைபில வென்றார் . முற் 
றும்மை ஈண்டு எச்சப்பட்டு நின்றதென்று உணர்க . 

( கக ) 
இடைநிற்றல் - நெட்டெழுத்துக்கள் தம்மை யுணர்த்தி எழுத் 
தாதற்கும் பொருளை யுணர்த்திச் சொல்லாதற்கும் இடையாக நிற்றல் . 

ஈண்டு முற்றும்மைக்கு முற்றுப்பொருள் கொள்ளினும் குற்ற 


எ 


மின்று . 


தொல்காப்பியம் 


( மொழி 


மொழியின் பெயர்முறை தொகை 
சடு . ஓரெழுத் தொருமொழி ஈரெழுத் தொருமொழி . 

இரண்டிறந் திசைக்குந் தொடர்மொழி உளப்பட 
மூன்றே மொழிநிலை தோன்றிய நெறியே. 
இது முன்னர் மெய்ம் மயக்கம் உடனிலை மயக்கங் 

கூறலானும் 
ஈண்டு நெட்டெழுத் தேழே ( எழு - கூ . ) என்பதனானும் எழுத்தினான் 
மொழியாமாறு கூறினார் . அம்மொழிக்கு இச்சூத்திரத்தரற் பெயரும் 
முறையுந் தொகையுங் கூறுகின்றார் . 

இ - ள் : ஓரெழுத் தொருமொழி ஈரெழுத்தொருமொழி 
இரண்டிறந்து இசைக்குந் தொடர்மொழி உளப்பட - ஓரெழுத் 
தானாகும் ஒரு மொழியும் இரண்டெழுத்தானாகும் ஒரு மொழியும் 
இரண்டனை . இறந்து பலவாற்றான் இசைக்குந் தொடர்மொழி 
யுடனே கூட , மொழி நிலை மூன்றே - மொழிகளின் நிலைமை மூன்றே 
யாம் , தோன்றிய நெறியே- அவை தோன்றிய வழக்கு நெறிக்கண் ; 
று . 

டு : ஆகா நா ஓரெழுத்தொருமொழி , மணி வரகு கொற்றன் 
ஈரெழுத்தொருமொழி , குரவு அரவு மூவெழுத் தொருமொழி , கண விரி 
நாலெழுத்தொருமொழி , அகத்தியனார் ஐயெழுத்தொருமொழி , திருச் 
சிற்றம்பலம் ஆறெழுத்தொருமொழி , பெரும்பற்றப்புலியூர் ஏழெழுத் 
தொருமொழி . * 

ஓரெழுத்தொருமொழியுந் தொடர்மொழியும் என்னாது ஈரெழுத் 
தொருமொழியும் ஓதினார் , சில பல என்னுந் தமிழ் வழக்கு நோக்கி. 

ஆசிரியர் ஒற்றுங் குற்றுகரமும் எழுத்தென்று கொண்டன 
ராதலின் மாகா என நின்ற சொற்கள் மால் கால் என ஒற்றடுத்துழி 
ஒற்றினான் வேறு பொருள் தந்து நிற்றலின் இவற்றை ஈரெழுத் தொரு 
மொழியென்றும் , நாகு வரகு என்னுங் குற்றுகர ஈற்றுச் சொற்களிற் 
குற்றுகரங்கள் சொல்லொடு கூடிப் பொருள் தந்து 

தந்து நிற்றலின் 
இவற்றை ஈரெழுத்தொருமொழி மூவெழுத்தொருமொழி யென்றுங் 
கோடு மென்பார்க்கு , ஆசிரியர் பொருளைக் கருதாது மாத்திரை குறைந் 
தமை பற்றி உயிரி லெழுத்து மெண்ணப் படாஅ ( செய்யுளியல் 
சது . ) 

குறிலே நெடிலே குறிலிணை ( செய்யுளியல் - கூ ) என்னுஞ் 
செய்யுளியற் சூத்திரங்களால் இவற்றை எழுத்தெண்ணவும் அலகிட 
வும் பெறா என்று விலக்குவராதலின் , அவற்றால் ஈண்டு ஈரெழுத்தொரு 
மொழியும் மூவெழுத்தொருமொழியும் கொள்ளின் , மாறுகொளக் 
கூறல் , என்னுங் குற்றந் தங்குமென்று மறுக்க . 

இனி , நெட்டெழுத் தேழே யோரொழத் தொருமொழி ( எழு - 
சகூ ) குற்றெழுத் தைந்து மொழிநிறை பிலவே ( எழு - சசு ) என்பன 
வற்றான் மெய்க்குக் குறுமை நெடுமை யின்மையான் உயிரும் உயிர் 
மெய்யுமாகிய நெடிலுங் குறிலுமே மொழியா மென்று கூறி , 

இங்கு நச்சினார்க்கினியர் உரைநடைக்கேற்பக் கொள்ளாது 
செய்யுளியற்கேற்பக் கொண்டு சொற்களைக் குற்றுகரமும் மெய்யும் 
நீக்கி எழுத்தெண்ணுவது 

து பொருந்தாது . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


மீட்டும் அதனையே இச்சூத்திரத்தான் ஓரெழுத்தொருமொழி யென் 
றெடுத்து அதனோடே ஈரெழுத்தையும் இரண்டிறந்ததனையுங் கூட்டி 
மொழியாகக் கோடலின் , ஒற்றினைக் கூட்டி எழுத்தாகக் கோடல் 
ஆசிரியர்க்குக் கருத்தன்மை யுணர்க . அன்றியும் மொழிப்படுத்திசைப் 
பினும் ( எழு - ( x ) என்னுஞ் சூத்திரத்திற் கூறுகின் றவர்ற்றானும் 
உணர்க . அகரமுதல் னகரவிறுவாய் முப்பஃ தென்ப ( எழு - க ) என 
ஒற்றினையும் எழுத்தென்றது எழுத்தின் தன்மை கூறிற்று . ஈண்டு 
மொழியாந் தன்மை கூறிற்று . 

( கஉ 


ச . எழுத்துக்களின் இயக்கம் 

தனிமெய் இயக்கம் 


ள் : 


எ 


நாவால் 


சசு . மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவணும் . 
து தனிமெய்களை அகரம் இயக்குமாறு கூறுகின்றது . 

மெய்யினியக்கம் - தனிமெய்களினது நடப்பு , அகர 
மோடு சிவணும் - அகரத்தோடு பொருந்தி நடக்கும் ; எ - 

எனவே ஒருவன் தனிமெய்களை நாவாற் கருத்துப்பொருளாகிய 
உருவாக இயக்கும் இயக்கமும் மூவகையாற் காட்சிப்பொருளாகிய 
வடிவாக இயக்கும் இயக்கமும் அகரத்தோடு பொருந்தி நடக்கும் 
என்றவாறு . 

டு : வல்லெழுத் தென்ப கசடதபற ( எழு கக ) ககார 
ஙகார முதனா வண்ணம் ( எழு - அக ) என்றாற்போல்வன 
இயக்கியவாறு காண்க . எழுதிக் காட்டுமிடத்துக் ககரம் முதலியன 
உயிர் பெற்று நின்ற வடிவாக எழுதிப் பின்னர்த் தனிமெய்யாக்குதற் 
குப் புள்ளியிட்டுக் காட்டுகின்றவாற்றான் வடிவை இயக்குமிடத்தும் 
அகரங்கலந்து நின்றவாறு காண்க . 

ங்ஙனம் மெய்க்கண் அகரங் கலந்து நிற்குமாறு கூறினாற் 
போலப் பதினோருயிர்க்கண்ணும் அகரங் கலந்து நிற்கு மென்பது 
ஆசிரியர் கூறாராயினார் , அந்நிலைமை தமக்கே புலப்படுதலானும் 
பிறர்க்கு இவ்வாறு உணர்த்துதல் அரிதாகலானுமென்று உணர்க . 
இறைவன் இயங்கு திணைக்கண்ணும் நிலைத்திணைக்கண்ணும் பிறவற் 
றின்கண்ணும் அவற்றின் தன்மையாய் நிற்குமாறு எல்லார்க்கும் ஒப்ப 
முடிந்தாற்போல அகரமும் உயிர்க்கண்ணுந் தனிமெய்க்கண்ணுங் 
கலந்து அவற்றின் தன்மையாயே நிற்கு மென்பது.சான்றோர்க்கெல் 
லாம் ஒப்ப முடிந்தது , அகரமுதல என்னுங் குறளான் அகரமாகிய 
முதலையுடைய எழுத்துக்களெல்லாம் 

றைவனா 
முதலையுடைத்து உலகமென வள்ளுவனார் உவமை கூறியவாற்றானுங் , 
கண்ணன் எழுத்துக்களில் அகரமாகின்றேன் யானே யெனக் கூறிய 
வாற்றானும் பிற நூல்களானும் உணர்க . 

இதனான் உண்மைத்தன்மையுஞ் சிறிது கூறினாராயிற்று . இதனை 
நூன்மரபிற் கூறாது ஈண்டுக் கூறினார் , வல்லெழுத் தென்ப கசடதபற 
( எழு - ககூ ) என்ற இடத்துத் தான் இடைநின்று ஒற்றென்பதோர் 
பொருளை உணர்த்தி மொழியாந்தன்மை எய்தி நிற்றலின் . ( கூ ) 


அதுபோல 


தொல்காப்பியம் 


( மொழி 


சஎ . 


. 


உயிர் மெய் என்னும் பெயர் 
தம்மியல் கிளப்பின் எல்லா எழுத்தும் 

மெய்க்நிலை மயக்கம் மான மில்லை . 
து முன்னர் மெய்க்கண் உயிர் நின்றவாறு கூறி அவ்வுயிர் மெய்க் 
கண் ஏறி உயிர்மெய்யாய் நின்றகாலத்து அம் மெய்யாற் பெயர் பெறு 
மாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) எல்லா எழுத்தும் - பன்னீருயிரும் , மெய்ந்நிலை தம் 
இயல் மயக்கங் கிளப்பின்- மெய்யின் தன்மையிலே தம்முடைய 
தன்மை மயங்கிற்றாகப் பெயர் கூறின் , மானமில்லை - குற்றமில்லை ; 


மெய்யின் தன்மையாவது வன்மை மென்மை இடைமை; தம்மிய 
லாவது உயிர்த்தன்மை . என்றது , வல்லெழுத்து மெல்லெழுத்து 
இடையெழுத்தென உயிர்மெய்க்கும் 

பெயரிட்டாளுதல் கூறிற்று . 
அவை வல்லெழுத் தியையின் அவ்வெழுத்து மிகுமே ( எழு ககூ ) 
எனவும் , மெல்லெழுத் தியையின் இறு தியோ டுறழும் ( எழு - 2 (0 ) 
எனவும் , இடையெழுத் தென்ப யரல வழள ( எழு - உக ) எனவும் ,, 
பிறாண்டும் ஆள்ப . எழுத்தை வன்மை மென்மை இடைமை யென 
விசேடித்த சிறப்பான் இப்பெயர் கூறினார் . 

இஃதன்றிப் பதினெட்டு மெய்யுந் தன்மை கூறுமிடத்து மெய்ம் 
மயக்கங் கூறிய வகையானன்றி வேண்டியவாறு மயங்குமென்று கூறி 
அவற்றுள் லளஃகான் முன்னர் ( எழு - உச ) என்பதனைக் காட்டில் , 
அஃது இருமொழிக் கண்ணதென மறுக்க . 

( கச ) 
ஈரொற்றுடனிலை 
யரழ என்னும் மூன்றும் ஒற்றக் 

கசதபங க ம ஈரொற் றாகும் . 
இஃது ஈரொற்றுடனிலையாமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ய ர ழ என்னும் மூன்றும் ஒற்ற- யாழவென்று 
கூறப்படும் மூன்று புள்ளியும் ஒற்றாய் நிறப , க ச தபங ஞ நம 
ஈரொற்றாகும் - க ச த பக்களும் ங ஞ ந மக்களும் வந்து ஈரொற் 
றாய் நிற்கும் ; எ - று . 


சவு . 


எ - டு : வேய்க்க வாய்ச்சி பாய்த்தல் வாய்ப்பு எனவும் , பீர்க்கு 
நேர்ச்சி வார்த்தல் ஆர்ப்பு எனவும் , வாழ்க்கை தாழ்ச்சி தாழ்த்தல் 
தாழ்ப்ப எனவும் , காய்ங்கனி தேய்ஞ்சது காய்ந்தனம் காய்ம்புறம் 
எனவும் , நேர்ங்கல் நேர்ஞ்சிலை நேர்ந்திலை நேர்ம்புறம் எனவும் வரும் . 
ழகாரத்திற்கு வாழ்த்தனம் என இக்காலத்து நகரவொற்று வரும் . 
ஏனைய மூன்றும் இக்காலத்து வழங்குமெனின் உணர்க . 

இனித் தாழ்ங்குலை தாழ்ஞ்சினை தாழ்ந்திரள் வீழ்ம்படை என அக் 
காலத்து வழங்குமென்று இத்தொகைச் சொற்கள் காட்டலும் ஒன்று . 
உரையாசிரியரும் இருமொழிக்கட் காட்டியவற்றிற்கு அவ்வீறுகடோ 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


றுங் கூறுகின்ற சூத்திரங்கள் பின்னர் வேண்டாமை உணர்க . இஃது 
சரொற்றுடனிலையாதலின் ஈண்டு வைத்தார் . 

இனி நெடிற்கீழே யன்றிப் பல வெழுத்துந் தொடர்ந்து நின்ற 
தன் பின்னும் ஈரொற்று வருதல் கொள்க . அவை வேந்தர்க்கு 
அன்னாய்க்கு என்றாற் போல்வனவாம் . 

( கரு ) 


ரகார 


-- 


குறிற்கீ ழொற்றகா மெய்கள் 
அவற்றுள் , 

ரகார ழகாரங் குற்றொற் றாகா . 
ஃது எய்தியது ஒரு மருங்கு மறுத்தல் கூறுகின்றது . 

ள் . ) அவற்றுள் - முற்கூறிய மூன்றனுள் , 
முகாரம் -- ரகாரமும் ழகாரமும் , குற்றொற்றாகா - குறிற்கீழ் ஒற்றாகா , 
நெடிற்கீழ் ஒற்றாம் , குறிற்கீழ் உயிர்மெய்யாம் ; எ - று . 

கீழென்னும் உருபு தொகுத்துக் கூறினார் . ஆகாதன்வற்றிற்கு 
உதாரண மின்று . 

டு : கார் வீழ் என நெடிற்கீழ் ஒற்றாய் வந்தன . கரு மழு 
எனக் குறிற்கீழ் உயிர் மெய்யாய் வந்தன . இவற்றை விலக்கவே , 
யகரம் பொய் எனவும் நோய் எனவும் இரண்டிடத்தும் ஒற்றாய் 
வருதல் பெற்றாம் . புகர் புகழ் புலவர் என்றாற் போல்வன வோ 
வெனின் , மொழிக்கு முதலாம் எழுத்தினைச் சொல் வனவற்றிற்கே 
ஈண்டு ஆராய்ச்சியாதலால் அவை வேண்டியவாறே வருமென்று 
உணர்க . அன்றியுங் குற்றொற்றென்றே சூத்திரஞ் செய்தலிற் 
குறிலிணை யொற்றினைக் காட்டிக் கடாவலாகாமை உணர்க . இது 
வரையறையின்றி உயிர்மெய்யோடு தனிமெய் மயங்குவனவற்றிற் 
சிலவொற்றிற்கு வரையறை ஈண்டுக் கூறியது. 

( கசு ) 
தொடர் மொழி இயல்பு 
ரு . 

குறுமையும் நெடுமையும் அளவிற் கோடலின் 

தொடர்மொழி யெல்லாம் நெட்டெழுத் தியல . 
இஃது அளபிறந் துயிர்த்தலும் ( எழு - . ) என்னுஞ் செய்யு 
ளியலை நோக்கிய நூன்மரபிற் சூத்திரத்திற்குப் புறனடையாய் அதன் 
கண் நிகழ்வ்தோர் ஐயம் அகற்றுகின்றது ; என்னை ? உயிரும் உயிர் 
மெய்யும் அள பிறந்து இசைக்குங்காற் குறிலோ நெடிலோ இசைப்ப 
தென மாணாக்கர்க்கு நிகழ்வதோர் ஐயம் அறுத்தலின் . 

( இ - ள் . ) குறுமையும் நெடுமையும்- எழுத்துக்களது குறிய 
தன்மையும் நெடிய தன்மையும் , அளவிற்கோடலின்- மாத்திரை 
யென்னும் . உறுப்பினைச் செவி கருவியாக அளக்கின்ற அளவு 
தொழிலாலே செய்யுட்குக் கொள்ளப்படுதலின் , தொடர்மொழி 
யெல்லாம்- அம்மாத்திரை தம்முள் தொடர்ந்து நிற்கின்ற சொற் 

ஈண்டுக் குற்று என்றது தனிக்குறிலை . 


சஅ 


தொல்காப்பியம் 


( மொழி 


களெல்லாம் , நெட்டெழுத் தியல-- நெட்டெழுத்து மாத்திரை மிக்கு 
உக்கும்படியாகத் தொடர்ந்த சொல்லாம் ; எ 


எ - டு : வருவர்கொல் வயங்கிழாஅய் ( கலி - கக ) எனவும் , 
கடியவே கனங்குழாஅய் ( கலி - கக ) எனவுங் குற்றெழுத்துக்களெல் 
லாம் நெட்டெழுத்தினை மாத்திரை மிகுத்தற்குக் கூடியவாறு உணர்க . 
ஏனைச் செய்யுட்களையும் இவ்வாறே காண்க . எனவே , மாத்திரை 
அளக்குங்கால் நெட்டெழுத்தே மாத்திரை பெற்று மிக்கு நிற்கும் என் 
றமையான் , எதிரது போற்றலென்னும் உத்திபற்றிச் செய்யுளியலை 
நோக்கிக் கூறியதாயிற்று , ஈண்டுக் கூறினார், நெட்டெழுத்து இரண்டு 
மாத்திரையின் இகந்து வரும் என்பது அறிவித்தற்கு :. 

அளபென்று மாத்திரையைக் கூறாது அளவெனச் சூத்திரஞ் 
செய்தமையான் அளவு தொழின்மேல் நின்றது . அது செய்யுளியலுள் 
மாத்திரையளவும் ( செய்யுளியல் -2 ) என்பதனானும் உணர்க . இயல 
வென் றதனைச் செயவெனெச்ச மாக்கிப் படுத்தலோசையாற் கூறுக . 

இனித் தன்னின முடித்த லென்பதனான் ஒற்றிற்கும் இவ்வாறே 
கொள்க குரங்குளைப் பொலிந்த கொய்சுவற் புரவி ( அகம் - ச ) என்ற 
குறுஞ்சீர்வண்ணத்திற்கு உரிய குற்றெழுத்துக்களெல்லாம் இடையி 

ஒற்றெழுத்தை மாத்திரை மிகுத்தற்குக் கூடிநின்றவாறு 
உணர்க . எனவே , குற்றெழுத்துக்களெல்லாம் ஒற்றெழுத்துக்க 
ளோடும் நெட்டெழுத்துக்களோடுங் கூடி அவற்றையே ஓசைமிகுத்து 
நிற்கும் என்றவாறாயிற்று . இதனானே ஒற்றிசை நீடலுமென்ற 
ஒற்றிசை நீளுங்காற் குற்றெழுத்தாய் நீளுமென்றார் . இனி உரை 
யாசிரியர் புகர் புகழ் எனக் குறிலிணைக்கீழ் ரகார ழகாரங்கள் வந்த 
தொடர்மொழிகளெல்லாந் தார் தாழ் என்றாற்போல ஓசையொத்து 
நெட்டெழுத்தின் தன்மையவாம் 

என்றாராலெனின் , புகர் புகழ் 
என்பனவற்றை நெட்டெழுத்தென்றே எவ்விடத்தும் ஆளாமையா 
னும் நெட்டெழுத்தாகக் கூறிய இலக்கணத்தால் ஒரு பயன் கொள் 
ளாமையானுஞ் செய்யுளியலுள் இவற்றைக் குறிலிணை ஒற்றடுத்த 
நிரையசையாகவுந் தார் ( தாழ் என்பனவற்றை நெட்டெழுத்து 
ஒற்றடுத்த நேரசையாகவுங் கோடலானும் அது பொருளன்மை 
உணர்க. 

( கஎ ) 


னின்ற 


செய்யுளில் ஈரொற்றிலக்கணம் 


செய்யுள் இறுதிப் போலி மொழிவயின் 

னகார மகாரம் ஈரொற் றாகும் . 
து செய்யுட்கண் ஈரொற்றிலக்கணமாமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) செய்யுட் போலி மொழி இறுதிவயின்- செய் 
யுட்கண் போலுமென்னுஞ் சொல்லின் இறுதிக்கண் , னகாரம் 
மகாரம் ஈரொற்றாகும் - னகாரமும் மகாரமும் வந்து ஈரொற்று 
உடனிலையாய் நிற்கும் ; எ - று . 

இம்மறுப்பு அவ்வளவு பொருத்தமாய்த் தோன்றவில்லை. 


மரபு ] 


எழுத்ததிகாரம 


ள் : 


GT 


டு : அந்நூலை முந்நூ லாக் கொள்வானும் போன் ( கலித் - 
கங . ) சிதையுங் கலத்தைப் பயினால் திருத்தித் - திசையறி மீகானும் 
போன்ம் ( பரி - 50- ருரு ) என வரும் . போலும் என்னுஞ் செய்யுமென் . 
னும் முற்று ஈற்று மிசை யுகரம் மெய்யொழித்துக் கெட்டு லகாரந் 
திரிந்து நின்றது . இஃது இறுதியில் முற்று ; இடையிற் பெயரெச்ச 
மாகிய உவமவுருபு ஈண்டு முற்றென்பார் இறுதிமொழி என்றார் . ( கஅ ) 

மகரங் குறுகுமிடம் 
ருஉ . னகாரை முன்னர் மகாரங் குறுகும் . 
இஃது அரையளபு குறுகு மென்ற 

மென்ற மகாரத்திற்குக் குறுகும் 
டம் இது வென்கின்றது . 

னகாரை முன்னர் மகாரங் குறுகும் - முற் கூறிய 
னகரத்தின் முன்னர் வந்த மகரந் தன் அரைமாத்திரையிற் குறுகி 
நிற்கும் ; எ - 

டு : போன்ம் என முன்னர்க் காட்டினாம் . னகாரை யென 
இடைச்சொல் ஈறு திரிந்து நின்றது . 

னித் தன்னின முடித்த லென்பதனான் ணகாரவொற்றின் முன் 
னும் மகாரங் குறுகுதல் கொள்க . மருளினு மெல்லா மருண்ம் என 
வரும் . 

( கக ) 
மொழிக்கண்ணு மாத்திரை வேறுபடாமை 
ருங . மொழிப்படுத் திசைப்பினும் தெரிந்துவே றிசைப்பினும் 

எழுத்தியல் திரியா என்மனார் புலவர் . 
இஃது ஒற்றுங் குற்றுகரமும் ஈண்டு எழுத்துக்களோடு கூட்டி 
எண்ணப்பட்டு நிற்குமென்பதூஉஞ்செய்யுளியலுள் எண்ணப்படாது 
நிற்கு மென்பதூஉங் கூறுகின்றது . 

தரிந்து - ஒற்றுங் குற்றுகரமும் பொருள் தரு 
நிலைமையை ஆராய்ந்து , மொழிப்படுத்து இசைப்பினும் - சொல் 
லாகச் சேர்த்துச் சொல்லினும் , வேறு இசைப்பினும் - செய்யுளி 
யலுள் ஒற்றுங் குற்றுகரமும் பொருள் தருமேனும் மாத்திரை 
குறைந்து நிற்கும் நிலைமையை நோக்கி எழுத்தெண்ண 
வென்று ஆண்டைக்கு வேறாகக் கூறினும் , எழுத்தியல் திரியா 
என்மனார் புலவர் --அவ்விரண்டிடத்தும் அரைமாத்திரை பெற்று 
நிற்கும் ஒற்றுங் குற்றுகரமும் முற்கூறிய எழுத்தாந்தன்மை 
திரியாவென்று கூறுவர் புலவர் ; & 

இதனான் ஓற்றும் ஆய்தமுங் குற்றுகரமும் எழுத்தாகி நின் 
பொருள் தந்தும் , எழுத்தெண்ணவும் அலகிடவும் பெறா வென்பது 

* போலும் என்னும் சொல் , உயிர்போலுங் கேளிர் என இடையில் 
நிற்பின் பெயரெச்சமும் , மீகானும் போலும் , மீகானும் போன்ம் என 
இறுதியில் நிற்பின் வினைமுற்றும் ஆகும் . 

எ . - 4 . 


ள் : 


- 


தொல்காப்பியம் 


( மொழி 


கூறினாராயிற்று . தெரிந்து வேறிசைத்தல் குற்றுகரத்திற்கு இன்றா 
தலின் ஏற்புழிக்கோடலான் ஒற்றிற்கும் ஆய்தத்திற்குங் கொள்க . 

எ - டு : அல் இல் உண் எண் ஒல் எனவும் , கல் வில் முள் செல் 
சொல் எனவும் , ஆல் ஈர் ஊர் ஏர் ஓர் எனவும் , கால் சீர் சூல் தேன் 
கோன் எனவும் உயிரும் உயிர்மெய்யுமாகிய குற்றெழுத்தையும் நெட் 
டெழுத்தையும் ஒற்றெழுத்துக்கள் அடுத்து நின்று பொருள் தந்தவாறு 
காண்க . கடம் கடாம் உடையான் திருவாரூர் அகத்தியனார் என 
ஈரெழுத்தையும் மூவெழுத்தையும் நாலெழுத்தையும் ஐயெழுத்தையும் 
இறுதியிலும் இடையிலும் ஒற்றடுத்து நின்று பொருள் தந்தவாறு 
காண்க . எஃகு தெள்கு கொக்கு குரங்கு என்பனவும் எழுத்தெண்ண 
வும் அலகிடவும் பெறாத குற்றுகரம் அடுத்து நின்று பொருள் தந்த 
வாறு காண்க . உயிரில் எழுத்தும் எண்ணப் படாஅ - உயிர்த்திறம் 
இயக்கம் இன்மை யான ( செய்யுளியல் சச ) என்பது எழுத்து 
எண்ணப்பெறாமைக்கு விதி . 

இனி , இச்சூத்திரத்திற்கு எழுத்துக்களைச் சொல்லாக்கிக் கூறினும் 
பிறிதாகக் கூறினும் மாத்திரை திரியாதென்று பொருள் கூறி , அகரம் 
என்புழியும் அ என்புழியும் ஆலம் என்புழியும் ஆ என்புழியும் ககரம் 
என்புழியும் க என்புழியுங் காலம் என்புழியும் கா என்புழியும் ஓசை 
ஒத்து நிற்குமென்றால் , அது முன்னர்க் கூறிய இலக்கணங்களாற் 
பெறப்படுதலிற் பயனில் கூற்றாமென்க . 

( 20 ) 


- 


ரு . போலி 


ருசு . 


எழுத்துப் போலி 
அகர இகரம் ஐகாரம் மாகும் . 
இது , சிலவெழுத்துக்கள் கூடிச் சில வெழுத்துக்கள் போல 
இசைக்குமென எழுத்துப்போலி கூறுகின்றது . 

இ - ள் : அகர இகரம் ஐகாரம் ஆகும் - அகரமும் இகரமுங் 
கூட்டிச் சொல்ல ஐகாரம் போல இசைக்கும் , அது கொள்ளற்க ; 


. 


எ - 


எ 


போல என்றது தொக்கது . 

டு : ஐவனம் அ இவனம் என வரும் . ஆகுமென் றதனான் 
இஃது இலக்கணமன்றாயிற்று . 

( உக ) 
அகர உகரம் ஒளகார மாகும் . 
இதுவும் அது . 

* இவ்வாக்கியம் முன்னும் பின்னுங் கூறியவற்றிற்கு முரணாகக் 
காண்கின்றது . 

இம்மறுப்புப் பொருந்துவதன்று . 

இனி , இந்நூற்பாவிற்கு வயிரம் - வைரம் என எடுத்துக்காட்ட 
லும் ஒன்று . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


(நக் 


ள் : அகர உகரம் ஒளகாரம் ஆகும் - அகரமும் உகரமும் 
கூட்டிச் சொல்ல ஒளகாரம் போல இசைக்கும் , அது கொள்ளற்க 


எ 


போல என்றது தொக்கது . 
எ - டு : ஒளவை , அஉவை என வரும் . * 

( உஉ ) 
அகரத் திம்பர் யகரப் புள்ளியும் 

ஐ ஏன் நெடுஞ்சினை மெய்பெறத் தோன்றும் . 
இதுவும் அது . 

ள். அகரத் திம்பர் யகரப் புள்ளியும் - அகரத்தின் பின் 
இகரமே யன்றி யகரமாகிய புள்ளி வந்தாலும் , ஐயென் நெடுஞ்சினை 
மெய்பெறத் தோன்றும் - ஐயெனப்பட்ட நெட்டெழுத்தின் வடிவு 
மெய்பெறத் தோன்றும் ; எ - 

எ - டு : ஐவனம் அய்வனம் எனவரும் , மெய் பெற என்றதனான் 
அகரத்தின் பின்னர் உகரமே யன்றி வகரப்புள்ளியும் ஒளகாரம்போல 
வருமென்று கொள்க , ஒளவை , அவ்வை என வரும் . 

(உங ) 


- 


ஐ ஒள குறுகுதல் 
ருஎ . 

ஓரள பாகும் இடனுமா ருண்டே 

தேருங் காலை மொழிவயி னான . 
இஃது அதிகாரத்தான் ஐகாரத்திற்கும் ஒளகாரத்திற்கும் எதிரது 
போற்ற லென்பதனாற் செய்யுளியலை நோக்கி மாத்திரைச்சுருக்கங் 
கூறுகின்றது . 
இ - ள் : மொழிவயினான- ஒரு சொல்லிடத்தே 

நின்ற 
ஐகார ஒளகாரங்கள் , தேருங்காலை - ஆராயுமிடத்து , ஓரளபாகும் 
இடனு மாருண்டே - ஒரு மாத்திரையாய் நிற்கும் இடமும் உண்டு ; 

று . 

உம்மையான் இரண்டு மாத்திரை பெறுதலே வலிவுடைத் 
தாயிற்று . இடனு மென்றது , ஒரு சொல்லின் முதலிடைகடை யென் 
னும் மூன் றிடத்துங் குறுகும் , அது செய்யுட்கண் ஓசை இடர்ப்பட் 
டொலிக்கு மிடத்துக் குறுகுமென்றற்கு . உரையிற்கோடலால் 
ஐகாரம் முதலிடை கடை யென்னும் மூன்றிடத்துங் குறுகும், 
ஒளகாரம் முதற்கண் குறுகுமெனக் கொள்க . 

* இந்நூற்பாவிற்கு , கவுதாரி , கௌதாரி என எடுத்துக்காட்டி 
ம் ஆகும் . 

அய்வனம் அய்யர் என்றாற்போல்வன செய்யுளில் 
எதுகை 
நோக்கி வரும் திரிபுவடி வங்களாகும் . 

அவ்வை முந்திய வடிவம் . ஔவை அதன்போலி . 

ஐகார ஒளகாரம் குறுக்க மாத்திரை ஒன் றரை என்பர் , நேமி 
நாதர் . .இது முதல் கடையிடங்கட்கேற்கும் . 


தொல்காப்பியம் 


( மொழி 


(52 


எ - டு : 

டு : ஐப்பசி , கைப்பை , இடையன் , குவளை என வரும் . 
அடைப்பையாய்கோறா எனவும் , புனை யிளங் , கொங்கையாய் வரும் 
எனவும் பிறவாறும் வருவன செய்யுளியலுட் காண்க . ஔவை 
கௌவை என வரும் . ஒளகாரம் கொளவை நீர் வேலிகூற்று எனத் 
தொடை நோக்கி குறு கினவாறுங் காண்க . தேருங்காலை யென்ற 
தனான் ஓரெழுத் தொருமொழியுங் குறுகும் . கை , பை என வரும் . 

( உச ) 
போலியில் மற்றொரு வகை 
கர யகரம் இறுதி விரவும் . 
இதுவும் போலி கூறுகின்றது . 

ள் : இகர யகரம் இறுதி விரவும் - இகரமும் யகரமும் 
ஒரு மொழியின் இறுதிக்கண் ஓசை விரவி வரும் , அவ்விகாரங் 
கொள்ளற்க; எ று . 
எ - டு : நாய் , நா 
நாய் , நாஇ என வரும் 

( உரு ) 
மொழி முதல் எழுத்துக்கள் 

மொழி முதலாகும் உயிர்கள் 
பன்னீ குயிரும் மொழிமுத லாகும் . 
இது மேல் எழுத்தினால் மொழியாமாறு உணர்த்தி அம்மொழிக்கு 
முதலா மெழுத்து இவை யென்பது உணர்த்துகின்றது . 

ள் : பன்னீருயிரும் - பன்னிரண்டு உயிரெழுத்தும் , 
மொழிமுதல் ஆகும் - மொழிக்கு முதலாம் ; எ 
எ - டு : 

டு : அடை ஆடை இலை ஈயம் உளை ஊர்தி எழு ஏணி ஐவனம் 
ஒளி ஓடம் ஒளவியம் என வரும் . 

( உசு ) 
தனிமெய் மொழிமுத லாகாமை 
உயிர்மெய் அல்லன மொழிமுத லாகா . 
ஃது உயிர்மெய் மொழிக்கு முதலாம் என்கின்றது . 

இ - ள் . உயிர்மெய் அல்லன மொழிமுதல் ஆகா - உயிரோடு 
கூடிய மெய்யல்லாதனவாகிய தனி மெய்கள் மொழிக்கு முதலாகா 


சு . 


( 


எனவே உயிரோடு கூடிய மெய்களே மொழிக்கு முதலாவன 
என்றவாறாம் . ஈண்டு உயிர்மெய் யென்றது . வேற்றுமை நயங் 
கருதிற்று ; ஒற்றுமை நயங்கருதின் மேலைச் சூத்திரத்து உயிரோடு கூடி 
மென்றல் பயனின்றாம் . 

( உ.எ ) 
பன்னீருயிருடன் மொழி முதலாதல் 
கதந பமானும் ஆவைந் தெழுத்தும் 

எல்லா உயிரொடுஞ் செல்லுமார் முதலே . 
ஒருகால் , நாயி என்பது பண்டை . வழக்கா யிருந்திருக்கலாம் . 


சுக . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


( நா 


ள் : 


கா 2 . 


இது மேற் பொதுவகையான் எய்துவித்த இருநூற்றொருபத்தாறு 
எழுத்துக்களைக் சிறப்புவகையான் வரையறுத்து எய்துவிக்கின்றது . 

க தநபம எனும் ஆவைந்தெழுந்தும் -கதநப 
ம என்று கூறப்பட்ட அவ்வைந்து தனிமெய்யும் , எல்லா உயிரொ 
டுஞ் செல்லுமார் முதலே - பன்னிரண்டு உயிரோடும் மொழிக்கு 
முதலா தற்குச் செல்லும் ; எ - 

எ - டு : கலை , கார் , கிளி , கீரி , குடி , கூடு , கெண்டை , கேழல் , 
கைதை , கொண்டல் , கோடை , கௌவை எனவும் ; தந்தை , தாய் , 
தித்தி , தீமை , துணி , தூணி , தெற்றி , தேன் , தையல் , தொண்டை , 
தோடு , தௌவை எனவும் ; நந்து , நாரை , நிலம் , நீலம் , நுகம் , நூல் , 
நெய்தல் , நேமி , நைவளம் , நொச்சி , நோக்கம் , நௌவி எனவும் ; 
படை , பால் , பிடி , பீடு , புகழ் , பூமி , பெடை , பேடை , பைதல் , பொன் , 
போது , பெளவம் எனவும் ; மடி , மாலை , மிடறு , மீளி , முகம் , மூப்பு , 
மெலிவு , மேனி , மையல் , மொழி , மோத்தை , மௌவல் எனவும் 
வரும் . 

( உ.அ ) 
சகர மெய் ஒன்பதுயிருடன் மொழிமுதலாதல் 
சகரக் கிளவியும் அவற்றோ ரற்றே 

அ ஐ ஒள எனும் மூன்றலங் கடையே 
இதுவும் அது . 

* சகரம் மொழிமுதல் வராதென்று கூறுவது தமிழுக்குச் சற்றும் 
பொருந்தாது . " அ ஐ ஒள என்னும் மூன்றலங் கடையே " என்னும் 
நூற்பா அடிக்கு " அவை ஒள என்னும் ஒன்றலங்கடையே என்று 
பாட வேறுபாடும் உள்ளது . சக்கட்டி , சக்கை , சகடு , சகதி , சங்கு , 
சட்டென , சட்டம் , சட்டகம் , சட்டி , சட்டை , சடசட , சடை , சடைவு , 
சண்டி , சண்டு , சண்டை , சணல் , சதுப்பு , சப்பட்டை , சப்பென்று , 
சப்பாணி , சப்பு , சப்பை , சம்பு , சம்மட்டி , சமட்டு , சமம் , சமழ் , சமை , 
சரடு , சரள் , சரி , சருகு , சருச்சரை , சரேல் என , சல்லடை , சல்லரி , 
சல்லி , சலசல , சலங்கை , சலி , சவ்வு , சவம் , சவர் , சவை , சளி , 
சளக்கென , சழக்கு , சள்ளென , சள்ளை , சளை , சற்று , சறுக்கு , சன்னம் 
முதலிய நூற்றுக்கு மேற்பட்ட தனித்தமிழ்ச் சொற்கள் , அடிப்படை 
யானவும் , தொன்று தொட்டவும் , இன்றியமையாதனவும் , வேரூன்றி 
னவும் , சேரிவழக்கினவுமாயிருக்க , அவற்றைப் பிற்காலத்தனவென்று 
கொள்ளுவது பெருந் தவறாகும் . சக்கை , சட்டி , சண்டு , சண்டை , 
சதை , சப்பு , சலி , சற்று , சறுக்கு முதலிய சொற்கள் 
எளிமையும் இயல்புமானவை • என்பது சொல்லாமலே விளங்கும் . 
சண்டு சருகு முதலிய சில சொற்கள் பண்டு சகர முதலான வாயிருந் 
திருத்தல் கூடுமெனினும் , சக்கு சடார் சடேர் சரட்டு சலசல சரேல் 
சவ்வு சளக்கு சளார் சள் முதலிய ஒலிக்குறிப்புச் சொற்களும் , அவற்றி 

ப் பிறந்தவும் துவக்கந் தொட்டுச் சகரழுதலானவாயே யிருந்திருத் 
தல் வேண்டும் . சாப்பிடு என்னும் உலகவழக் கெளிமைச் சொல் சப்பு 
என்னும் மூலத்தினின்றே தோன்றியதாகும் . சப்பு + இடு = சப்பிடு 

- 
சாப்பிடு . சுவை என்னும் சொல்லும் சவை என்பதன் திரிபாகவே 
தான்றுகின்றது . செத்தான் என்னும் இறந்தகால வினைமுற்று 
பண்டைக்காலத்தில் சத்தான் என்றே இருந்திருத்தல் வேண்டும் . ஒ . 
நேர் : காண்- கண்டான் , நோ --நொந்தான் . நெடின் முதலான 


எத்துணை 


னடி 


தொல்காப்பியம் 


( மொழி 


ள் : 


உ ஊ 


00 


எ 


இ : 

- ள் : சகரக் கிளவியும் அவற்றோ ரற்றே - சகரமாகிய 
தனிமெய்யும் முற்கூறியவைபோல எல்லா உயிரோடுங் 

கூடி 
மொழிக்கு முதலாம் , அ ஐ ஔ எனும் மூன்றலங்கடையே 
அகர ஐகார ஒளகாரமென்று சொல்லப்பட்ட மூன்று உயிரும் 
அல்லாத இடத்து ; எ - 

எ - டு : சாந்து சிற்றில் சீற்றம் சுரை சூரல் செக்கு சேவல் 
சொல் சோறு என வரும் . சட்டி சகடம் சமழ்ப்பு என்றாற் போல்வன 
கடி சொல்லில்லை ( எச்சவியல் - ருசு ) என்பதனாற் கொள்க . சையம் 
சௌரியம் என்பவற்றை வடசொல்லென மறுக்க . 

( உக ) 
வகர மெய் எட்டுயிருடன் மொழிமுதலாதல் 
சுங .. உஊ ஒஓ என்னும் நான் குயிர் 

வ என் எழுத்தொடு வருத லில்லை . 
இதுவும் அது . 

என்னும் நான்குயிர் - உ ஊ ஒ ஓ 
என்று சொல்லப்பட்ட நான்கு உயிரும் , வ என் எழுத்தொடு 
வருதலில்லை -வ என்று சொல்லப்படுந் தனிமெய்யெழுத்தொடு 
கூடி மொழிக்கு முதலாய் வருதலில்லை ; எ 
எனவே , ஒழிந்தன மொழிக்கு முதலாம் என்றவாறாயிற்று . 

டு : வளை வாளி விளரி வீடு வெள்ளி வேட்கை வையம் 
வௌவுதல் என வரும் . 

( ங 0 ) 
ஞகரமெய் மூன்றுயிருடன் மொழிமுதலாதல் 
ஆ எ ஒ 
என்னும் மூவுயிர் ஞகாரத் துரிய . 

ள் : ( ஆ எ ஒ எனும் மூவுயிர் -ஆ எ ஒ என்று கூறப் 
படும் மூன்று உயிரும் , ஞகாரத்து உரிய - ஞகார் ஒற்றொடு கூடி 
மொழிக்கு முதலாதற்கு உரிய ; எ - 

இதுவும் அது . 

எனவே , ஏனைய உரியவல்ல என்பதாம் . 
வினைப்பகுதி . இறந்தகால முற்றில் முதல் குறுகும்போது இனக்குறி 
லாய்க் குறுகுவதே மரபு , தெலுங்கிலும் சச்சினாடு ( செத்தான் ) 
சச்சிப்போயினாடு ( செத்துப்போனான் ) என்றே சொல்வர் . மேலும் 
முழுமுதல் அரணமும் வருபகை பேணார் ஆரெயிலும் அமைத்துக் 
கொண்ட தொல்காப்பியர் காலத் தமிழர் சட்டி செய்யத் தெரியா திருந் 
தனர் என்பது பெருநகைக் கிடமானதாகும் . சட்டி என்பது சமைய 
லுக்கு இன்றியமையாததும் , எளிநிலையானதும் , மறுபெயரற்ற துமான 
கலவகை . 

" சரிசமழ்ப்புச் சட்டி சருகு சவடி 
சளிசகடு சட்டை சவளி--சவிசரடு 
சந்து சதங்கை சழக்காதி யீரிடத்தும் 

வந்தனவாற் சம் முதலும் வை " 
என்பது நன்னூல் மயிலைநாதருரை மேற்கோள் . 


சுது . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


எ - டு : ஞாலம் , ஞெண்டு , ஞொள்கிற்று எனவரும் . 

ஞமலி தந்த மனவுச்சூ லுடும்பு (பெரும்பாண் . கஙஉ ) என்பது 
திசைச்சொல் . ஞழியிற்று என்றாற் போல்வன இழிவழக்கு . ( உக ) 

யகரம் ஆகாரத்துடனே மொழிமுதலாமெனல் 
சுரு . 

ஆவோ டல்லது யகர முதலாது . 
இதுவும் அது . 

இ - ள் : ஆவோடு அல்லது யகரம் முதலாது - ஆகாரத் 
தோடு கூடி யல்லது யகரவொற்று மொழிக்கு முதலாகாது ; 


ள் : 


எ - டு : யானை யாடு யாமம் என வரும் . 

யவனர் யுத்தி யூபம் யோகம் யௌவனம் என்பன வடசொல் 
லென மறுக்க . 

( உ ) 
எல்லா எழுத்தும் முதலாம் இடம் 
முதலா என தம்பெயர் முதலும் . 
இது , மொழிக்கு முதலாகாதனவும் ஒரோவழி ஆமென்கின்றது . 

முதலாவும் - மொழிக்கு முதலாகா என்ற ஒன்பது 
மெய்யும் , எனவும் - மொழிக்கு முதலா மென்ற ஒன்பது மெய்யும் 
பன்னிரண்டுயிரும் , 

தம் பெயர் முதலும் - தத்தம் பெயர் 
கூறு தற்கு முதலாம் ; எ - று . 

முதலாவும் ஏனவும் என்ற உம்மைகள் தொக்கு நின்றன . 

எ - டு : ஙகரமும் டகரமும் ணகரமும் ரகரமும் லகரமும் ழகர 
மும் ளகரமும் றகரமும் னகரமும் என மொழிக்கு முதலாகாத 
ஒன்பதும் முதலாமாறு , ஙக்களைந்தார் டப்பெரிது ணந்நன்று என 
வரும் . இவ்வாறே ஏனையவற்றையும் ஒட்டுக . இனி ஏன என்றத 
னான் கக்களைந்தார் தப்பெரிது அக்குறிது ஆநெடிது என மொழிக்கு 
முதலானவற்றையும் தம்பெயர் கூறுதற்கு முதலாமாறு ஒட்டிக் 
கொள்க . வரையறுக்கப்பட்டு மொழிக்கு முதலாகாது நின்ற மெய்க் 
கும் இவ்விதி கொள்க . அவை சகரத்து மூன்றும் லகரத்து நான்கும் 
ஞகரத்தொன்பதும் யகரத்துப் பதினொன்றுமாம் . 

( கூ ) 
குற்றியலுகரம் மொழி முதலாமாறு 
சுஎ . குற்றிய லுகரம் முறைப்பெயர் மருங்கின் 

ஒற்றிய நகரமிசை நகரமொடு முதலும் . * 
“ குற்றிய லுகர ... 

நகரமொடு முதலும் 
ஆசிரியர் தொல்காப்பியனார் இவ்வாறு குற்றியலுகரம் மொழிக்கு 
முதலாமென்றாராலோ வெனின் , நுந்தை யுகரங் குறுகி மொழி 
முதற்கண் , வந்த தெனினுயிர்மெய் யாமனைத்துஞ் - சந்திக் , குயிர் 
முதலா வந்தணையுமெய்ப் புணர்ச்சியின்றி , மயலணையு மென்றதனை 
மாற்று . இவற்றை விரித்துரைத்து விதியும் விலக்கும் அறிந்து 
கொள்க என்பது நன்னூல் மயிலைநாதருரை மேற்கோள் ( எழு . காரு ). 


என 


(ருள் 


தொல்காப்பியம் 

[ மொழி 
இஃது எழுத்துக்களை மொழிக்கு முதலாமாறு கூறி முறையே 
குற்றியலுகரம் மொழிக்கு முதலாமாறு கூறுகின்றது . 

இ - ள் : குற்றியலுகரம் முறைப்பெயர் மருங்கின்- குற்றிய 
லுகரமானது முன்னிலை முறைப் பெயரிடத்து , ஒற்றிய நகர மிசை 
நகரமொடு முதலும் - தனிமெய்யாய் நின்ற நகரத்துமே னின்ற நகரத் 
தோடு கூடி மொழிக்கு முதலாம் ; எ - று . 

நுந்தை என வரும் . இதனானே முறைப்பெயர் இடமும் நகரம் 
பற்றுக்கோடுமாயிற்று . ஈண்டுக் குற்றியலுகரம் 

மெய்ப்பின்னர் 
நின்றதேனும் ஒற்றுமை நயத்தான் மொழிக்கு முதலென்றார் , இ 
செய்யுளியலை நோக்கிக் கூறியதாயிற்று . 

( ஙச 


சாவு . 


மொழிமுதற் குற்றியலுகரத்தின் இயல்பு 
முற்றிய லுகரமொடு பொருள் வேறு படாஅ 

தப்பெயர் மருங்கின் நிலையிய லான . 
து மேலதற்கோர் புறனடை கூறுகின்றது . 

இ ள் : அப்பெயர் மருங்கின் நிலையியலான - அம்முறைப் 
பெயரிடத்தே நிற்றலிலக்கணமான குற்றியலுகரம் , முற்றிய லுகர 
மொடு பொருள் வேறுபடாஅ - இதழ் குவித்துக் கூறும் வழி 
வரும் முற்றுகரத்தோடு அவ்விடத்துக்குற்றுகரம் பொருள் வேறு 
படுமாறு போல ஈண்டுப் பொருள் வேறுபட்டு நில்லாது ; எ - 

எ - டு : காது , கட்டு , கத்து , முருக்கு , தெருட்டு என்பன முற்று 
கரமும் குற்றுகரமுமாய்ப் பொருள் வேறுபட்டு நின்றாற்போல 
நுந்தையென்று இதழ் குவித்து முற்றக் கூறியவிடத்தும் இதழ் 
குவியாமற் குறையக் கூறியவிடத்தும் ஒரு பொருளே தந்தவாறு 
காண்க . நுந்தாய் என்பதோ வெனின் , அஃது இதழ் குவித்தே கூற 
வேண்டுதலிற் குற்றுகரமன்று . இயலென்றதனான் இடமும் பற்றுக் 
கோடும் இரண்டிற்கும் வேறுபாடின்றென்று கொள்க . இதனானே 
மொழிக்கு முதலாமெழுத்துத் தொண்ணூற்று நான்கென்று உணர்க . 

( கூரு ) 


எ . மொழியிறுதி எழுத்துக்கள் 


மொழியீறாகும் உயிர்கள் 
சுக . உயிர் ஒள எஞ்சிய இறுதி யாகும் . 
ஃது உயிர் மொழிக்கு ஈறாமாறு கூறுகின்றது 

இ - ள் : உயிர் ஒள எஞ்சிய இறுதி யாகும் - உயிர்களுள் 
ஒளகாரம் ஒழிந்தன வெல்லாம் மொழிக்கு ஈறாம் ; எ 

கட்டு முதலியவை முற்றுகரமாயின் ஏவல் . வினையும் 
குற்றுகரமாயின் தொழிற் பெயருமாகும் . 


காது 


மரபு ] 


எழுத்ததிகாரம் 


எனவே ஒளகாரவுயிர் ஈறாகாதாயிற்று . இஃது உயிர்க்கும் உயிர் 
மெய்க்கும் பொது . 

ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ என இவை தாமே ஈறாயின . ஆஅ ஈ இ உ ஏஎ 
ஓஒ எனக் குறிலைந்தும் அளபெடைக்கண் ஈறாயின . கா தீ பூ சே கை 
கோ எனவும் , விள கிளி மழு எனவும் வரும் . எகர ஒகரம் மேலே 
விலக்குப , அளபெடை மிகூ உ மிகர விறுபெயர் ( சொல் . கஉரு . ) 
என்பாராதலின் . அளபெடைப்பின் வந்த குற்றெழுத்துங் கொள்வர் 
ஆசிரியரென்று உணர்க . நெட்டெழுத்தேழும் முதன் மொழியாம் 
என்னுந் துணையே முன்னுணர்த்துதலின் ஈண்டு அவை ஈறாமென்றும் 
உணர்த்தினார் . 

( கூசு ) 
ஒள ஈறாகும் இடம் 
கவவோ டியையின் ஒளவு மாகும் . 
து ஈறாகாதென்ற ஒளகாரம் இன்னுழியாம் என்கின்றது . 
இ - ள் : ஒளவும் - முன் ஈறாகாதென்ற ஒளகாரமும் , கவ 
வோடு இயையின் ஆகும் 

ஆகும் - ககர வகரத்தோடு இயைந்த வழி 
ஈறாம் ; எ - 

டு : கௌ வௌ என வரும் . எனவே , ஒழிந்த உயிரெல்லாந் 
தாமே நின்றும் பதினெட்டு மெய்களோடுங் கூடி நின்றும் ஈறாதல் 
இதனாற் பெற்றாம் . இதனானே ஒளகாரம் ஏனை மெய்க்கண் வாராதென 
விலக்கு தலும் பெற்றாம் . உயிர் நுகரத்தோடு கூடி மொழிக்கு ஈறா 
மென்பது இதனால் எய்திற்றேனும் அது மொழிக்கு ஈறாகாமை தந்து 
புணர்ந்துரைத்தலான் உணர்க . * து வரையறை கூறிற்று . ( உ எ ) 


எ . 


ச 


எகர வுயிர் மெய்யோ டீறாகாமை 
எ என வருமுயிர் மெய்யீ றாகாது . 
இஃது எகரந்தானே நின்றவழி யன்றி மெய்யோடு கூடினால் 
ஈறாகாதென விலக்குகின்றது . 

இ - ள் : எ என வரும் உயிர் மெய் ஈறாகாது - எ என்று 
கூறப்படும் உயிர் தானே ஈறாவதன்றி யாண்டும் மெய்களோடு 
இயைந்து ஈறாகர் து ; எ று . 

( ங அ ) 
ஓகரம் நகரமெய் ஒன்றுடன் ஈரதல் 
எ உ . ஒவ்வும் அற்றே நவ்வலங் கடையே . 
இது விலக்கும் வரையறையங் கூறுகின்றது . 

ள் : ஒவ்வும் அற்று-- ஒகரமும் முன் சொன்ன எகரம் 
போலத் தானே ஈறாவதன்றி மெய்களோடு இயைந்து ஈறாகாது , 
நவ்வலங்கடையே - நகரவொற்றோடு அல்லாத இடத்தில் ; எ - 

; று . 
தந்து புணர்ந்துரைத்தல் --உள்பொருளல்ல தனை உளபோலத் 
தந்து கூட உணர்த்தல் . இங்கு , உயிர் ஙகரத்தோடு கூடி மொழிக்கு 
ஈறாவது போலக் கூறியது தந்து புணர்ந்துரைத்தல் . 


இ 


C 


தொல்காப்பியம் 


( மொழி 


எம் . 


எச. 


எ - டு : நொ கொற்றா நொ அலையனின்னாட்டை நீ என வரும் . 

( ஙக ) 
ஏ , ஓ ஞகர மெய்யுடனீறாகாமை 
ஏ ஓ எனும் உயிர் ஞகாரத் தில்லை . 
சில உயிர் சில உடலோடேறி முடியாதென விலக்குகின்றது . 

ள் : ஏ ஓ எனும் உயிர் ஞகாரத்தில்லை -ஏ ஓ என்று 
கூறப்பட்ட இரண்டுயிருந் தாமே நின்றும் பிறமெய்களோடு நின் 
றும் ஈறாதலன்றி ஞகாரத்தோடு ஈறாத லில்லை ; எ - 

எனவே , ஏனை யுயிர்கள் ஞகாரத்தோடு ஈறாமென்றாராயிற்று . 

எ - டு : உரிஞ, உரிஞா, உரிஸ் , உரிதீ , உரிஞ , உரிஞ 
எச்சமும் வினைப்பெயரும் பற்றி வரும் . அஞ்ஞை மஞ்ஞை இவை 
பெயர் ; ஏனை யைந்தும் விலக்கப்பட்டன . உரிஞோ என்பது கடி 
சொல்லில்லை என்பதனாற் கொள்க . 

( 10 ) 
உ , ஊ நகர வகரங்களுடன் ஈறாகாமை 
உ ஊ காரம் நவவொடு நவிலா. 
துவும் அது . 

இ - ள் : உ ஊகாரம் - உகர ஊகாரங்கள் தாமே நின்றும் 
பிற மெய்களோடு நின்றும் பயில்வதன்றி , நவவொடு நவிலா - நகர 
வொற்றோடும் வகரவொற்றோடும் பயிலா ; எ - 
எனவே , ஏனை யுயிர்கள் நகர வகரங்களோடு வருமாயின . 

டு : நகரம் பொருந என வினைப்பெயராகியும் , நா நீ நே 
எனப் பெயராகியும் நை நொ நோ என வியங்கோளாகியும் வரும் . 
பொருநை என்றுங் காட்டுப . வகரம் உவ வே என வியங்கோளாயும் , 
உவா செவ்வி வீ வை எனப் பெயராயும் வரும் . ஒருவ ஒருவா ஒருவி 
ஒருவீ ஒளவை என்றுங் காட்டுப் . ஈண்டு விலக்காத ஏனை யுயிர்க 
ளோடு வந்த நகர வகரங்கள் அக்காலத்து வழங்கின வென்று கோடும் , 
இவ்விதியால் இனி நவிலா என் றதனானே வகர வுகரம் கதவு துரவு 
குவவு புணர்வு நுகர்வு நொவ்வு கவ்வு எனப் பயின்று வருதலுங் 
கொள்க . 

( சக் ) 
சகரவுகரம் இருமொழிக்கு ஈருதல் 
எடு . உச்ச காரம் இருமொழிக் குரித்தே . 

இது சகார உகாரம் பலசொற்கு ஈறாய் வாராது இருசொற்கு 
ஈறா மென்று வரையறை கூறுகின்றது . 

ள் : உச்சகாரம் - உகரத்தோடு கூடிய சகாரம் , இரு 
மொழிக்கே உரித்து இரண்டு மொழிக்கே ஈறாம் ; எ - று . 

எனவே , பன்மொழிக்கு ஈறாகா யென்றவாறாயிற்று . உரித்தே 
யென்னும் ஏகாரம் மொழிக்கே யெனக் கூட்டுக . 


எ 


: 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


(ருகூ 


கச்சு 


எசு . 


எ - டு : உசு ; இஃது உளுவின் பெயர் . முசு ; இது குரங்கினுள் 
ஒரு சாதி . 

பசு என்பதோவெனின் , அஃது ஆரியச் சிதைவு . 
குச்சு என்றாற் போல்வன குற்றுகரம் . உகரம் ஏறிய சகரம் இரு 
மொழிக்கு ஈறா மெனவே ஏனை உயிர்கள் ஏறிய சகரம் பன்மொழிக்கு 
ஈறாமாறாயிற்று . உச உசா விசி சே கச்சை சோ எனப் பெயராயும் , 
துஞ்ச எஞ்சா எஞ்சி மூசி மூசூ என எச்சமாயும் வரும் . அச்சோ என 
வியப்பாயும் வரும் . இன்னும் இவை வழக்கின் கட் பலவாமாறும் 
உணர்க . 

( சட் ) 
பகர உகரம் ஒரு மொழிக்கே ஈருதல் 
உப்ப காரம் ஒன்றென மொழிப 

இருவயின் நிலையும் பொருட்டா கும்மே . 
இஃது ஒருசொல் வரையறையும் அஃது ஓசை வேற்றுமையால் 
ரு பொருள் தருமெனவுங் கூறுகின்றது . 
ள் : 

உப்பகாரம் ஒன்றென மொழிப - உகரத்தோடு 
கூடிய பகரம் ஒரு மொழிக்கல்லது பன்மொழிக்கு ஈறாகாதென்று 
கூறுவர் புலவர் , இருவயினிலையும் பொருட்டாகும்மே - அது தான் 
தன்வினை பிறவினை யென்னும் இரண்டிடத்தும் நிலைபெறும் 
பொருண்மைத்தாம் ; எ - று . 

எ - டு : தபு என வரும் . இது படுத்துக் கூற நீ சாவெனத் தன் 
வினையாம் . எடுத்துக்கூற நீ ஒன் றனைச் சாவப்பண்ணெனப் பிறவினை 
யாம் . * உப்பு கப்பு என்றாற் போல்வன குற்றுகரம் . உகரத்தோடு 
கூடிய பகரம் ஒன்றெனவே ஏனை உயிர்களோடு கூடிய பகரம் பன் 
மொழிக்கு ஈறாய்ப் பல பொருள் தரும் என்றாராயிற்று . மறந்தப 
துப்பா என எச்சமாயும் , நம்பி செம்பூ பே பெதும்பை எனப் 
பெயராயும் , போ என ஏவலாயும் வரும் . இவற்றைப் பிற சொற் 
களோடும் ஒட்டுக . ஏனை ஈகார பகரம் இடக்கராய் வழங்கும் . ( சக ) 

ஈறாகா உயிர்மெய் இன்னவகையில் ஆமெனல் 
எஞ்சிய வெல்லாம் எஞ்சுதல் இலவே . 
து முன்னர் மொழிக்கு ஈறாம் என்றவற்றுள் எஞ்சி நின்றன 
மொழிக்கு ஈராமாறும் மொழிக்கு ஈறாகா என்றவை தம்பெயர் கூறுங் 
கான் மொழிக்கு ஈறாமாறுங் கூறுகின்றது . 

இ - ள் . எஞ்சிய வும் எஞ்சுத லில்-கவ் வொடியையின் 
( எழு - எ O ) என்னுஞ் சூத்திரத்தாற் பதினோருயிரும் பதினெட்டு 
மெய்க்கண்ணும் வந்து மொழிக்கு ஈறா மென்ற பொது விதியிற் 
பின்னை விசேடித்துக் கூறியவற்றை ஒழிந் தனவும் மொழிக்கு 
ஈறாதற்கு ஒழிவில , எல்லாம் எஞ்சு தலில் - மொழிக்கு ஈறாகா 
தென்ற உயிர்மெய்களுந் தம்பெயர் கூறும்வழி ஈறாதற்கு ஒழிவில ; 


எஎ . 


இதனால் , ஆங்கிலத்திற்போல் பண்டைத்தமிழிலும் அசையழுத் 
தம் ( accent ) ஒரு சொல்லின் வகையையும் பொருளையும் வேறுபடுத் 
திற்றென்பதை அறியலாம் . 


தொல்காப்பியம் 


சு 


( மொழி 


மணண 


. 


எல்லா மென்றது சொல்லினெச்சஞ் சொல்லியாங் குணர்த்தல் 
என்னும் உத்தி . * உம்மை விரிக்க ஈண்டு எஞ்சிய வென்றது முன்னர் 
உதாரணங் காட்டிய ஞகரமும் நகரமும் வகரமுஞ் சகரமும் பகரமும் 
ஒரு மொழிக்கும் ஈறாகாத ஙகரமும் ஒழிந்த பன்னிரண்டு மெய்க்கண் 
ணும் எகரமும் ஒகரமும் ஒளகாரமும் ஒழிந்த ஒன்பதுயிரும் ஏறி 
மொழிக்கும் ஈறாய் வருவனவற்றையென்று உணர்க . 

இ . வருக புகா வீக்கி பு செகு புகூ ஈங்கே மங்கை எங்கோ 
எனவும் , கட்ட கடா மடி மடீ மடுபடு படை எனவும் ( இதற்கு ஏகார 
ஓகாரங்கள் ஏறி வருவன உளவேற் கொள்க ), 

எண்ண 
கண்ணி உணீ கணு நண்ணூ மண்ணை எனவும் ( இதற்கு ஏகார 
ஓகாரங்கள் ஏறி வருவன உளவேற் கொள்க ) , அத புதா பதி வதீ 
அது கை தூ தந்தை அந்தோ எனவும் ( இதற்கு ஏகாரம் ஏறி வருவன 
உளவேற் கொள்க ), கம நென்மா அம்மி மீ செம்மு கொண்மூ யாமை 
காத்தும் வம்மோ எனவும் ( இதற்கு ஏகாரம் ஏறிவருவன உளவேற் 
கொள்க ) , செய காயா கொய்யூ ஐயை ஐயோ எனவும் ( இதற்கு இகர 
கார உகர ஏகாரங்கள் ஏறி வருவன உளவேற் கொள்க ) , வர தாரா 
பரி குரீ கரு வெரூ நாரை எனவும் ( இதற்கு ஏகார ஓகாரங்கள் ஏறி 
வருவன உளவேற் கொள்க ) , சில பலா வலி வலீ வலு கொல்லூ 
வல்லே கலை 

கலை எனவும் ( இதற்கு ஓகாரம் ஏறி வருவன உளவேற் 
கொள்க ) , தொழ விழா நாழி வழீ மழு எழூ தாழை எனவும் 
( இதற்கு ஏகார ஓகாரங்கள் ஏறி வருவன உளவேற் கொள்க ) , உள 
உள்ளா வெள்ளி குளீ உளு எள்ளூ களை எனவும் ( இதற்கு ஏகார 
ஓகாரங்கள் ஏறி வருவன உளவேற் கொள்க ) , கற்ற கற்றா உறி உ 
மறு உறூ கற்றை எற்றோ எனவும் ( இதற்கு ஏகாரம் ஏறி வருவன 
உளவேற் கொள்க ) , நன கனா வன்னி துனீ முன்னு துன்னூ என்னே 
அன்னை அன்னோ எனவும் விரும் இவற்றுட் பெயராயும் வினையாயும் 
வருவன உணர்க . வற்றுட் ககர னகரங்கள் விலக்காத ஒன்பதும் 
வந்தன . ஆக ஈறு நூற்று நாற்பத்து மூன்றும் உதாரணமில்லாத பதி 
னெட்டும் ஆக நூற்றறுபத்தொன்று . ஙகரம் மொழிக்கு ஈறாகாதென் 
பது பெரும்பான்மையாதலிற் கூறிற்றிலர் . இனி ஙகரமும் ஒளகாரமும் 

மெய் பதினைந்தும் எகரமும் ஓகரமும் ஏகாரமும் ஓகாரமும் உகர 
* " சொல்லி னெச்சஞ்சொல்லியாங் குணர்த்தல் -- சொல்லினாற்ற 
லாற் பெறப்படும் பொருளையும் எடுத்தோதியாங்குக் கொள்ள 
வைத்தல் ; அஃது " எஞ்சியவெல்லா மெஞ்சுத லிலவே ( எழு . எஎ ) 
என்புழி , எல்லா மென்பதனை எச்சப்படுத்தற்கு ஆகாதன இருபத் 
தாறு கொண்டவழியும் அதனை எடுத்தோதிச் சிறப்பின்றென்று 
கொள்ளற்க என்பது ( பேராசிரியம் . ) 

t " இதற்கு ஏகார ஓகாரங்கள் ஏறிவருவன உளவேற்கொள்க 
எனப் பல மெய்க்குக் கூறியிருப்பதனாலும் , என்னே அன்னோ, ஐயோ 
என்ற வடிவங்கள் காட்டாகக் கொள்ளப்பட்டிருப்பதனாலும் ? அடே , 
வீணே , ஐயே , எற்றே , அரோ முதலிய வடிவங்கள் வழக்கிலிருப்பதனா 

காட்டுக் காட்டப்படாத ஏகார ஓகார உயிர் மெய்யீறுகட் 
கெல்லாம் காட்டுண்டென அறிக . 

நச்சினார்க்கினியர் ஈற்றின் மொத்தத் தொகை கூறுமிடத்து “ ஆம் 
நூற்று நாற்பத்து மூன்றும் உதா ரணமில்லாத பதினெட்டுக 
என்பது ஆக ஈறு 

ஈறு நூற்று நாற்பத்தொன்றும் உதாரண 
மில்லாத இருபதும் என்றிருத்தல் வேண்டும் . 


லும் . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


சுக் 


மும் ஊகாரமும் ஏறாத மெய்களுந் தம் பெயர் கூறுங்கான் மொழிக்கு 
ஈறாமாறு , ஙப்பெரிது சௌ அழகிது ஞௌ தீது என வரும் . ஏனையவற் 
றோடும் இவ்வாறே ஒட்டுக . கெக்குறைந்தது கொத்தீது ஞெவழகிது 
ஞொத்தீது நுந்நன்று நூப்பெரிது வுச்சிறிது வூப்பெரிது என எல்லா 
வற்றையும் இவ்வாறே ஒட்டுக . இன்னும் எல்லாம் என்றதனானே 
கந்நன்று ஆருன்று என மொழிக்கு ஈறாவனவுந் தம்பெயர் கூறும் வழி 
ஆமென்று கொள்க . 

( சச ) 
மொழியீறாம் மெய்கள் 
ஞ ண நமனயரலவழள என்னும் 

அப்பதி னொன்றே புள்ளி யிறுதி . 
இது முன்னர் உயிர் ஈறாமாறு உணர்த்திப் புள்ளிகளுள் ஈறாவன 
வை யென்கின்றது . 

ஞ ண ந ம ன யரலவழள என்னும் அப்பதி 
னொன்றே புள்ளியிறுதி -- ஞ ண நமனயரலவழள வென்று 
கூறப்பட்ட பதினொன்றுமே புள்ளிகளில் மொழிக்கு ஈறாவன; 


எவு . 


இ 


ள் : 


எகூ. 


டு உரிஞ் , மண் , பொருந் , திரும் , பொன் , வேய் , வேர் , 
வேல் , தெவ் , வீழ் , வேள் என வரும் . னகரம் ஈற்று வையாது மகரத் 
தோடு வைத்தது வழக்குப் பயிற்சியும் மயக்க இயைபும் நோக்கி . 

( சாரு ) 
நகரமெய் இருமொழிக்கு ஈறாதல் 
உச்ச காரமொடு நகாரஞ் சிவணும் . 
து மேற் பொதுவகையான் ஈறாவனவற்றுள் வரையறைப் 
படுவது இது வென்கின்றது . 

ள் : உச்சகாரமொடு நகாரஞ் சிவணும் -- உகாரத்தோடு 
கூடிய சகரம் இருமொழிக் கீறாயவாறு போல நகரவொற்றும் 
மொழிக்கல்லது ஈறாகாது ; எ - 
எ - டு : பொருந் , வெரிந் என வரும் . 

( சசு ) 
ஞகரமெய் ஒரு மொழிக்கே ஈறாதல் 
10. உப்ப காரமொடு ஞகாரையும் அற்றே 

அப்பொருள் இரட்டா திவணை யான . 
இதுவும் அது . 

- ள் : உப்பகாரமொடு ஞகாரையும் அற்றே - உகரத் 
தோடு கூடிய 

பகரத்தோடு ஞகர்மும் ஒத்து ஒரு மொழிக்கு 
ஈறாம் , இவணையான அப்பொருள் இரட்டாது - இவ்விடத்து 
ஞகாரத்தின் கண்ணான அப்பொருள் பகரம்போல இருபொருட் 
படாது ; எ 
எ - டு : 

டு : உரிஞ் என வரும் . ஞகாரம் ஒரு மொழிக்கு ஈறாகலின் 
நகரத்தின் பின் கூறினார் . இவணை யென்னும் ஐகாரம் அசை . ( சஎ ) 


தொல்காப்பியம் 


வகர மெய் நான் மொழிக்கு ஈருதல் 
அக ... வகரக் கிளவி நான்மொழி ஈற்றது . 
இதுவும் அது . 

இ - ள் : வகரக் கிளவி நான்மொழி ஈற்றது . வகரமாகிய 
எழுத்து நான்கு மொழியின் ஈற்றதாம் ; எ - று . 

எ - டு : அவ் இவ் உவ் தெவ் என வரும் . கிளவி ஆகுபெயர் . 
எழுத்துக் கிளவியாதற்கு உரித்தாமாதலின் . 

( சஅ ) 


அஃறிணைக்கண் னகரவீற்று மொழிகள் ஒன்பது 
அஉ . மகரத் தொடர்மொழி மயங்குதல் வரைந்த 

னகரத் தொடர்மொழி ஒன்பஃ தென்ப 

புகரறக் கிளந்த அஃறிணை மேன . 
இதுவும் அது ; வறையறை கூறுதலின் . 

இ - ள் : புகரறக் கிளந்த அஃறிணை மேன - குற்றமறச் 
சொல்லப்பட்ட அஃறிணைப்பெயரிடத்து , மகரத் தொடர்மொழி 
மயங்குதல் வரைந்த னகரத் தொடர்மொழி ஒன்பஃது என்ப - 
மகர ஈற்றுத் தொடர்மொழியோடு மயங்கா தென்று வரையறைப் 
பட்ட னகர ஈற்றுத் தொடர்மொழி ஒன்பதென்று கூறுவர் 
ஆசிரியர் ; எ - று . 

ஆய்தம் விகாரம் . 

எ - டு : எகின் , செகின் , விழன் , பயின் , குயின் , அழன் , புழன் , 
கடான் , வயான் என வரும் . எகின் எகினம் என்றாற்போல வேறோர் 
பெயராய்த் திரிவனவும் சந்தியால் திரிவனவுமாய் ஈற்றுள் திரிபுடை 
யன களைந்து ஒன்பதும் வருமேற் கண்டுகொள்க . நிலம் நிலன் , பிலம் 
பிலன் , கலம் கலன் , வலம் வலன் ; உலம் உலன் , குலம் குலன் , கடம் 
கடன் , பொலம் பொலன் , புலம் புலன் , நலம் நலன் , குளம் குளன் , 
வளம் வளன் இத்தொடக்கத்தன தம்முள் மயங்குவன வட்டம் குட்டம் , 
ஓடம் பாடம் இவைபோல்வன மயங்காதன . வரையறை னகரத்தின் 
மேற் செல்லும் . மயங்காவெனவே மயக்கமும் பெற்றாம் . ( சக ) 

மொழிமரபு முற்றிற்று . 


TER 


* ட 


“ மகரத் தொடர்மொழி ... அஃறிணை மேன என்று , எகின் , 
செகின் , எயின் , வயின் , குயின் , அழன் , புழன் , புலான் , கடான் என 
வரும் ஒன்பதும் மயங்காதன வெனக் கொள்ளின் , பலியன் , வலியன் , 
வயான் , கயான் , அலவன் , கலவன் , கலுழன் , மறையன் , செகிலன் 
முதலாயின மயங்கப்பெறாவென மறுக்க என்பது நன்னூல் மயிலை 
நாதருரை ( நூ . 121 ) . 


கூ . பிறப்பியல் 


[ எழுத்துக்களின் பிறப்பிலக்கணம் உணர்த்துவது ) 


எழுத்துக்கள் பொதுவாகப் பிறக்குமாறு 
வு .. உந்தி முதலா முந்துவளி தோன்றித் 

தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை இப் 
பல்லும் இதழும் நாவும் மூக்கும் 
அண்ணமும் உளப்பட எண்முறை நிலையான் 
உறுப்புற் றமைய நெறிப்பட நாடி 
எல்லா எழுத்தும் சொல்லுங் காலைப் 
பிறப்பின் ஆக்கம் வேறுவே றியல 
திறப்படத் தெரியுங் காட்சி யான . 
என்பது சூத்திரம் . இவ்வோத்து எழுத்துக்களினது பிறப்பு 
உணர்த்துதலிற் பிறப்பிய லென்னும் பெயர்த்தாயிற்று . சார்பிற் 
றோற்றத்து எழுத்துந் தனிமெய்யும் மொழியி னன்றி உணர்த்தலாகா 
மையின் அவை பிறக்கும் மொழியை மொழிமரபிடை உணர்த்திப் 
பிறப்பு உணர்த்த வேண்டுதலின் நூன்மரபின் பின்னர் வையாது 
இதனை மொழிமரபின் பின்னர் வைத்தார் . 

ச்சூத்திரம் எழுத்துக்களினது பொதுப்பிறவி இத்துணை நிலைக் 
களத்து நின்று புலப்படு மென்கின்றது . 

ள் : எல்லா எழுத்தும் பிறப்பின் ஆக்கஞ் சொல்லுங் 
காலை - தமிழெழுத்து எல்லாவற்றிற்கும் ஆசிரியன் கூறிய பிறப்பி 
னது தோற்றரவை யாங் கூறுமிடத்து , உந்தி முதலாத் தோன்றி 
முந்து வளி- கொப்பூழடியாகத் தோன்றி முந்துகின்ற உதான 
னென்னுங் காற்று , தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை இ 
தலையின்கண்ணும் மிடற்றின்கண்ணும் நெஞ்சின்கண்ணும் நிலை 
பெற்று , பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அண்ணமும் உளப்பட 
எண்முறை நிலையான் உறுப்புற்று -- பல்லும் இதழும் நாவும் மூக்கும் 
அண்ணமு மென்ற ஐந்துடனே அக்காற்று , நின்ற தலையும் மிடறும் 
நெஞ்சுங் கூட எட்டாகிய முறைமையையுடைய தன்மையோடு 
கூடிய உறுப்புக்களோடு ஒன்றற்று , அமைய- இங்ஙனம் அமைத 
லானே , வேறு வேறு இயல- அவ்வெழுத்துக்களது தோற்றரவு 

எழுத்தைப் பிறப்பித்தற்கு இடமும் உறுப்பும் என இரண்டு 
வேண்டும் . எழுத்தின் இனத்தன்மையைத் தோற்றும் நெஞ்சு 
தொண்டை முதலியவை இடம் ; தனித்தனி எழுத்தைத் தோற்றும் 
நா பல் முதலியவை உறுப்பு . மூக்கைத் தொல்காப்பியர் உறுப் 
பென்றார் ; நன்னூலார் இடமென்றார் . இருவரும் தலையை ஓர் இட 
மாகக் கொண்டனர் . இஃது உடல் நூலுக்கும் ஒலி நூலுக்கும் 
பொருந்துவதாய்த் தோன்றவில்லை . 


இ 


தொல்காப்பியம் 


( பிறப் 


வேறு வேறு புலப்பட வழங்குதலையுடைய , காட்சியான நாடி 
நெறிப்பட - அதனை யறிவான் ஆராய்ந்து அவற்றின் வழியிலே 
மனம்பட , திறப்படத் தெரியும் - அப்பிறப்பு வேறுபாடுகளெல்லாங் 
கூறுபட விளங்கும் ; எ - று . 

சொல்லுங்காலை வளி நிலைபெற்று உறுப்புக்களுற்று இங்ஙனம் 
அமைதலானே அவை வழங்குதலையுடைய ; அவற்றின் வழக்கம் அவற் 
றின் வழியிலே மனந் திறப்படத் தெரியுமெனக் கூட்டி உரைத்துக் 
கொள்க . 

இங்ஙனம் கூறவே முயற்சியும் முயலுங் கருத்தாவும் 
உண்மை பெற்றாம் . 

( க ) 
உ . உயிரெழுத்துக்கள் பிறக்குமாறு 

எல்லா உயிர்களும் பொதுவாகப் பிறக்கும் வகை 
அச . அவ்வழிப் 

பன்னீ ருயிரும் தந்திலை திரியா 

மிடற்றுப் பிறந்த வளியின் இசைக்கும் .. 
இஃது உயிரெழுத்திற்குப் பொதுப்பிறவி கூறுகின்றது . 

ள் : பன்னீருயிரும் தங்கிலை திரியா- பன்னிரண்டு 
உயிருந் தத்தம் மாத்திரை திரியாவாய் , அவ்வழிப் பிறந்த - அவ் 
வுந்தியிடத்துப் பிறந்த , மிடற்று வளியின் இசைக்கும் - மிடற்றின் 
கண் நிலைபெற்ற காற்றான் ஒலிக்கும் ; எ - று . 

எனவே குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் தந்நிலை திரியு 
மென்றாராயிற்று . இவ்வெழுத்துக்களைக் கூறி உணர்க . ( உ ) 

அ , ஆ , பிறக்குமாறு 
அரு . அவற்றுள் ,, 

அ ஆ ஆயிரண் டங்காங் தியலும் . 
து அவ்வுயிர்களுட் சிலவற்றிற்குச் சிறப்புப் பிறவி கூறு 


கின்றது . 


ள் : அவற்றுள்- முற்கூறிய பன்னிரண்டு உயிர்களுள் , 
அ ஆ ஆயிரண்டு - அகர ஆகாரங்களாகிய அவ்விரண்டும் , 
அங்காந்து இயலும் - அங்காந்து கூறும் முயற்சியாற் பிறக்கும் ; 


( 


முயற்சி உயிர்க்கிழவன் கண்ணது . அ ஆ என வற்றின் வேறு 
பாடு உணர்க . 

( க ) 
இகரம் முதலியன பிறக்குமாறு 
வுசு . ஈ எஏ ஐயென இசைக்கும் 

அப்பால் ஐந்தும் அவற்றோ ரன்ன 
அவைதாம் 

அண்பல் முதல்நா விளிம்புறல் உடைய . 
இதுவும் அது . 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


ள் : 


இ இ ஈ எ ஏ ஐ என இசைக்கும் அப்பாலைந்தும் -- 
இ ஈ எ ஏ ஐ என்று கூறப்படும் அக்கூற்று ஐந்தும் , அவற்றோ 
ரன்ன 

என - அகர ஆகாரங்கள் போல அங்காந்து கூறும் முயற்சியாற் 
பிறக்கும் , அவைதாம் அண்பல் முதல் நா விளிம்பு உறல் உடைய 
- அவை தாம் அங்ஙனம் பிறக்குமாயினும் அண்பல்லும் அடிநா 
விளிம்பும் உறப் பிறக்கும் வேறுபாடுடைய ; எ - 

அண்பல் : வினைத்தொகை . எனவே , நாவிளிம்பு அணுகுதற்குக் 
காரணமான பல்லென்று அகற்கோர் பெயராயிற்று , இ ஈ எ 

ஈஎ ஏ ஐ என 
இவற்றின் வேறுபாடு உணர்க . 

( ஈ ) 


உகர முதலியன பிறக்குமாறு 
அ எ . உ ஊ ஒ ஓ ஒள என இசை 

சைக்கும் 
அப்பால் ஐந்து இதழ்குவிந் தியலும் . 
இதுவும் அது . 
இ ன் : உ ஊ ஒ ஓ ஒள் என் 

ஒள என இசைக்கும் அப்பாலைந்தும் - 
உ ஊ ஒ ஓ ஔ என்று சொல்லப்படும் அக்கூற்று ஐந்தும் , இதழ 
குவிந்து இயலும் - இதழ் குவித்துக் கூறப் பிறக்கும் ; எ - 

வற்றின் வேறுபாடு உணர்க . 


ஊ ஒ ஓ 


ள என 


உயிர்க்கும் மெய்க்கும் ஒரு பொது விரி 
வுவு . தத்தம் திரிபே சிறிய என்ப .. 


இது முற்கூறிய உயிர்க்கும் மேற்கூறும் மெய்க்கும் பொது விதி 
கூறிச் சிங்கநோக்காகக் கிடந்தது . 


கூறி 


இ - ள் : தத்தந் திரிபே சிறிய என்ப - உயிர்களும் மெய் 
களும் ஒவ்வொரு தானங்களுட் பிறப்பனவற்றைக் கூட்டிக் கூறினே 
மாயினும் நுண்ணுணர்வான் ஆராயுமிடத்துத் தமமுடைய வேறு 
பாடுகள சிறியவாக உடைய என்று கூறுவர் புலவர் ; எ - 

அவை எடுத்தல் படுத்தல் நலிதல் விலங்கல் என்றவாற்றானுந் 
தலைவளி * நெஞ்சுவளி மிடற்றுவளி மூக்குவளி என்றவாற்றானும் 
பிஉறவாற்றானும் வேறுபடுமாறு 

நுண்ணுணர்வுடையோர் 
உணர்க . ஐ விலங்கலுடையது . + வல்லினந் தலைவளியுடையது 
மெல்லினம் மூக்கு வளியுடையது . 

இடையினம் மிடற்றுவளி 
யுடையது . ஏனையவுங் கூறிக் கண்டு உணர்க . 

( சு ) 
தலைவளி எழுத்திற்குப் பயன்படுவதாய்த் தெரிய வில்லை . 

t விலங்கல்-- நலிதலை அடுத்த படுத்த லொலிகளைச் சேர்த்துக் 
கூறும் போது உள்ள ஓசை . 

t வல்லினம் நெஞ்சுவளியுடையதென்பதே பொருத்தமானது . 
எ , .-- 5 


தொல்காப்பியம் 


( பிறப் 


ங .. 


மெய்யெழுத்துக்கள் பிறக்குமாறு 


C 


அ . ககார ஙகாரம் முதல் நா அண்ணம் . 
இது மெய்களுட் சிலவற்றிற்குப் பிறப்புக் கூறுகின்றது . 

ள் : ககாரம் ஙகாரம் முதல் நா அண்ணம் -- ககாரமும் 
நகாரமும் முதல் நாவும் முதல் அண்ணமும் உறப் பிறக்கும் ; 
- று . 
உயிர்மெய்யாகச் சூத்திரத்துக் கூறினுந் தனிமெய்யாகக் கூறிக் 

முதலை இரண்டிற்குங் கூட்டுக . க ங என இவற்றின் வேறு 
பாடு உணர்க . 

( எ ) 


எ 


காண்க . 


$ 0 . 


சகார 


சகார ஞகாரம் இடைநா அண்ணம் . 
இதுவும் அது . 
இ - ள் : 

ஞகாரம இடைநா அண்ணம் - சகாரமும் 
ஞகாரமும் இடைநாவும் இடையண்ணமும் உறப் பிறக்கும் ; எ - று . 

இடையை இரண்டிற்குங் கூட்டுக . ச ஞ என இவற்றின் வேறு 
பாடு உணர்க , 

( 4 ) 
ட , 
டகார ணகாரம் நுனிநா அண்ணம் . 
இதுவும் அது . 

இ - ள் : டகார ணகாரம் நுனி நா அண்ணம் - டகாரமும் 
ணகாரமும் நுனிநாவும் நுனியண்ணமும் உறப் பிறக்கும் ; எ - 

நுனியை இரண்டிற்குங் கூட்டுக . டண என இவற்றின் வேறு 
பாடு உணர்க . 

மேலனவற்றிற்கு ஓர் ஐயந்தீர்த்தது 
அவ்வா றெழுத்தும் மூவகைப் பிறப்பின . 
இது மேலனவற்றிற்கோர் ஐயம் அகற்றியது . 

S : அவ்வாறெழுத்தும் மூவகைப் பிறப்பின - அக் கூறப் 
பட்ட ஆறெழுத்தும் மூவகையாகிய பிறப்பினை உடைய ; 
எனவே , அவை ககாரம் 

முதல் நாவினும் ஙகாரம் முதல் 
அண்ணத்தினும் பிறக்குமென்று இவ்வாறே நிரனிறைவகையான் 
அறுவகைப் பிறப்பின அல்ல என்றார் . 

( 10 ) 
த , த 
அண்ணம் நண்ணிய பல் முதல் மருங்கின் 
நாஙனி பரந்து மெய்யுற ஒற்றத் 
தாம் இனிது பிறக்குந் தகார நகாரம் . 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


* 


1 : 


இது மெய்களுட் சிலவற்றிற்குப் பிறவி கூறுகின்றது . 

அண்ணம் நண்ணிய பல்முதல் மருங்கில் - அண் 
ணத்தைச் சேர்ந்த பல்லின தடியாகிய இடத்தே, நாநுனி பரந்து 
மெய்யுற ஒற்ற - நாவினது நுனி பரந்து சென் று தன் வடிவு 
மிகவும் உறும்படி சேர , தகார நகாரந் தாம இனிது பிறக்கும் --- 
தகார நகார மென்றவைதாம் இனிதாகப் பிறக்கும் ; எ - 

தந என இவற்றின் வேறுபாடு உணர்க . முன்னர் உறுப்புற்று 
அமைய என்று கூறி ஈண்டு மெய்யுற ஒற்ற என்றார் . சிறிது ஒற்றவும் 
வருடவும் பிறப்பன * உளவாகலின் . 

( க ) 


- 


ற , ன 
அணரி நுனிநா அண்ணம் ஒற்ற 

றஃகான் னஃகான் ஆயிரண்டும் பிறக்கும் . 
இதுவும் அது . 

இ : நுனி நா அணரி அண்ணம் ஒற்ற - நாவினது 
நுனி மேனோக்கிச் சென்று அண்ணத்தைத் தடவ , றஃகான் 
னஃகான் ஆபிரண்டும் பிறக்கும் - றகார னகாரமாகிய அவவிரண் 
டும் பிறக்கும் ; எ - 

இது முதலாக நெடுங் கணக்கு முறை யன்றி நாவதிகாரம் 1 
பற்றிக் கூறுகின்றார் . 
றன என இவற்றின் வேறுபாடு உணர்க . 

( உ ) 


நுனிநா அணரி அண்ணம் வருட 

ரகாரம் ழகாரம் ஆயிரண்டூம பிறக்கும் . 
துவும் அது . 

இ - ள் : நுனி நா அணரி அண்ணம் வருட - நாவினது 
நுனி மேனோக்கிச் சென்று அண்ணத்தைத் தடவ , நகார முகாரம் 
ஆயிரண்டும் பிறக்கும - நகார முகாரமாகிய 

அவ்விரண்டும் 
பிறக்கும் ; எ 
ரழ என இவற்றின் வேறுபாடு உணர்க .. 

( க ) 


நாவிளிம்பு வீங்கி யண்பல் . முதலுற 
ஆவயின் அண்ணம் ஒற்மவும் வருடவும் 
லகார ளகாரம் ஆபிரணாம் பிறக்கும் . 


சிறிது ஒற்றப் பிறப்பன லகார னகாரங்கள் ; சிறிது வருடம் 
பிறப்பன ரகார முகாரங்கள் . 

நாவதிகாரம் - நாவினால் ஏற்பட்ட முறைமை . 


அ 


தொல்காப்பியம் 


( பிறப் 


இதுவும் அது . 

இ - ள் : நா வீங்கி விளிம்பு அண்பல் முதலும் - நா மேனோக் 
கிச் சென்று தன விளிம்பு அண் பல்லி னடியிலே உறாநிற்க, ஆவ 
யின் அண்ணம் ஒற்ற லகாரமாய் - அ விடத்து அவ்வண்ணத்தை 
அந்தாத் தீண்ட லகாரமாயும் , ஆவயின அணணம் வருட ளகாரமாய் 

அவவிடத்து அவனணத்தை அநநாத் தடவ ளகாரமாயும் , 
இரண்டும் பிறக்கும் - இவ்விரண்டெழுத்தும் பிறக்கும்; 

ல ள என இவற்றின் வேறுபாடு உணர்க . 
இத்துணையும் நான் திகாரம் கூறிற்று . 


எ 


பம் 


கஎ . 


இதழியைந்து பிறக்கும் . பகார மகாரம் . 
இதுவும் அது . 

இ - ள் : இதழ இயைந்து பிறக்கும் பகார மகாரம் - மேலித 
மூங் கீழி தழுந் தமமிற் கூடப் பகாரமும் மகாரமும் பிறக்கும் ; 


பம என இவற்றின் வேறுபாடு உணர்க . 


கவு . பல்லிதழ் இயைய வகாரம் பிறக்கும் . 
இது வகாரம் பிறக்குமாறு கூறுகின்றது . 

பல் இதழ் இயைய வகாரம் பிறக்கும். - மேற்பல்லுங் 
கீழுதடுங் கூட வகாரமானது பிறக்கும் ; எ - று . 

வ என வரும் . இதற்கும் இதழ் இயைதலின் மகரத்தின் பின்னர் 
வைத்தார் . 

( கசு ) 


ள் : 


-- 


அண்ணம் சேர்ந்த மிடற்றெழு வளியிசை 

கண்ணுற் றடைய யகாரம் பிறக்கும் . 
இது யகாரம் பிறக்குமாறு கூறுகின்றது . 
இ - ள் : எழுவளி 

எழுவளி மிடற்றுச் சேர்ந்த இசை - உந்தியீ 
லெழுந்த காற்று மிடற்றிடத்துச் சேர்ந்த அதனாற் பிறந்த ஓசை , 
அண்ணங் கண்ணுற்று 

அடைய - அண்ணத்தை அணைந்து 
உரலாணி * இட்டாற்போலச் செறிய , யகாரம் பிறக்கும் - யகார 
ஒற்றுப் பிறக்கும் ; எ - 
ஆணி: - மரம் . ய என - வரும் . 

( கஎ ) 


உரலாணி - உரற்குழி பள்ளமாகியாகி அடியில் துளை விழுந்த :: 
பின் அதை அடைக்கும்படி செறிக்கும் மரத்துண்டு . 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


மெல்லின மெய்களுள் பிறப்புக்கு ஒரு சிறப்பு விதி 
க 00 . மெல்லெழுத் தாறும் பிறப்பின் ஆக்கம் 

சொல்லிய பள்ளி நிலையின வானும் 

மூக்கின் வளியிசை யாப்புறத் தோன்றும் . 
து மெல்லெழுத்திற்குச் சிறப்புவிதி கூறுகின்றது . 
ள் : 

மெல்லெழுத்து ஆறும் பிறப்பின் ஆக்கஞ் சொல் 
லிய பள்ளி நிலையின ஆயினும் -- மெல்லெழுத்துக்கள ஆறுந் 
தத்தம் பிறப்பினது ஆக்கஞ் சொல்லிய இடத்தே நிலை பெற்றன 
வாயினும் , மூக்கின வளியிசை யாப்புறத தோன்றும் - ஓசை 
கூறுங்கால் மூக்கின்கண் உளதாகிய வளியினிசையான் யாப்புறத் 
தோன்றும் ; எ - று . 

அவை அங்ஙனமாதல் கூறிக் காண்க . யாப்புற என்றதனான் 
இடை யினத்திற்கு மிடற்றுவளியும் வல்லினத்திற்குத் தலைவளியுங் * 
கொள்க . 

( கஅ ) 


ககே . 


என 


சார்பெழுத்துக்கள் பிறக்குமாறு 
சார்ந்துவரி னல்லது தமக்கியல் பிலவெனத் 
தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும் 
தத்தம் சாக பிற் பிறப்போடு சிவணி 

ஒத்த காட்சியில் தம்மியல் பியலும் . 
இது சார்பிற்றோற்றங்கள் பிறக்குமாறு கூறுகின்றது . 

இ - ள் : சார்ந்து வரின் அல்லது - சில எழுத்துக்களைச் 
சார்ந்து தோன்றினல்லது , தமக்கு இயல்பு இல -- தமக் 
கெனத் தோன்றுதற்கு ஓரியல்பிலவென்று , தேர்ந்து வெளிப் 
படுத்த தம்மியலபு மூன்றும் ஆராய்ந்து வெளிப்படுக்கப்பட்ட 
எழுத்துக்கள் தம்முடைய பிறப்பியல்பு மூன்றினையுங் கூறுங்கால் , 
தத்தம சார்பிற் பிறப்பொடு சிவணி இயலும் - தத்தமக்கு உரிய 
சார்பாகிய மெய்களது சிறப்புப் பிறப்பிடத்தே பிறத்தலோடு 
பொருந்தி நடக்கும் ; ஏனை ஒத்த காட்சியின் இயலும் - ஒழிந்த 
ஆய்தந் தமக்குப் பொருந்தின நெஞ்சுவளியாற் பிறக்கும் ; எ - 

காட்சி என்றது நெஞ்சினை . கேண்மியா நாகு நுந்தை எனவும் 
எஃகு எனவும் வரும் . 

ஆய்தத்திற்குச் சார்பிடங் குறிய தன் முன்னர் ( எழு - கூ அ 
என்பதனாற கூறினார் . இனி ஆய்தந் தலைவளியானும் மிடற்றுவளி 
யானும் பிறக்கு மென்பாரும் உளர் . மொழிந்த பொருளோ டொன் 

முற்கூறிய ( பக்கம் . சுரு ) குறிப்பைக் காண்க . 


தொல்காப்பியம் 


[ புண 


க 02 . 


அவ்வயின் மொழியாததனை முட்டின்று முடித்த லென்பதனான் அள 
பெடையும் உயிர்மெய்யுந் தம்மை ஆக்கிய எழுத்துக்களது பிறப் 
பிடமே இடமாக வருமென்று உணர்க . 

( கக ) . 
ரு . எழுத்துக்களின் பிறப்புக்குப் புறனடை 
எல்லா எழுத்தும் வெளிப்படக் கிளந்து . 
சொல்லிய பள்ளி எழுதரு வளியின் 
பிறப்பொடு விடுவழி உறழ்ச்சி வாரத் 
தகத்தெழு வளியிசை அரில்தப நாடி 
அளபிற் கோடல் அந்தணர் மறைத்தே 
அஃதிவண் நுவலா தெழுந்து புறத் திசைக்கும் 

மெயதெரி வளியிசை அளவுஙவன் றிசினே . 
ஃது 

து எழுத்துக்கள் தம் பிறப்பிற்குப் புறனடை கூறுகின்றது . 
இ - ள் : 

எல்லா எழுத்துங் கிளந்து வெளிப்பட - ஆசிரியன் 
எல்லா எழுத்துக்களும் பிறக்குமாறு முந்து நூற்கண்ணே கூறி 
வெளிப்படுக்கையினாலே , சொல்லிய பள்ளி பிறப்பொடு விடுவழி 
- யானும் அவ்வாறே கூறிய எண்வகை நிலத்தும் பிறக்கின்ற 
பிறப்போடே அவ்வெழுத்துக்களைக் கூறுமிடத்து , எழுதரு 
வளியின் உறழ்ச்சிவாரத்தின் அளபு கோடல் - யான் கூறியவாறு 
அனறி உந்தியில் தோன்றுங் காற்றினது திரிதருங் கூற்றின் 
கண்ணே மாத்திரை கூட்டிக்கோடலும் , அகத்து எழு வளி யிசை 
அரில் தப நாடிக் கோடல் மூலா தாரத்தில் எழுகின்ற காற்றி 
னோசையைக் குற்றமற நாடிக்கோடலும் , அந்தணர் மறைத்தே - 

து வேதத்து உளதே அந்நிலைமை ஆண்டு உணர்க , 
அஃது இவண் நுவலாது - அங்ஙனம் கோடலை ஈண்டுக் கூறலாகா 
மையின் இந்நூற்கட் கூறாதே , எழுந்து புறத்து இசைக்கும்- 
உந்தியிற் றோன்றிப் புறத்தே புலப்பட்டு ஒலிக்கும் , மெய் தெரிவளி 
யிசை அளவு நுவனறிசினே - பொருள் தெரியுங் காற்றினது 
துணிவிற்கே யான் மாத்திரை கூறினேன் அவற்றினது மாத் 
திரையை உணர்க ; எ - 

இதனை இரண்டு சூத்திரமாக்கியும் உரைப்ப . * 

இது பிறன்கோட் கூறலென்னும் உத்திக்கு இனம் . என்னை 
உந்தியில் எழுந்த காற்றினைக் கூறுபடுத்தி மாத்திரை கூட்டிக் கோட 
லும் மூல : தாரம் முதலாகக் காற்றெழுமாறு கூறலும் வேதத்திற்கு 
உளதென்று இவ்வாசிரியர் கூறி அம்ப தம்பற்றி அவர் கொள்வதோர் 
பயன் இனறென் நலின் . உந்தியில் எழுந்த காற்று முன்னர்த் தலைக்கட் , 
சென்று பின்னா மிடற்றிலே வந்து பின்னர் நெஞ்சிலே நிற்றலை 
உறழ்ச் சிவாரத்து என றார் . அகத்தெழு வளியெனவே மூலாதார 
மென்பது பெற்றாம் . 

ன்சாரியையை அத்துச்சாரியையோடு கூட்டுக.ஏகாரந் தேற்றம் . 
ளம்பூரணர். 


நீயல் ] 


எழுத்ததிகாரம் 


மெய்தெரி வளி யெனவே பொருள் தெரியா முற்கும் வீளையும் 
முயற்சியானாமெனினும் பொருள் தெரியாமையின் அவை கடியுப் 
பட்டன . எனவே , சொல்லப் பிறந்து சொற்கு உறுப்பாம் ஓசையை 
இவர் எழுத்தென்று வேண்டுவரென உணர்க . 

நிலையும் வளியும் முயற்சியும் மூன்று 
மியல நடப்ப தெழுத்தெனப் படுமே 

( 20 ) 
என்றாராகலின் . 

பிறப்பியல் முற்றிற்று . 


புணரியல் 


[ எழுத்துக்களின் புணர்ச்சி யிலக்கணம் உணர்த்துவது 

மொழிகளின் முதலும் ஈறும் 
மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் 
கங . மூன்று தலை யிட்ட முப்பதிற் றெழுத்தின் 

இரண்டுதலை யிட்ட முதலா கிருபஃது 
அறுநான் கீறருெடு நெறிநின் றியலும் 
எல்லா மொழிக்கும் இறுதியம் முதலும் 

மெய்யே உயிரென்று ஆயீ ரியல . 
என்பது சூத்திரம் . மொழிமரபிற் கூறிய மொழிகளைப் பொது 
வகையாற் புணர்க்கும் முறைமை உணர்த்தினமையிற் புணரியலென்று 
இவ்வோத்திற்குப் பெயராயிற்று . ஈண்டு முறைமை யென்றது மேற் 
செய்கை யோத்துக்களுட் புணர்தற்கு உரியவாக ஈண்டுக் கூறிய 
கருவிகளை . 

இச்சூத்திரம் என் நுதலிற்றோ வெனின் , மொழிமரபிற் கூறிய 
மொழிக்கு முதலா மெழுத்தும் மொழிக்கு ஈறா மெழுத்தும் இத்துணை 
யென்றலும் , எல்லா மொழிக்கும் ஈறும் முதலும் மெய்யும் உயிரு 
மல்லது இல்லையென்று வரையறுத்தலும் , ஈ றும் முதலுமாக எழுத்து 
நாற்பத்தாறு உளவோ வென்று ஐயுற்றார்க்கு எழுத்து முப்பத்து 
மூன்றுமே அங்ஙனம் ஈறும் முதலுமாய் நிற்பதென்று ஐயமறுத்தலும் 
நுதலிற்று . 

ள் ; முதல் இரண்டு தலையிட்ட இருபஃது ஈறு அ 
நான்காகும் - மூன்று தலையிட்ட முப்பதிறறெழுத்தினொடு 
மொழிக்கு முதலா மெழுத்து இரண்டை முடியிலே யிட்ட இருபஃ 
தும் மொழிக்கு ஈறாமெழுத்து இருபத்து நான்குமாகின்ற மூன்றை 
முடியிலே யிட்ட முப்பதாகிய எழுத்துக்க ளோடே , நெறிநின்று 
இயலும் எல்லா மொழிக்கும் - வழக்கு நெறிக்க ணின்று நடக்கும் 
மூவகை மொழிக்கும் , மெய்யே உயிரென்று ஆயீரியல இறுதியும் 
முதலும் - மெய்யும் உயிருமென்று கூறப்பட்ட அவ்விரண்டு 
இயல்பினையுடைய எழுத்துக்களே ஈறும் முதலும் 

ஆவன; 


. 


62... 


தொல்காப்பியம் 


( புண 


4 


ருபத்திரண்டு முதலாவன பன்னீருயிரும் ஒன்பது உயிர்மெய்யும் 
மொழிமுதற் குற்றியலுகரமுமாம் . இருபத்து நான்கு ஈறாவன பன்னீ 
ருயி நம் பதினொரு புள்ளியும் ஈற்றுக் குற்றியலுகரமுமாம் . மெய்யை 
முற் கூறினார் நால்வகைப் புணர்ச்சியும் மெய்க்கண் நிகழுமாறு உயிர்க் 
கண் நிகழா வென்றற்கு . 

- டு : மரம் என மெய்ம் முதலும் மெய்யீறும் , இலை என உயிர் 
முதலும் உயிரீறும் , ஆல் என உயிா முதலும் மெய்யீறும் , விள என 
மெய் முதலும் உயிரீறுமாம் . மொழியாக்கம் இயல்பும் விகாரமுமென 
இரண்டாம் . உயிர் த மே நின்று முதலும் ஈறு மாதல் இயல்பு . 
அவை மெய்யோடு கூடி நின்று அங்ஙனமாதல் விகாரம் . 

மொழியிறுதி மெய்கள் புள்ளி பெறுதல் 
காச . அவற்றுள் 

மெய்யீ றெல்லாம் புள்ளியோடு நிலையல் . 
இது முற்கூறியவாற்றால் தனிமெய் முதலாவான் சென்றதனை 
விலக்கலின் எய்தியது விலக்கிற்று 

இ - ள் : அவற்றுள -முற்கூறிய மெய்யும் உயிருமென்ற 
இரண்டினுள் , மெய்யீறு எல்லாம் புள்ளியொடு நிலையல் - மெய் 
மொழிக்கு ஈறாயவை யெல்லாம் புள்ளி பெற்று நிற்கும் ; எ - று . 

எனவே , மொழிக்கு முதல 1 யினவை யெல்லாம் புள்ளி யிழந்து 
உயிரேறி நிற்கு மென்றார யிற்று . இன்னும் ஈற்றுமெய் புள்ளி பெற்று 
நிற்கு சென்றதனானே உயிர் முதன்மொழி தம்மேல் வந்தால் அவை 
உயிரேற இடங்கொடுத்து நிற்கு மென்ப தூ உங் கூறினாராயிற்று . 
வ்வி 

முற்கூறியதன்றோ வனின் ஆண்டுத் தனிமெய் பதினெட்டும் 
புள்ளி பெற்று நிறகு சென்றும் அவைதாம் உயிரேறுங்காற் புள்ளி 
யிழந்து நிற்கு மென்றுங் கூறினர் ; ஈண்டு மெய்முதல் மெய்யீறெனப் 
பொருளுரைக்க வேண்டினமையின் மொழி முதன மெய்களும் புள்ளி 
பெறுமோ வென்று ஐயுற ஐயம் அகற்றக் கூறினாரென்று உணர்க . 
மரம் எனப் புள்ளி பெற்று நின்றது அரிதென வந்துழி , மரமரிதென்று 
ஏறி முடிந்தவாறு காண்க . 

( உ ) 
குற்றுகரம் ஒற்றெழுத் தொத்தல் 
காரு . குற்றிய லுகரமும் அற்றென ( மாழிய. 

து முன்னர்ப் புள்ளியீற்று முன் உயிர் தனித்தியலாதென்று 
மெய்க்கு எய்து விக்கின்ற கருவியை எதிரது போற்றி உயிர்க்கும் 
எய்துவிக்கின்ற கருவிச் சூத்திரம் . 
இ - ள் : குற்றியலுகரமும் அற்றென மொழிப 

- ஈற்றுக் 
குற்றியலுகரமும் புள்ளியீ றுபோல உயிரேற இடங்கொடுக்கு " 
மென்று கூறுவர் புலவர் ; எ - 

* குற்றியலுகரம் ...... மொ என்பதற்கு , குற்றியலுகரமும் 
மெய்யீ போலப்புள்ளிபெறும் என்பதே போந்த பொருளாம் . மெய் 
யினியாகைபுள்ளியொடு நிலையல் எகா ஒகரத் தியற்கையும் அற்றே 
என்று ஆசிரியர் மாட்டிய விடத்தும் எகர ஒகரம் புள்ளிபெறுமென்பதே 


. 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


எது 


கூ ) 


இம்மாட்டேறு 

ஒருபுடைச் சேறல் புள்ளி பெறாமையின் , 
அங்ஙனம்உயிரேறுங்காற் குற்றுகரங் கெட்டுப்போக நின்ற ஒற்றின் 
மேல் உயிரேறிற் றென் று கொள்ளற்க. நாகரிதென்புழி முனனர்க் 
குற்றுகர வோ சையும் பின்னர் உயிரோசையும் பெற்று அவ்விரண்டுங் 
கூடி நின் றல்லது 

அப்பொருளுணர்த்த லாகாமையின் , 100 
உயிரோடுங் கூடி நிற்குமென்றார் 

உயிர் மெய்யீறு உயிரீற்றது 
கசா. உயிர்மெய் ஈறும் உயிரீற் றியற்றே . 

து பொய்யே யுயிரென் றாயீ ரியல ( எழு - க ) என்ற உயிர்க் 
கண் நிகழ்வதோர் ஐயம் அகற்றியது ; உயிர்மெர் யென்பதோர் ஈறு 
உண்டேனும் அது புணர்க்கப்படாது , அதுவும் உயிராயே அடங்கு 
மென்றலின் . 

இ - ள் : உயிர்மெய்யீறும் - உயிர்மெய் மொழியினது ஈற் 
றின்கண் நின்றதும் , உயிரீற்றியற்றே - உயிரீற்றின் இயல்பை 
யுடைத்து ; எ - 

உம்மையான் இடைநின்ற உயிர் மெய்யும் உயிரீற்றின் இயல்பை 
யுடைத்து என்றாராயிற்று . உய்மை : எச்சவும்மை . ஈற்றினும் இடையீ 
னும் நின்றன உயிருள அடங்குமென வே முதல் நின்றன மெய்யுள் 
அடங்கு மென்றார் . இதனானே மேல் விள என்றாற் போலும் உயிர் 
மெய்களெல்லாம் அகர வீறென்று புணர்க்குமாறு உணர்க . வரகு 
தனை மேல் உயிர்த் தொடர்மொழி யென்ப . முன்னர் " மெய்யின் 
வழியது ( எழு - கஅ ) என்றது ஓரெழுத்திற் கென்று உணர்க . இத் 
துணையும் மொழிமரபின் ஒழிபு கூறிற்று . 

புணர்ச்சிக்குரிய இருமொழிகளின் இயல்பு 
காஎ . உயிரிறு.சொல் முன் உயிர்வரு வழியும் 

உயிரிறு சொல் முன் மெய்வரு வழியும் 
மெய்யிய சொல முன் உயிரவரு வழியும் . 
மெய்யிறு சொல் முன் மெய்வரு வழியுமென்று 
இவ்வென அறியக் கிளக்குங் காலை 
நிறுத்த சொல்லே குறித்து வரு கிளவியென்று 

ஆயீரியல புணர்நிலைச் சுட்டே . 
இது மேற்கூறும் புணர்ச்சிகளெல்லாம் இருமொழிப் புணர்ச்சி 
யல்லது இல்லை யென்பதூ உம் அஃது எழுத்து வகையான் நான்கா 
மென்பதூ உம் உணர்த்துகின்றது . 
கருத்தாதல் தெளிவாம் . ஆதலால் , இவம்பூரணரும் நச்சினார்க் 
கினியரும் குற்றியலுகரம் புள்ளியீறுபோல உயிரேற இடங்கொடுக்கு 
மென்று உரை கூறுவது மாட்டேற்றிற்கு முற்றிலும் பொருந்தாது . 
இதுவே பேராசிரியர்க்கும் சிவஞான முனிவர்க்கும் சங்க யாப்புடை 
யார்க்கும் கருத்தாம் . “ , தால்லைவடி வின புள்ளி என்னும் 
நன்னூல் நூற்பாவுரையில் " ஆண்டு 

மிகையானே ...... 
குற்றுகரக் குற்றிகரங்களுக்குமேற் புள்ளி கொடுப்பாரும் உளரெனக் 
கொள்க " என்று மயிலைநாதர் கூறுவதுங் காண்க . 


என்ற 


தொல்காப்பியம் 


இ - ள் : உயிரிறு சொல்முன் உயிர்வரு வழியும்- உயிர் 
தனக்கு ஈறாக 

க இறுஞ சொல்லின் முன்னர் உயிர் முதலாகிய மொழி 
வரும் இடமும் , உயிரிறு சொல்முன் மெய்வரு வழியும் - உயிர் 
தனக்கு ஈறாக இறுஞ் சொல்லின் முன்னர் மெய் முதலாகிய மொழி 
வரும் இடமும் , மெயயிறு சொல்முன் உயிர் வரு வழியும் - மெய் 
தனக்கு ஈறாக இறுஞ் சொல்லின் முன்னர் உயிர் முதலாகிய மொழி 
வரும் இடமும் , மெய்யிறு சொல்முன் மெய்வரு வழியும் - மெய் 
தனக்கு ஈறாக இருஞ் சொல்லின் முன்னர் மெய்முதலாகிய மொழி 
வரும் இடமும் , என்று புணர்நிலைச் சுட்டு - என்று சொல்லப் 
பட்ட ஒன்றினோடொன்று கூடும் நிலைமையாகிய கருத்தின்கண் , 
இவ் வென அறியக் கிளக்குங் காலை- அவற்றை இத் துணை யென 
வரையறையை எல்லாரும் அறிய யாங் கூறுங்காலத்து , நிறுத்த 
சொல்லே குறித்துவரு கிளவி யென்று ஆயீரியல --முனனர் நிறுத் 
தப்பட்ட சொல்லும் அதனை முடித்தலைக் குறித்து வருஞ் சொல் 
லும் என்று சொல்லப்பட்ட அவவிரண்டு இயல்பினையுடைய; 


F 


எனவே , நான்கு வகையானுங் கூடுங்கால் இருமொழி யல்லது 
புணர்ச்சியின்று என்றாராயிற்று , 

ஆவுண்டு ஆவலிது ஆலிலை ஆல் வீழ்ந்தது என முறையே 
காண்க . விளவனைக் குறைத்தான என்றவழிச சாரியையும் உருபும் 
நிலை மொழியாயே நிற்கு மென்பது நோக்கி அதனை நிறுத்த சொல் 
லென்றும் முடிக்குஞ் சொல்லக் குறித்துவரு கிளவி யென்றும் 
கூறினார் இதனானே நிலைமொழியும் வரு மாழியுங் கூறினார் . முன்னர் 
‘மெய்யே யுயிர் ( எழு - 50. ) என்றது ஒரு மொழிக்கு. 
மொழிக் கென்று உணர்க . 

} 


2 . 


புணர்தலின் இயல்பு 

மொழி புணரியல்பு நான்கு 
க ) வு . அவற்றுள் 

நிறுத்த சோல்லின் ஈறா கெழுத்தொடு 
குறித்துவரு கிளவி முதலெழுத தியையப் 
பேயரொடு பெயரைப் புணர்க்குங் காலும் 
பெயரொடு தொழிலைப் புணர்க்குங் காலும் 
தொழி லொடு பெயரைப் புணர்க்குங் காலும் 
* மூன்றே தரிபிடன ஒன்றே இயல்பென 
தொழிலொடு தொழிலைப் புணர்க குங் காலும் 
ஆங்கந் நான்கே மொழிபுணா இயலபே . 
இது முன்னர் எழுத்துவகையான் நான்கு புணர்ச்சி எய்திய இரு 
வகைச் சொல்லுஞ் சொல்வகையானும் நான்காகு மென்பதூஉம் 


ரியல் ] 


எழுத்ததிகாரம் 


அங்ஙனம் புணர்வது சொல்லுஞ் சொல்லும் அன்று , எழுத்தும் 
எழுத்து மென்பதூ உம் உணர்த்துகின்றது . 


ள் : அவற்றுள் -- நிலைமொழி வருமொழி யென்றவற் 
றின் , நிறுத்த சொல்லின் ஈறாகு எழுத்தொடு குறித்துவரு கிளவி 
முதலெழுத்து இயைய - முன்னர் நிறுத்தப்பட்ட சொல்லினது 
ஈறாகின்ற எழுத்தோடே அதனை முடிக்கக் கருதி வருகின்ற 
சொல்லினது முதலெழுத்துப் பொருந்த , பெயரொடு பெயரைப் 
புணர்க்குங் காலும் - பெயர்ச்சொல்லோடு பெயர்ச் சொல்லைக் 
கூட்டும் இடத்தும் , பெயரோடு தொழிலைப் புணர்க்குங் காலும் 
- பெயர்ச்சொல்லோடு தொழிற்சொல்லைக் கூட்டும் இடத்தும் , 
தாழிலோடு பெயரைப் புணர்க்குங்காலும் - தொழிற்சொல்லோடு 
பெயர்ச்சொல்லைக் கூட்டும் இடத்தும் , தொழிலொடு தொழிலைப் 
புணர்க்குங்காலும் - தொழிற் சொல்லோடு தொழிந சொல்லைக் 
கூட்டும் இடத்தும் , மூன்றே திரிபு இடன் ஒன்றே இயல்பென 
ஆங்கு அந்நானகே - திரியும் இடம் மூன்று இயல்பு ஒன்று என்று 
முந்து நூலிற் கூறிய அந்நான்கு இலக்கணமுமே , மொழி புணர் 
இயல்பு -- ஈண்டு மொழிகள் தம்முட் கூடும் இலக்கணம் ; எ - 


சாத்தன்கை . சாத்தனுண்டான் வந்தான் 

சாத்தன் 
வந்தான் போயினன் என முறையே காண்க . . வை நான்கு இனத் 
தோடுங் கூடப் பதினாறாம் . இடையும் உரியுந் தாமாக நில்லாமையிற் 
பெயர் வினையே கூறினார் . இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் 
புணர்க்குஞ் செய்கைப் பட்டுழிப் புணர்ப்புச் சிறுபான்மை . பெயர்ப் 
பெயரும் ஒட்டுப் பெயருமென இரண்டு வகைப்படும் பெயர் . 
தெரிநிலை வினையுங் குறிப்பு வினையுமென இரண்டு வகைப்படும் 
தொழில் . நிலைமொழியது ஈற்றெழுத்து முன்னர்ப் பிறந்து கெட்டுப் 
போக வருமொழியின் முதலெழுத்துப் பின் பிறந்து கெட்டமையான் 
முரையே பிறந்து கெடுவன ஒருங்கு நின்று புனருமா றின்மையிற் 
புணர்ச்சி யென்பது ஒன்றின்றும் பிற வெனின் , அச் சொற்களைக் கூறு 
ன்றோருங் கேட்கின்றோரும் அவ்லோசையை இடையறவுபட மை 
ள்ளத்தின்கண்ணே உணர்வராதலின் அவ்வோசை கேடின்றி 
உள்ளத்தின் கண் நிலைபெற்றுப் 

புணர்ந்தனவேயாம் . ஆகவே , 
பின்னர்க் கண் கூடாகப் புணர்க்கின்ற புணர்ச்சியும் முடிந்தன வேயா 
மென் 

று உணர்க . இனி முயற்கோடு உண்டென் றால் அது குறித்து 
வரு கிளவியன்பையிற் புணர்க்கப்படாது . இதுதான இன்றென்றா 
புணர்க்கப்படுமென்று உணர்க . 

சு 
கண் கூடாக கட்புலனாக வரிவடிவில் . 
+ முயற்கோடு உண்டு 

என்றால் 

பொருளின்மையின் , உண்டு 
என்பது முடிக்குஞ் சொல்லன்று . 
முயற்கோடு இன்று என்றால் 

என்றால் பொருளுண்மையின் , இன்று 
என்பது முடிக்குஞ் சொல்லாகும் . ஆகவே , புணருஞ் சொற்கட்கு 
அண்மைநிலை மட்டும் போதாது . பொருட் பொருத்தமும் வேண்டும் . 
என்பது கருத்து . உரையில் இது என்றது முயற்கோட்டை . 


தொல்காப்பியம் 


[ புண 


புணர்ச்சியில் மூவகைத் திரிபுகள் 
க க . அவைதாம் 

மெய்பிறி தாதல் மிகுதல் குன்றலென்று 

வ்வேன் மொழிப் திரியு மாறே . 
து முற்கூறிய மூன்று திரிபும் ஆமாறு கூறுகின்றது . 

இ - ள் : அவை தாந் திரியுமாறு - முன்னர்த் திரிபென்று 
கூறிய அவைதாந் திரிந்து புணரும் நெறியை , மெய் பிறிதாதல் 
மிகுதல் குன்ற லென்று இவ்வென மொழிப- மெய் வேறுபடுதல் 
மிகுதல் குனற லென்று கூறப்படும் இம்மூன்று கூற்றையுடைய 
வென்று கூறுவர் ஆசிரியர் ; எ - 

இம்மூன்றும் அல்லாதது இயல்பாமென்று உணர்க . 
விகற்பிக்கப் பதினாறு உதாரணமாம் . மட்குடம் மலைத்தலை மர வேர் 
இவை பெயரோடு பெயர் புணர்ந்த மூன்று திரிபு . மண் மலை என்பது 
இயல்பு . சொற் கேட்டான் பலாக்குறைத்தான் மரநட்டான் இவை 
பெயரோடு தொழில் புணர்ந்த மூன்று தரிபு . கொற்றன் வந்தான் . 
இஃது இயல்பு . வந்தானாற் சாத்தன் . கொடாப் பொருள் , ஓடுநாகம் 

தாழிலொடு பெயர் புணர்ந்த மூன்று திரிபு . வந்தான் 
ரத்தன் இஃது இயல்பு . வந்தாற் கொள்ளும் , பாடப் போயினான் , 
சாஞான்றான் இவை தொழிலொடு தொழில் புணர்ந்த மூன்று திரிபு . 
வந்தான் கொண்டான் இஃது இயல்பு . மூன்று திரிபென்னாது இட 
னென்றதனான் ஒரு புணாச்சிக்கண் மூன்றும் ஒருங்கேயும் வரப்பெறு 
பென்று உணர்க . மகத்தாற் கொண்டான் , இஃது அங்ஙனம் வந்த 
ஈற்று நாட்பெயர்க் கிளவி 

{ எழு - கூ கூக ) என்னுஞ் 
சூத்திரத்தான் உணர்க . இரண்டு வருவனவுங் காண்க . 

( எ ) 
அடை மொழிகளோடு புணர்தல் 
நிறுத்த சொல்லுங் குறித்துவரு கிளவியும் 

அடையொடு தோன்றினும் புணர்நிலைக் குரிய . 
இது நிலைமொழி அடையடுத்தும் வருமொழி அடையடுத்தும் 
அவ்விரு பொழியும் அடையடுத்தும் புணரு மென எய்தியதன்மேற் 
சிறப்பு விவிதி கூறுகின்றது . 

நிறுத்த சொல்லுங் குறித்துவரு கிளவியும் - நிலை 
மொழியாக நிறுத்தின சொல்லும் அதனைக் குறிததுவருஞ் 
சொல்லும் , அடை யொடு தோன்றினும் புணர் நிலைக்கு உரிய - 
தாமே புணராது ஒரோவோர் சொல அடையடுத்து வரினும் 
ரண்டும் அடையடுத்து வரினும் புணர்நிலைமைக்கு உரிய ; 


வாறு 


கர 


கக . 


அடையாவன , உம்மைத் தொகையும் * இருபெயரொட்டுப் 
பண்புத் தொகையுமாம் . 

* பன்னிரண்டு கண் என்னும்போது , பன்னிரண்டு என்பது பத்தும் 
இரண்டும் எனப் பொருள் படுவதால் உம்மைத் தொகை . 

பதியிைரத்தொன்று என் னும்போது , பதினாயிரம் என்பது பத்தா 
கிய ஆயிரம் எனப் பொருள் படு தலின் பண்புத்தொகையாம் ; ஆனால் இரு 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


எ 


ககக . 


ள் : 


பிரிந்து 


எ - டு : பதினாயிரத்தொன்று ஆயிரத்தொருபஃது பதினாயிரத் 
திருபஃது என வரும் . இவ்வடைகள் ஒரு சொல்லேயாம் . வேற்றுமைத் 
தொகையும் உவமத் தொகையும் முடியப் * பண்புத் தெ கையும் 
வினைத்தொகையும் பிளந்து முடியாமையின் ஒரு சொல்லேயாம் . 
அன்மொழித்தொகையுந் தனக்கு வேறோர் முடி பின்மையின் ஒரு 
சொல்லேயாம் . இத்தொகைச் சொற்களெல்லாம் அடையாய் வருங் 
காலத்து ஒரு சொல்லாய் 

சொல்லாய் வருமென்று உணர்க . உண்டசாத்தன் 
வந்தான் , உண்டு வந்தான் சாத்தன் என்பனவும் ஒரு சொல்லேயாம் . 

( அ ) 
மரூஉ மொழிப் புணர்ச்சி 
மருவின் தொகுதி மயங்கியல் மொழியும் 
உரியவை உளவே புணர்நிலைச் சுட்டே . 
இது மரூஉச் சொற்களும் புணர்ச்சிபெறு மென்பதூஉம் நிறுத்த 
சொல்லுங் குறித் தவரு கிளவியுமாய்ப் பொருளியைபில்லனவும் 
புணர்ச்சி பெற்றாற்போல நிற்கு மென்ப தூ உம் உணர்த்துகின்றது . 

மரு மொழியும் - இரு வகையாகி மருவிய சொற் 
களும் , இன்றொகுதி மயங்கியன் மொழியும் - செவிக்கினி 
தாகச் சொற்றிரளிடத்து நிறுத்த சொல்லுங் குறித்துவரு கிளவியு 
மாய் ஒட்டினாறபோல நின்று பொருளுணர்த்தாது 
பினனர்ச் சென்று ஒட்டிப் பொருளுணர்த்த மயங்கு தல் இயன்ற 
சொற்களும் , புணர்நிலைச் சுட்டு உரியவை உள - புணரும் நிலைமைக் 
கருத்தினகண் உரியன உள ; எ று . 
பெயரொட்டுப் பண்புத்தொகையன்று . இருபெயரொட்டாயின் பத்து 
ஆயிரம் என்னுஞ் சொற்கள் தனித்தனி நின்றும் ஒரு பொருளே 
யுணர்த்தல் வேண்டும் . அங்ஙனம் 

உணர்த்த மையும் , பனை மரம் 
என்னும் இருபெயரொட்டுப் பண்புத்தொகையில் இரு சொல்லும் 
தனித் தனி ஒரே பொருளை யுணர்த்துவதையும் நோக்குக . 

முடிய இரு சொல்லாய்ப் பிளந்து முடிய , மரக்கிளை என்னும் 
வேற்றுமைத் தொகை , மரம் + கிளை என்றும் , முத்துப்பல் என்னும் 
உவமைத்தொகை , முத்து + பல் என்றும் பிளந்து முடிதல் காண்க . 

* செந்தாமரை என்னும் பண்புத்தொகையும் கொல்களி 
னும் வினைத்தொகையும் திட்டமாக அல்லது தெளிவாக இரு சொல் 
லாய்ப் பிளந்து முடியாமையும் ஒரு சொற்றன்மைப்பட்டு நிற்றலுங் 
காண்க . 

அன்மொழித் தொகை என்றும் வெளிப்படாத சொல்லாய் 
ஏனைத் தொகைகளின் ஈற்றில் பிறத்தலானும் ஒரு சொற்றன்மைப் 
பட்டு நிற்றலானும் ஒரு சொல்லாம் . 

8 உண்ட சாத்தனாய் வந்தான் . உண்டு வந்தவனாகிய சாத்தன் 
எனப் பொருள் படும் போது இவை ஒரு சொற்றன்மைப்படும் . 

ந்நூற்பாவின் முதலடியை மருவின் தொகுதியும் மயங்கியன் 
மொழியும் எனப் பிரித்துப் பொருள் கொள்வதே சிறந்தது . 

மரு 
மொழியும் இன்தொகுதியும் மயங்கியல் மொழியும் எனப் பிரிப்பது . 
அத்துணைச் சிறந்ததன்று . 


- 


று என் 


. 


என்று 


றோர் தொல்காப்பியம் 

( புண 
மொழியு மென்பதனை மருவென்பதனோடுங் கூட்டுக . இன்றொகுதி 
யென்றார் , பாவென்னும் உறுப்பு நிகழப் பொருளொட்டாமற் சான் 

. 
எ முன்றில் மீகண் இவை இலக்கணத்தோடு பொருந்திய 
மரு . இலக்கணம் அல்லா மரு வழங்கியன் மருங்கின் மருவொடு 
திரிநவும் ( எழு - சஅக. ) என்புழிக்காட்டுதும் . இனி , 
“ இரும்பு திரித்தன்ன மாயிரு மருப்பிற் 
ல் அவல் அடைய இரலை தெறிப்ப 

( அகம் - ச ) 
என்புழி மருப்பினிரலை யென்று ஒட்டி இரண்டாவதன் தொகையாய்ப் 
பொருள் தந்து புள்ளி யீற்று முன் னுயிர்தனித் தியலா ( எழு க ) 

உயிரேறி முடிந்து மயங்கிநின்றது . ஆயின் மருப்பிற்பர 
லென்று பெய் பிறிதாய் ஒட்டி நின்றவா றென்னை யெனின் மருப்பினை 
யுடைய் பரலென வேற்றுமைத்தொகைப் பொருள் உணர்த்தாடை 
யின் அஃது அச்செய்யுட்கு இன்னோசை நிகழ்தற்குப் பகரத்தின் முன் 
னர் நின்ற வகரம் றகரமாய்த் திரிந்து நின்ற துணையேயாய்ப் புணர்ச் 
சிப் பயனின்றி நின்றது . இங்ஙனம் புணர்ச்சி யெய்தினாற்போல மாட் 
டிலக்கணத்தின் கண்ணும் மொழிமாற்றின்கண்ணும் நிற்றல் சொற்கு 
இல்பென்றற்கு அன்றே ஆசிரியர் இன்றொகுதி யென்ற தென்று 
உணர்க . கருங்கா லோமைக் காண்பின் பெருஞ்சினை ( அகம் - கூ ) 
எனபுழி ஓமைச்சினை யென்று ஒட்டி ஓமையினது சினை யெனப் 
பொருள் தருகின்றது . இன்னோசை தருதற்குக் ககரவொற்று மிக்குக் 
காண்பி னென்பதனோடும் ஒட்டினா போல நின்றது . தெய்வ மால் 
வரைத் திருமுனி யருள (சிலப்- ) என்புழித் தெய்வவரை யென்று 
ஒட்டித் தெய்வத் தன்மையுடைய வரையெனப் பொருள் தருகின்றது . 
இன்னோசை தருதற்கு மாலென்பதனோடும் ஒட்டினாற்போலக் 
குறைந்து நின்றது . மூன்று திரியும் வந்தவாறு காண்க . இனி எச்சத் 
தின் கண்ணும் , 

பொன்னோடைப் புகரணி நுதல் 
துன்னருந்திறல் கமழ்கடா அத் 
செயிறுபடையாக எயிற்கதவிடா அக் 
கயிறு பிணிக்கெ ண்ட கவிழ்ாணிமருங்கிற் 
பெருங்கையானை இரும்பிடர்த்தலையி நந்து 

மருந்தில் கூற்றத் தருந்தொழில்சாயா ( புறம்- ) 
என மாட்டாய் ஒட்டி நின்றது * கயிறுபிணிக் கொண்ட என்பதனோடும் 
ஒட்டினாற்போல நின்று ஒற்றடுத்தது 

று ஒற்றடுத்தது இன்னோசை பெறுதற்த . பிற 
சான்றோர் செய்யுட்கண் இவ்வாறும் பிறவா றும் புணர்ச்சியில் வழிப் 
புணர்ச்சி பெற்றாற்போல நிற்பன எல்லாவற்றிற்கும் இதுவே ஒத் 
தாகக் கொள்க . 

( க ) 
இருவகைப் புணர்ச்சி 
& க . வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் 

வேற்மமை அல்வழிப் புணர் மொழி நிலையும் 
எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் 
ஒழுக்கல் வலிய புணருங் காலை . 

மாட்டாய் ஒட்டி நின்றது எயிறுபடையாக எயிற்கதவிடாஅ 
மருந்தில் கூற்றத் தருந்தொழில் சாயா எனக் கொண்டு கூட்டாய் 
இசைந்து நின்றது . 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


இது மூவகைத்திரியினுள் மிக்குப் புணரும் புணர்ச்சி இருவகைய 


என்கின்றது . 


இ 


ள் : • புணருங்காலை - நால்வகைப் புணர்ச்சியுள் மிக்க 
புணர்ச்சி புணருங் காலத்து , வேற்றுமை குறித்த புணர்மொழி 
நிலையும் -- வேற்றுமைப் பொருண்மையினைக் குறித்த புணர் மொழி 
யினது தன்மையும் , வேற்றுமை அல்வழிப் புணர்மொழி நிலையும் - 
வேற்றுமையல்லாத அல்வழியிடத்துப் புணரும் மொழியினது தன் 
மையும் , எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வலிய 
எழுத்து மிகுதலுஞ் சாரியை மிகுதலுமாகிய அவ்விரண்டு குணத் 
னாலுஞ் செல்லுதலைத் தமக்கு வலியாக வுடைய ; எ று . 

எனவே , ஏனைப் புணர்ச்சிகளுக்கு இத்துணை வேறுபாடு இன்றென 
உணர்க . 

எ - டு : விளங்கோடு , இஃது எழுத்துப் பெற்றது . மகவின் கை , 
இது சாரியை பெற்றது . இனி அல்வழிக்கண் விளக்குறிது , இஃது 
எழுத்துப் பெற்றது . பனையின் குறை , இது சாரியை பெற்றது . இதற் 
குப் பனை குறைந்த தென்பது பொருளாம் . இஃது அளவுப் பெயர் . 
ஒழுக்கல் வலிய என்றதனான் இக் கூறிய இரண்டும் எழுத்துஞ் சாரியை 
யும் உடன் பெறுதலுங் கெள்க. அவற்றுக் கோடென்பது வேற்று 
மைக்கண் இரண்டும் பெற்றது . கலத்துக் குறையெனபது அல்வழிக் 
கண் இரண்டும் பெற்றது . இதற்குக் கலங் குறைந்ததென்பது 
பொருளாம் . இயல்பு கணத்துக்கண் இவ்விரண்டும் உடன் பெறுத 
லின்று . அல்வழி முற்கூறாகது வேற்றுமையல்லாதது அல்வழி யென 
வேண்டுதலின் . எழுத்துப் பேறு யாப்புடைமைய னும் எழுத்தினாற் 
சாரியையாதலானும் எழுத்து முற்கூறினார் . வேற்றுமை மேலைச் சூத் 
திரத்தே கூறுகின்றார் . 
அல்வழியாவன அவ்வுருபுகள் தொக்கும் விரிந்தும் நில்லாது புணர் 

அவை எழுவாய் வேற்றுமை ஆறு பயனிலையோடும் புணர்ந்த 
புணர்ச்சியும் , விளிவேற்றுமை தன் பொருளோடு புணர்ந்த புணர்ச்சி 
யும் , முற்றுப் பெயரோடும் வினையோடும் புணர்ந்த புணர்ச்சியும் , 
பெயரெச்சமும் வினையெச்சமும் பெயரோடும் வினையோடும் புணர்ந்த 
புணர்ச்சியும் , உவமத் தொகையும் உம்மைத்தொகையும் இரு பெய 
ரொட்டுப் பண்புத் தொகையும் இடைச்சொல்லும் உரிச்சொ 
பெயரோடும் வினை யோடும் புணர்ந்த புணர்ச்சியும் , அன்மொழித் 
தொகை பொருளோடு புணர்ந்த புணர்ச்சியும் , பண்புத்தொகையும் 
வினைத்தொகையும் விரிந்து நின்றவழிப் புணர்ந்த புணர்ச்சியென 
உணர்க . 

( 50 ) 
உருபு புணர்ச்சி 

வேற்றுழை யுருபுகள் 
கககூ . ஐஒடு குஇன் அதுகண் என்னும் 

அவ்வா சென் வேற்றுமை யுருபே . 
யாப்பு - வலி . - ஆறு பயனலை - பொருண்மை சுட்டல் , வியங் 
காள வருதல் , வினை நிலை யுரைத்தல் வினாவிற்கேற்றல் , பண்பு கொள 
வருதல் , பெயர்கொளவருதல் என்பன . 


வன் . 


தொல்காப்பியம் 


( புண 


ஆ 0 


இது மேல் வேற்றுமை யெனப்பட்ட அவற்றது பெயரும் முறை 
யுந் தொகையும் உணர்த்துகின்றது . 
இ . ள் : 

ள் : வேற்றுமையுருபு - முற்கூறிய வேற்றுமைச் சொற் 
களை , ஐ ஒடு கு இன் அது கண் என்னும் அவ்வாறெனப - ஐ ஒடு 
கு இன் அது கண் என்று சொல்லப்படும் அவ்வாறு உருபுமென்று 
சொல்வர் ஆசிரியர் ; எ - 

மேற் சொல்லதிகாரத்து எழுவாயையும் விளியையும் கூட்டி வேற் 
றுமை எட்டென்பாராலெனின் ஐ முதலிய வேற்றுமையா றுந் தொக் 
கும் விரிந்தும் பெரும்பான்மையும் புலப்பட்டு நின்று பெயர்ப்பொரு 
ளைச் செயப்படு பொருள் முதலியனவாக வேறுபாடு செய்து புணர்ச்சி 
யெய்து விக்கு பென்றற்கு ஈண்டு ஆறென் றார் . ஆண்டு எழுவாயும் 
விளியுஞ் செயப்படு பொருள் முதலிய வற்றினின்றும் தம்மை 
வேறுபடுத்துப் பொருள் மாத்திரம் உணர்த்திநின்றும் விளியாய் எதிர் 
முகமாக்கி நின்றும் இங்ஙனஞ் சிறுபான்மையாய்ப் புலப்பட நில்லா 
வேறுபாடு உடையவேனும் , அவையும் ஒருவாற்றான் வேற்றுமையான 
வென்றற்கு ஆண்டு எட்டென்றாரென உணர்க . 

( கக ) 
வலிமுதலுருபு புணருநிலை 
வல்லெழுத்து முதலிய வேற்றுமை யுருபிற் 
கொல் வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும் . 
இது நான்காவதற்கும் ஏழாவதற்கும் உருபியலை நோக்கியதோர் 
கரூவி கூறுகின்றது . 

இ - ள் : வல்லெழுத்து முதலிய வேற்றுமையுருபிற்கு - வல் 
லெழுத்து அடியாய் நின்ற நானகாவதற்கும் ஏழாவதற்கும் , ஒல் 
வழி ஒற்று இடைமிகுதல் வேண்டும் - பொருந்தியவழி வல்லொற் 
றாயினும் மெல்லொற்றாயினும் இடைக்கண் மிக்குப் புணர் தலை 
விரும்பும் ஆசிரியன் ; எ று . 
வரையாது ஒற்றெனவே 

வல்லொற்றும் மெல்லொற்றும் 
பெற்றாம் . 

எ - டு : மணிக்கு மணிக்கண் தீக்கு தீக்கண் மனைக்கு மனைக்கண் 
எனவும் , வேய்க்கு வேய்க்கண் ஊர்க்கு ஊர்க்கண் பூழ்க்கு பூழ்க்கண் 
எனவும் , உயிரீறு மூன்றி னும் புள்ளியீறு மூன்றினும் பெரும்பான்மை 
வல்லொற்று மிக்கு வரும் . கங்கண் நங்கண் நுங்கண் எங்கண் என 
மெல்லொற்று மிக்கது . இவற்றிற்கு நிலைமொழி மகரக்கேடு உருபிய 
லிற் கூறுப . ஆங்கண் ஈங்கண் ஊங்கண் என்பன சுட்டெழுத்து நீண்டு 
நின்றன இவற்றிற்கு ஒற்றுக்கேடு கூறுதற்கு ஒற்றின்று . 

இனி நான்கனுருபிற்கு மெல்லொற்று மிகாதென்று உணர்க . 

இனி ஒல் வழியென்பதனான் ஏழா முருபின்கண் நம்பிகண் என 
இகர ஈற்றின் கண்ணும் நங்கைகண் என ஐகார ஈற்றின்கண் ணுந் 
தாய் கண் என யகர ஈற்றின் கண்ணும் அரசர்கண் என ரகர ஈற்றின் 
கண்ணும் ஒற்று மிகாமை கொள்க . 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


அக 


என 


இனி மெய்பிறி தாதலை முன்னே கூறாது மிகுதலை முற்கூறிய அத 
னானே பொற்கு பொற்கண் வேற்கு வேற்கண் வாட்கு வாட்கண் 
த்திரிந்து முடிவனவுங் கொள்க . இதனானே அவன் கண் அவள்கண் 

உயர் திணைப் பெயர்க்கண் ஏழனுருபு இயல்பாய் வருதலுங் 
கொள்க . இவற்றிற்குக் குன்றிய புணர்ச்சி வருமேனுங் கொள்க . 

கொற்றிக்கு கொற்றிகண் கோதைக்கு கோதைகண் என விரவுப் 
பெயர்க்கும் இதனானே கொள்க . 

( உ ) 


அது உருபின் அகரம் கெடும் 
ககரு . ஆறன் உருபின் அகரக் கிளவி 

ஈறா ககரமுனைக் கெடுதல் வேண்டும் . 
இஃது ஆறாவதற்குத் தொகைமரபை நோக்கியதோர் கருவி கூறு 


தின்றது . 


ள் : 


ஆறனுருபின் அகரக்கிளவி - அதுவென்னும் ஆற 
னுருபின்கண் நினற அகரமாகிய எழுத்து , ஈறாகு அகர முனைக் 
கெடுதல் வேண்டும் - நெடுமுதல் குறுகு மொழிகட்கு ஈறாகு புள்ளி 
யகரமொடு நிலையும் , ( எழு - கசுக ) என விதித்ததனால் உளதாகிய 
அகரத்தின் முன்னர்த் தான் கெடுதலை விருமபும் ஆசிரியன் ; எ - று . 

தமது நமது எமது நுமது தனது எனது நினது என வரும் . இது 
நிலைமொழிக்கு ஓர் அகரம் பெறுமென விதியாது உருபு அகரம் ஏறி 
முடியுமென விதித்தால் வருங் குற்றம் உண்டோ வெனின் , நினவ 
கூறுவ லெனவ கேண்மதி ( புறம் - க . ரு ) என்றாற்போல ஆறாவதற்கு 
உரிய அகர உருபின் முன்னரும் ஓர் அகர எழுத்துப்பேறு நிலைமொழிக் 
கண் வருதலுள தாகக் கருதினாராதலின் , ஆறனுருபிற்கும் நான்கனுரு 
பிற்கும் பொதுவர்க நிலை மொழிக்கண் அகரப்பேறு விதித்து ; அது 
வென்னும் , ஒருமையுருபு வந்தால் ஆண்டுப் பெற்று நின்ற அகரத்தன் 
முன்னர் அது வென்பதன்கண் அகரங்கெடுக வென்று ஈண்டுக் கூறினா 
ராதலின் அதற்குக் குற்றம் உண்டென்று உணர்க . 

( ககூ ) 
வேற்றுமை யுருபுகள் நிற்குமிடம் 
வேற்றுமை வழிய பெயர் புணர் நிலையே . 
து வேற்றுமை பெயர்க்கண் நிற்குமாறு கூறுகின்றது . 

இ - ள் : வேற்றுமை பெயர்வழிய - வேற்றுமைகள் பெயரின் 
பின்னிடத்தனவாம் , புணர்நிலை - அவற்றோடு புணரும் நிலைமைக் 
கண்; எ - 

எ - டு : சாத்தனை சாத்தெனொடு சாத்தற்கு சாத்தனின் சாத்தனது 
சாத்தன்கண் என வரும் . மற்று இது ‘ கூறிய முறையின் ( சொ - சுச ) 
என்னும் வேற்றுமையோத்திற் சூத்திரத்தாற் பெறுது மெனின் , பெய 
ரொடு பெயரைப் புணர்த்தல் முதலிய நால்வகைப் புணர்ச்சியினையும் 
வேற்றுமை அல்வழி யென இரண்டாக அடக்குதலின் தொழிற் பின் 

எ..-- 6 


ககக . 


தொல்காப்பியம் 


[ புண 


ககஎ . 


னும் உருபு வருமென எய்தியதனை விலக்குதற்கு ஈண்டுக் கூறினா . 
ரென்க . ஆயின் இவ் விலக்குதல் வினையியன் முதற் சூத்திரத்தாற் 
பெறு துமெனின் , 

முதனிலையைக் 

கூறிற்றென்பது ஆண்டு 
உணர்க . 

( கச ) 
பெய்களின் பெயர் , முறை , தொகை 
உயர்திணைப் பெயரே அஃறிணைப் பெயசென் 

றாயிரண் டென்ப பெயர்நிலைச் சுட்டே . 
இது முற்கூறிய பெயர்கட்குப் பெயரும் முறையுந் தொகையுங் 
கூறுகின்றது . 

சுட்டுநிலைப் பெயர் - பொருளை ஒருவர் கருது 
தற்குக் காரணமான நிலைமையையுடைய பெயர்களை , உயர்திணைப் 
பெயரே அஃறிணைப் பெயரென்று ஆயிரண்டென்ப - உயர்திணைப் 
பொருளை ஒருவன் கருதுதற்குக் காரணமான பெயரும் அஃறிணைப் 
பொருளை ஒருவன் கருது தற்குக் காரணமான பெயரும் என்னும் 
அவ்விரண்டென்று கூறுவர் ஆசிரியர் ; எ 

பெயரிய லுள் அவன் இவன் உவன் என்பது முதலாக உயர் திணைப் 
பெயரும் அது இது உது என்பது முதலாக அஃறிணைப் பெயரும் 
ஆமாறு அவற்றிற்கு இலக்கணங் கூறுகின்றார் , ஈண்டுக் குறியிட்டா 
ஸதல் மாத்திரையே கூறினாரென்று உணர்க . இனிக் கொற்றன் 
கொற்றி என்றாற் போலும் விரவுப்பெயருங் கொற்றன் குறியன் 
கொற்றி குறியள் கொற்றன் குளம்பு கொற்றி குறிது எனப் பின் 
வருவனவற்றால் திணை தெரிதலின் இரு திணைப்பெயரின் கண் அடங்கும் . 
கொற்றன் செவி கொற்றி செவி என்பனவும் பின்னர் வருகின்ற 
வினைகளால் திணை விளங்கி அடங்குமாறு உணர்க . இனி அஃறிணை 
விரவுப்பெய ரியல்புமாகளவே ( எழு - சருடு ) என்றாற்போலப் 
பிறாண்டும் ஓதுதல் பற்றி நிலையென்றதனான் விரிவுப்பெயர் கோட 
லும் ஒன்று . 

( கரு ) 
சாரியைப் புணர்ச்சி 

சாரியை வருமிடம் 
ககவு . 

அவற்றுவழி மருங்கிற் சாரியை வருமே . 
து சாரியை வரும் இடங் கூறுகின்றது . 

இ - ள் : அவற்றுவழி மருங்கின் - அச் சொல்லப்பட்ட 
வகைப் பெயர்களின் பின்னாகிய இடத்தே, சாரியை வரும் - சாரி 
யைச் சொற்கள் வரும் ; எ - 
எ - டு : 

டு : ஆடூஉவின்கை மகடூஉவின்கை பலவற்றுக்கோடு எனப் 
புணரியன் லையிடைப் பொருணிலைக்கு உதவி வந்தன . சாரியை 
யென் றதன் பொருள் வேறாகி நின்ற இருமொழியுந் தம்மிற் சார்தற் 
பொருட்டு இயைந்து நின்றது என்றவாறு 

( கசு ) 
* சொற்றன் செவி நெடியன் என்ற விடத்து உயர்திணை என்றும் 
கொற்றன் செவி நெடிது என்ற விடத்து அஃறிணை யென்றும் திணை 
விளங்கியமை காண்க . 


இயல் ) 


எழுத்ததிகாரம் 


ககக . 


ள் : 


சாமியைகளின் பெயரும் முறையும் தொகையும் 
அவைதாம் 
இன்னே வற்றே அத்தே அம்மே 
ஒன்னே ஆனே அக்கே இக்கே 
அன்னென் கிளவி உளப்படப் பிறவும் 

அன்ன என்ப சாரியை மொழியே. 
ஃது அச் சாரியைகட்குப் பெயரும் முறையுந் தொகையும் 
உணர்த்துகின்றது . 

அவை தாம் - முன்னர்ச் சாரியை யெனப் பட்ட 
அவைதாம் , இன்னே வற்றே அத்தே அமமே ஒன்னே ஆனே 
அக்கே இக்கே அன்னென் கிளவி உளப்பட அன்ன எனப 
இனனும வற்றும் அத்தும் அமமும் ஒன்னும் ஆனும் அக்கும் 
இக்கும் அன்னெனனுஞ சொல்லோடு கூட ஒனபதாகிய அத்தன் 
மையுடையனவும் , பிறவுஞ் சாரியை மொழி என்ப 

அவை யொழிந் 
தனவுஞ சாரியைச் சொலலா மென்பர் ஆசிரியர் ; எ - 

பிறவாவன தம் நம் நும் உம் ஞான்று கெழு ஏ ஐ என்பனவாம் . 
இவற்றுள் ஞான்று ஒழிந்தன எடுத்தோதுவர் ஆசிரியர் : எடுத்த 
நறவின் குலையலங் காந்தள் " ( கலித் - 10 ) இது 

வினைத்தொகை ; 
சாரியை அன்று . இன் சாரியை வழக்குப் பயிற்சியும் பலகால் எடுத் 
தோதப்படுதலும் பொதுவகையான ஓதிய வழித் தானே சேறலு 
மாகிய சிறப்பு நோக்கி முன் வைத்தார் . வற்றும் அத்தும் இன்போல 
முதல் திரியு மாகலானுஞ் செய்கை யொப்புமைபானும் அதன் பின் 
வைத்தார் . அம் ஈறு திரியுமாதலின் திரிபு பற்றி 

அதன்பின் 
வைத்தார் . ஒன் ஈறு திரியுமேனும் வழக்குப் பயிற்சியின்றி நான்கா 
முருபின் கண் திரிதலின் அதன பின் வைத்தார் . ஆன் பொருட் புணர்ச் 
சிக்கும் உருபு புணர்ச்சிக்கும் வருமெனறு அதன் பின் வைத்தார் . 
அக்கு ஈ று திரியுமேனும் உருபு புணர்ச்சிக்கண் வராமையின் அதன் 
பின் வைத்தார் . இகுக் முதல் திரியுமேனுஞ் சிறுபான்மை பற்றி 
அதன் பின் வைத்தார் . அன் இன்போலச் சிறத்தலிற் பின் வைத்தார் . 

ஆனுருபிற்கும் ஆன்சாரியைக்கும் இன்னுருபிற்கும் இன்சாரியைக் 
கும் வேற்றுமை யாதெனின் , அவை சாரியையான இடத்து யாதானும் 
ஓர் உருபேற்று முடியும் ; உருபாயின இடத்து வேறோர் உருபினை ஏலா 
வென்று உணர்க . இனி மகத் துக்கை என்புழித் தகரவெற்றுந் தகர 
வுகரமும் வருமென்று கோடுமெனின் , இருளத்துக் கொண்டானென் 
றால் அத்து எனவே வேண்டுதலின் ஆண்டும் அத்துநின்றே கெட்ட 
தென்று கோடும் . அக்கு இக்கு என்பனவும் பிரித்துக்கூட்டக் 
கிடக்கும் . தாழக்கோ லென அக்குப் பெற்று நிற்றலானும் ஆடிக்கு 

குலையலங் காந்தள் என்பது குலையலங்கு காந்தள் என்பதன் 
தொகுத்தல் . 

t பொது வகையான் ஓதியவழித் தானே சேறல் - இச் சொல் 
லுக்கு இன்னசாரியை என விதியாது பொதுவாகச் சாரியைப் பேறு 
கூறிய விடத்தும் தானே சாரியையாய் அமைதல் . 


தொல்காப்பியம் 


[ புண 


என்புழிக் குகரம் நான்கனுருபாகாமையானும் 
மாறு உணர்க . 


வை சாரியையா 

( கஎ ) ) 


50 . 


திரியுமாறு 


ம 


னே 


அவற்றுள் . 
இன்னன் இகரம் ஆவின் இறுதி 
முன்னர்க் கெடுதல் உரித்து மாகும் . 
முற்கூறியவற்றுள் இன்சாரியை 

முதல் 
கூறுகின்றது . 

ள் : அவற்றுள் - முற் கூறிய சாரியைகளுள் , இன்னின் 
இகரம் - இன் சாரியையது இகரம் , ஆவின இறுதி முன்னர்- 
என்னும் ஓரெழுத் தொரு மொழி முன்னர் , கெடுதல் உ 
மாகும் - கெட்டு முடியவும் பெறும் ; எ - 

ரிதித மாகு மென்றதனாற் கெடாது முடியவும் பெறும் என் 
வாறு . 

இஃது ஒப்பக் கூறலென்னும் உத்தி . 
எ - டு ஆனை ஆவினை , 

வினொடு , ஆற்கு ஆவிற்கு, 
ஆனின் ஆவினின் , ஆனது ஆவினது , ஆன்கண் ஆவின் கண் என வரும் . 
இனி 

னி முன்னரென்றதனா மா விற்கும் இவ்வாறே கொள்க . 
மானை மா வினை , மானொடு மா வினொடு , மாற்கு மாவிற்கு என ஒட்டுக . 
ஆகார ஈறென்னாது ஆவினிறு தியென்று ஓதினமையின் மா இலேசினாற் 
கொள்ளப்பட்டது . 

இனி , ஆன்கோடு ஆவின்கோடு , மான் கோடு மாவின் கோடு என 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்று ழியுங் கொள்க . (கஅ ) 

இன் சாரியை ஈறு திரியுமிடம் 
அளவாகும் மொழிமுதல் நிலை இய உயிர்மிசை 

னஃகான் றஃகா னாகிய நிலைத்தே. 
இஃது அவ் வின்சாரியை ஈறு திரியுமாறு கூறுகின்றது . 

இ - ள் : அளவாகும் மொழி - அளவுப் பெயராய்ப் பின்னிற் 
கும் மொழிக்கு , முதல் நிலை இய உயிர்மிசை னஃகான் - முன்னர் 
நின்ற எண்ணுப் பெயர்களின் ஈற்று நின்ற குற்றுகரத்தின்மேல் 
வந்த இன் சாரியையது னகரம் . றஃகானாகிய நிலைத்து - றகரமாய்த் 
திரியும் நிலைமையை யுடைத்து ; எ - று . 

எ - டு : பதிற்றகல் பதிற்று ழக்கு . இவற்றைப் பத்தென நிறுத்தி 
“நிறையுடளவும் ( எழு - சகூ . சு ) என்னுஞ் சூத்திரத்தால் இன்சாரியை 
கொடுத்துக் குற்றிய லுகர மெய்யொடுங் கெடுமே ( எழு - சக கூ ) 
என்றதனாற் குற்றுகரம் மெய்யொடுங் கெடுத்து வேண்டுஞ் செய்கை 
செய்து முற்றவின் வரூஉம் ( எழு - கூ கூ ) என்பதனான் ஒற்றி 
ரட்டித்து முடிக்க . 

நிலை இய என்றதனாற் பிறவழியும் இன்னின் னகரம் றகரமாதல் 
கொள்க . பதிர்றெழுத்து , பதிற்றடுக்கு ஒன்பதிற்றெழுத்து , பதிற் 
றொன்று , பதிற்றிரண்டு , 

பதிற்றிரண்டு , பதிற்றொன்பது என எல்லாவற்றோடும் 


க 2 க . 


சியல் ) 


எழுத்ததிகாரம் 


ஒட்டிக்கொள்க . அச் சூத்திரத்திற் குறையாதாகும் 

குறையாதாகும் ( எழு கூசு ) 
என்பதனாற் பொருட் பெயர்க்கும் எண்ணுப் பெயர்க்கும் 
கொடுக்க . 

( கக ) 


க 22 . / 


வற்று முதல் கெடுதல் 
வஃகான் மெய்கெடச் சுட்டு முதல் ஐம்முன் 

அஃகான் நிற்றல் ஆகிய பண்பே . 
இது வற்று முதல் திரியுமாறு கூறுகின்றது . 

ள் : சுட்டு முதல் ஐம் முன் - சுட்டெழுத்தினை முதலாக 
வுடைய ஐகார ஈற்றுச் சொனமுன் வற்று * வருங்காலை , வஃகான் 
மெய்கெட அஃகான் நிற்றலாகிய பண்பு- அவ் வற்றுச் சாரியையி 
னது வகரமாகிய ஒற்றுக் கெட ஆண்டு ஏறிய அகரம் நிற்றல் 
அதற்கு உளதாகிய குணம் ; எ - 

எ - டு : அவையற்றை , இவையற்றை , உவையற்றை என வரும் . 
இன்னும் இவற்றை , அவை இவை உவை என நிறுத்திச் சுட்டு முத 
லாகிய ஐயெ னிறுதி ( எழு -55 எ ) என்றதனான் வற்றும் உருபுங் 
கொடுத்து வேண்டுஞ் செய்கை செய்க இவ்வா 

வ்வாறே எல்லா உருபிற்கும் 
ஒட்டுக . அவையற்றுக்கோடு என உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கட் சென்ற வழியுங் கொள்க . 

ஆகிய பண்பு என்றதனானே எவனென்பது படுத்தலோசையாற் 
பெயராயவழி + எவன் என நிறுத்தி வற்றும் உருபுங்கொடுத்து வற்று 
மிசை யொற்றென்று னகரங் கொடுத்து அகரவுயிர் முன்னர் வற்றின் 
வகரங் கெடுமெனக் கெடுத்து எவற்றை எவற்றொடு என முடிக்க . 

( 20 ) 
னகர ஈற்றுச் சாரியை திரியுமிடம் 
கஉகூ , னஃகான் றஃகான் நான்கனுரு பிற்கு . 

இஃது இன் ஒன் ஆன் அன்னென்னும் னகர ஈறு நான்குந் திரியு 
மாறு கூறுகின்றது . 

னஃகான் நான்க னுருபிற்கு றஃகான் - னகார ஈற்று 
நான்கு சாரியையின் னகரமும் நான்கா முருபிற்கு றகாரமாய்த் 
திரியும் ; எ - று . 
எ - டு : விளவிற்கு கோஓற்கு ஒருபாற்கு அதற்கு என வரும் . 

தனை அளவாகு மொழிமுதல் ( எழ - க 2 க ) என்பதன் பின் 
வையாது ஈண்டு வைத்தது னகர ஈறுகளெல்லாம் உடன் திரியு 
மென்றற்து . ஆண்டு வைப்பின் இன்சாரியையே திரியுமென்பது படும் . 
ஒன்று முதலாகப் பத்தூர்ந்து வரூஉ - மெல்ல ! 

எண்ணும் 
( எழு - ககக அன்பதனான் ஒரு பாற்கு என்பதனை முடிக்க . 

( உக ) 
வற்றுச் சாரியையை நன்னூலார் அற்றுச் சாரியை என்பர் . 
எவன் என்பது படுத்தலோசையாற் 

படுத்தலோசையாற் பெயராகும் எனவே 
* எடுத்த லோசையால் வினாவினைக் குறிப்பாகும் என்பதாம் . 


இ 


ள் : 


தொல்காப்பியம் 


( புண 


கட்சி 


- 


பொருட் புணர்ச்சியில் ஆன் ஈறு திரிதல் 
ஆனின் னகரமும் அதனோ ரற்றே 

நாள் முன் வருஉம் வன் முதற் றொழிற்கே. 
இஃது ஆனின் ஈறு பொருட்புணர்ச்சிக்கண் திரியு மென்கின்றது . 

ள் : நாள் முன் வரூஉம் வன்முதல் தொழிற்கு - நாட் 
பெயர் முன்னர் வரும் வல்லெழுத்தை முதலாக உடைய தாழிற் 
சொற்கு இடையே வரும் , ஆனின் னகரமும் அதனோற்று -ஆன் 
சாரியையின் னகரமும் நான்கனுருபின்கண் வரும் ஆன்சாரியை 
போல ரகரமாய்த் திரியும் ; எ 

எ -டு : பரணியாற் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் . 
எனவரும் . நாண் முற் றோன் றுந் தொழினிலைக் கிளவிக்கு ( எழு உச எ ) 
என்ற தனை ஆன்சாரியை கொடுத்துச் செய்கை செய்க . 

செய்கை செய்க . இனி உம் 
மையை இறந்தது தழீஇயதாக்கி நாளல்லவற்று முன் வரும் வன் முதற் 
றொழிற்கண் இன்னின னகரமும் அதனோடு ஒக்குயெனப் பொரு 
ளுரைத்துப் பனியிற் கொண்டான் வளியிற் கொண்டான் 
ன்னின னகரமும் றகரமாதல் கொள்க . 
னி , ஞாபகத்தால் தொழிற்கண் 

தொழிற்கண் இன்னின் னகரந் திரியு 
மெனவே பெயர்க்கண் இன்னின் னகரந் திரிதலுந் திரியாமையுங் 
கொள்க . குறும்பிற் கொற்றன் , பறம்பிற் பாரி எனத் திரிந்து 
வந்தன ; 

கால் , எருத்தின் புறம் எனத் 
வந்தன . 

( உஉ) 
அத்து முதல் கெடுதல் 
கஉரு . அத்தின் அகரம் அகரமுனை இல்லை . 
இஃது அத்து முதல் திரியுமாறு கூறுகின்றது . 

அத்தின் அகரம் -அத்துச்சாரியையின் அகரம் 
அகரமுனை இல்லை - அகர ஈற்றுச் சொன் முன்னர் இல்லையாம் 


குருகின் 


திரியாது 


அத்தவண் வரினும் வரைநிலை யின்றே ( எழு - உகக ) என்பத 
னான் மகப் பெயர் அத்துப்பெற்று நின்றது . மகத்துக்கையென அகரங் 
கெட்டு நின்றது . விளவத்துக் கண் ணென்புழிக் கெடாது நிற்றல் 
அத்தேவற்றே ( 

( எழு - ககூகூ ) என்பதனுள் தெற்றென்றற்றே 
என்பதனாற் கூறுப . 

( உக ) 
இக்கு முதல் கெடுதல் 
கஉசு . இக்கின் இகரம் இகரமுனை யற்றே . 
இஃது இக்கு முதல் திரியுமாறு கூறுகின்றது . 

ஞாபகம் - ஞாபகங் கூறல் என்னும் உத்தி . அஃதாவது, நூற் 
பாவைச் சொற்சுருங்கவும் பொருள் விளங்கவும் செய்யாது அரிதும் 
பெரிதுமாகச் செய்து அதனால் வேறு பல பொருளுணர்த்தல் : 


அஎ 


ள் : 


வருதலின் எப்பெய 
யேல் ) 

எழுத்ததிகாரம் 
இ - ள் : இக்கின் இகரம் - இக்குச் சாரியையினது இகரம் , 
இகரமுனை அற்று - இகர ஈற்றுச்சொன் முன்னர் முற் கூறிய 
அத்துப் போலக் கெடும் ; எ - று . 

திங்கள் முன்வரின் ( எழு - உச அ ) என்பதனாற் பெற்ற இக்கு 
ஆடிக்குக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் என இகரங் 
கட்டு நின்றது . இஃது இடப்பொருட்டு . 

( உச ) 
கஉஎ . ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும் . 
இதுவும் அது . 

ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும் --இக்கின் 
இகரம் இகர ஈற்றுச் சொன் முன்னரனறி ஐகார ஈற்றுச் சொன் 
முன்னரும் மேற் கூறிய கெடு தலியல்பிலே நிறகும் ; எ - 

திங்களு நாளு முந்து கிளந் தன்ன ( எழு - 2 அசு ) என்பதனாற் 
சித்திரைக்குக் கொண்டான் என்புழிப் பெற்ற இக்கு ஐகாரத்தின் 
முன்னர்க் கெட்டவாறு காண்க . 

அக்கு அகரம் நிற்க ஏனைய கெடுமார 
க 24 . எப்பெயர் முன்னரும் வல்லெழுத்து வருவழி 

அச்கின் இறுதிமெய்ம் மிசையொடுங் கெடுமே 

குற்றிய லுகரம் முற்றத் தோன்றாது . 
இஃது அக்கு முதல் ஒழிய ஏனைய கெடுமாறு கூறுகின்றது . 

ள் : எப்பெயர் முன்னரும் - எவ்வகைப்பட்ட பெயர்ச் 
சொன் முன்னரும் , வல்லெழுத்து வருவழி - வல்லெழுத்து வரு 
மொழியாய் வருமிடத்து , அக்கின் இறுதிக் குற்றியலுகரம் முற்றத் 
தோன்றாது - இடை நின்ற அக்குச் சாரிபையின் இறுதி நின்ற 
குற்றியலுகரம் முடியத் தோன்றாது , மெய்ம்மிசை யொடுங் கெடும் - 
அக்குற்றுகரம ஏறிநின்ற வலலொற்றுத் தனக்கு மேல் நின்ற 
வல்லொற்றோடுங் கெடும் ; எ - 

ஒற்றுநிலை திரியா தக்கொடு வரூஉம் ( எழு - சக அ ) என்றதனான் 
அக்குப்பொற குன்றக்கூகை மன்றப்பெண்ணை என்பனவும் , வேற் 
றுமை யாயினேனை யிரண்டும் ( எழு - ந உகூ ) என்பதனான் அக்குப் 
பெற்ற ஈமக்குடம் கம்மகுடம் என்பனவும் , தமிழென் கிளவியும் 
( எழு - கூ அரு ) என்பதனான் அக்குப்பெற்ற தமிழக்கூத்து என்பதுவும் 
அக்கு ஈறுகெட்டவாறு காண்க . 
ரென்றார் . முற்ற வென்பதனான் வன்கணமன்றி ஏனையவற்றிற்கும் 
இவ்விதி கொள்க . தமிழ நூல் , தமிழ யாழ் . தமிழ வரையர் என 
வரும் . இன்னும் இதனானே தமக்கேற்ற இயைபு வல்லெழுத்துக் 
கொடுத்து முடித்துக்கொள்க . அன்றிக் கே படாதிய ககரவொற்று 
நிற்குமெனின் , சகரந் தகரம் பகரம் வந்தவற்றிற்குக் ககர வொற்றா 
காமை உணர்க . 

( உசு ) 


தொல்காப்பியம் 


( புண 


அம் ஈறு திரியு மீடம் 
கஉ க ... அம்மின் இறுதி கசதக் காலைத் 

தன்மெய் திரிந்து ஙஞந ஆகும் . 
ஃது அம் ஈறு திரியுமாறு கூறுகின்றது . 

இ - ள் : அம்முன் இறுதி - அம்முச் சாரியையின் இறுதி 
யாகிய மகரவொற்று , கசதக் காலை- கசதக்கள் வருமொழியாய் 
வருங்காலத்து , தன் மெய் திரிந்து ஙஞக ஆகும் --தன் வடிவு 
திரிந்து ஙஞநக்களாம் ; எ - று . 

எ - டு : புளியங்கோடு , செதிள் , தோல் என வரும் . 

இது புளிமரக் கிளவிக்கு ( எழு - உசச ) என்பதனான் அம்முப் 
பெற்றது . கசதக்காலை திரியு மெனவே பகரத்தின்கண் திரிபின்றா 
யிற்று . மெய் திரிந்தென்னது தன்மெய் என்றதனான் அம்மின் மகரமே 
யன்றித் தம் நம் நும் உம் என்னுஞ் சாரியை மகரமுந் திரிதல் கொள்க . 
எல்லார் தங்கையும் எல்லார் நங்கையும் எல்லீர் நுங்கையும் வானவரி 
வில்லுந் திங்களும் என வரும் . துறைகேழூரன் வளங்கேழூரன் எனக் 
கெழுவென்னுஞ் சாரியையது உகரக்கேடும் எகர நீட்சியுஞ் செய்யுண் 
முடிபென்று கொள்க . 

( உஎ ) 
அம் ஈறு கெடுமிடம் 
மென்மையும் இடைமையும் வருஉம் காலை 

இன்மை வேண்டும் எமைனார் புலவர் . 
இஃது அம்மீறு இயல்புகணத்து முன்னர்க் கெடு மென்கின்றது .. 

ள் : மென்மையும் இடைமையும் வரூஉங்காலை - மென் 
கணமும் இடைக்கணமும் வருமொழியாய் வருங் காலத்து , இன்மை 
வேண்டும் என்மனார் புலவர்- அம்முச் சாரியை இறுதி மகர மின்றி 
முடிதலை வேண்டுமென்று கூறுவர் புலவர் ; எ 

எ - டு : புளியஞெரி நுனி முரி யாழ் வட்டு என வரும் . உரையிற் 
கோட லென்பதனாற் புளிய விலையென உயிர்வருவழி ஈறு கெடுதலும் 
புளியிலையென அம்மு முழுவதுங் கெடுதலுங் கொள்க . புளிய விலை 
யென்றது ஒட்டுதற் கொழுகிய வழக்கு * ( எழு - க..உ ) அன்று மென் 
கணமும் இடைக்கண மும் உயிர்க்கணமுந் தம்மு ளொக்குமேனும் 
அம்மு முழுவதுங் கெட்டு வருதலின் உயிரை எடுத்தோதாராயினார் . 
புளிங்காய் என்பது மரு முடிபு . 

( உ.அ ) 
இன்சாரியை முழுதும் கெடுமிடம் 
கஙக . இன்னென வருஉம் வேற்றுமை யுருபிற் 

கின்னன் சாரியை இன்மை வேண்டும் . 
இஃது இன்சாரியை ஐந்தாமுருபின்கண் முழுவதுங் கெடுமென் 


கங .0 . 


கின்றது . 


ஒட்டுதற் கொழுகிய வழக்கு - சாரியை பொருந்துதற் கேற்ப 
நடந்த வழக்கு . 


ரியல் ] 


எழுத்ததிகாரம் 


இ - ள் : இன்னென வரூஉம் வேற்றுமை யுருபிற்கு - இன் 
னென்று சொல்ல வருகினற வேற்றுமை யுருபிற்கு , இன்னென் 
சாரியை இன்மை வேண்டும் - இன்னென்னுஞ் சாரியை தான் 
இன்றி முடிதலை விரும்பும் ஆசிரியன் ; எ - 
எ - டு : விளவின் , பலாவின் ,, கடு வின் , தழுவின் , 

சேவின் , 
வௌவின் என வரும் . இவற்றிற்கு வீழ்பழ மெனவும் நீங்கினானென 
வுங் கொடுத்து முடிவுணர்க. ஊரினீங்கினான் என ஏனையவற்றோடும் 
ஒட்டுக . இனி அவற்றுள் இன்னினிகரம் ( எழு - க 2 0 ) என்றதன்பின் 
இதனை வையாத முறையன்றிக் கூற்றினான் இன்சாரியை கெடாது 

ழக்கின் கண்ணுஞ்செய்யுட்கண்ணும் நிற்றல் கொள்க . பாம்பினிற் 
கடிது தேள் , கற்பினின் வழாஅ நற்பல வுதவி , அகடு சேர்பு 
பொருந்தி யள வினில் திரியாது ( மலைபடு - கூ கூ ) என வரும் . இனி 
இன்மையும் வேண்டுமென்னும் உம்மை தொக்கு நின்றதாக்கி அதனான் 
இவை கோடலும் ஒன்று . 

( உக ) 


- 


C 


புணர் மொழிகளிற் சாரியை வருதல் 
ககூஉ . * பெயருந் தொழிலும் பிரிந்தொருங் கிசைப்ப 

வேற்றுமை உருபு நிலைபெறு வழியுந் 
தோற்றம் வேண்டாத தொகுதிக கண்ணும் 
ஒட்டுதிற் கொழுகிய வழக்கொடு சிவணிச 
சொற்சிதர் மருங்கின் வழி வந்து விளங்கா 
திடைநின் றியலுஞ் சாரியை இயற்கை 
உடைமையும் இன்மையும் ஒருவயின் ஒக்கும் . 
இது முற்கூறிய சாரியைகளெல்லாம் புணர்மொழியுள்ளே வரு 
மென்பதூஉம் அம்மொழி தாம் இவை யென்பதூ உம் அவை வாராத 
மொழிகளும் உளவென்ப தூ உம் கூறுகின்றது . 

இ - ள் : பெயருந் தொழிலும் -- பெயர்ச் சொல்லுந் தொழிற் 
சொல்லும் , பிரிந்து இசைப்ப ஒருங்கு இசைப்ப- பெயருந் தொழிலு 
மாய்ப் பிரிந்திசைப்பப் பெயரும் பெயருமாய்க் கூடி யிசைப்ப , 
வேற்றுமை யுருபு நிலைபெறு வழியும்- வேற்றுமை செய்யும உருபு 
கள் தொகாது நிலைபெற்ற இடத்திலும் , தோற்றம் வேண்டாத் 
தொகுதிக் கண்ணும் - அவ்வேற்றுமை யுருபுகள் * தோற்று தல் 
வேண்டாது தொக்க இடத்தும் , ஒட்டு தற்கு ஒழுகிய வழக்கொடு 
சிவணி - தாம் பொருந்து தற் 

நடந்த 

வழக்கோடே 
பொருந்தி , சொற்சிதர் மருங்கின் - சாரியை பெறும் புணர் மொழி 
களைப் பிரித்துக் காணுமிடத்து , சாரியை இயற்கை வழி வந்து 

ந் நூற்பாவிற்கு , பெயரும் பெயரும் , பெயரும் வினையும் 
வேற்றுமை விரியில் இரு சொல்லாய்ப் பிரிந்திசைக்கும் என்றும் , 
வேற்றுமைத் தொகையில் ஒரு சொல்போல் ஒருங்கிசைக்கும் என்றும் , 
பொருள் கொள்வார் நன்னூலாருள்ளிட்ட ஆசிரியர் சிலர் . 


கேற்ப 


தொல்காப்பியம் 


புண 


விளங்காது இடை நின்று இயலும் - அச்சாரியையினது தன்மை 
அச்சொற்களின பினனே வந்து விளங்காது நடுவே நின்று நடக் 
கும் , உடைமையும் இன்மையும் ஒருவயின் ஒக்கும் - அச்சாரியை 
உண்டாதலும் இல்லையாதலும் ஒடுவுருபினிடத்து ஒத்துவரும் ; 


ஒடுவிற் கொக்கும் எனவே ஏனைய ஒவ்வாவாயின . 
எ - டு : 

டு : விளவினைக் குறைத்தான் , கூழிற்குக் குற்றேவல் செய் 
யும் - இவை பிரிந்திசைத்து உருபு நிலைபெற்றன . அன்னேன் சாரியை 
( எழு ச ) என்பதனைக் குற்றியலுகரத்திறுதி ( எழு - ககரு ) என் 
பதனைச் சேர வைத்ததனால் இனசாரியை வருதல் கொள்க . இவ்விரண் 
இருபுஞ் சாரியை நிற்பப் பெரும்பான்மையுந் தொகா வென்று உணர்க . 
விளவீனக் குறைத்தவன் , கடிசூத்திரத்திற்குப் பொன் - இவை ஒருங் 
கிசைப்ப உருபு 

நிலைபெற்றன . வானத்தின் வழுக்கி , வானத்து வழுக்சி 
எனச் சாரியை பெற்றுப் பிரிந்திசைத்து ஐந்தா முருபு நிலைபெற்றும் 
நிலைபெறாதும் வந்தது , வானத்தின் வழுக்கல் . வானத்து வழுக்கல் - 
இவை மெல்லெழுத் துறழும் ( எழு - ஙக ) என்னுஞ் சூத்திரத்து 
வழக்கத்தன என்பதனான அத்துக் கொடுத்து மகரங் கெடுக்க ஒருங் 
கிசைத்தன . விளவினது கோடு . விளவின கோடு என ஒருங்கிசைத்துச் 
சாரியை பெற்றவழி ஆறனுருபு தொகாதுந் தொக்கும் நின்றது .. 
இதற்குப் பிரிந்திசைத்த லின்று . மரத்துக்கட் கட்டினான் , மரத்துக் 
கட்டினான் எனப் பிரிந்திசைத்தவழியும் , மரத்துக்கட் குரங்கு , மரத்துக் 
குரங்கு என ஒருங்கிசைத்தவழியுஞ் சாரியை நின்றவழி ஏழனுருபு 
தாகாதுந் தொக்கும் நின்றது . கிளைப் பெயரெல்லாம் ( எழு - 0 எ ) 
என றதனுட் கொள என்றதனான் ணகாரம் டகார மாயிற்று . நிலா 
வென் கிளவி யத்தொடு சிவணும் ( எழு -2 உ அ ) என விதித்த அத்து 
நிலாக்கதிர் நிலாமுற்றம் என றவழிப் பெறாதாயிற்று . அஃது ஒட்டு 
தற் கொழுகிய வழக்கு அன்மையின் நிலத்துக் கொண்டான் , நிலாத் 
துக் கொண்டவன் என்பன உருபு தொக்குழி இருவழியும் பெற்றன . 
எல்லார் தம்மையும் எனச் சாரியை ஈற்றினகணணும் வருதலின் இடை 
நிற்றல் பெரும்பானமை யென்றற்கு இயலுமென்றார் . 
விரிந்த கூந்தல் , பூவொடு விரிந்த கூந்தல் என உடைமையும்இன்மை 
யும் ஒடுவயின ஒத்தது . இனி இயற்கை யென்றதனான் ஒடு உருபின்கட் 
பெற்றும் பொறாமையும் வருதலனறிப் பெற்றே வருதலும் கொள்க . 
பலவற்றோடு என வரும் . 

( 60 ) 
அத்து வற்று வருமிடத்து நிகழும் விகாரம் 
ககூகூ . அத்தே வற்றே ஆயிரு மோதிமேல் 

ஒற்றுமேய கெடுதல் தெற்றென் றற்றே 

அற்ப முன் வருஉம் வா லெழுத்து மிகுமே . 
இஃது அத்து வற்று என்பனவற்றிற்கு நிலைமொழியது ஒற்றுக் 
கேடும் வருமொழி வன்கணத்துக்கண் ஒற்றுப்பேறுமாகிய செய்கை 
கூறுகின்றது . 

அத்தே வற்ற ஆயிரு மொழிமேல் ஒற்று - அத் 
தும் வற்றுமாகிய அவ்விரண்டு சாரியைமேல நினற ஒற்று , மெய் 


H 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


கூக் 


ஈ 


கெடுதல் தெற்றென்றற்று - தன் வடிவு கெடுதல் தெளியப்பட்டது , 
அவற்றுமுன் வரூஉம வல்லெழுத்து மிகுமே - அவ் விருசாரியை 
முன்னும் வரும் வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

டு : கலத்துக்குறை அவற்றுக்கோடு என வரும் அத்திடை 
வரூஉங் கலமென் னளவே ( எழு - ககஅ ) சுட்டு முதல் வகரம் ஐயு 
மெய்யும் ( எழு - க அக ) என்பனவற்றான் அத்தும் வற்றும் பெற்றுவரும் 
மகர வகர ஈறுகட்கு ஈற்று வல்லெழுத்து விதி இன்மையின் அவற்று 
முன் வரூஉம் வல்லெழுத்து மிகுமென்று சாரியை வல்லெழுத்து 
விதித்தார் . வல்லெழுத்து இன்றித் திரிந்து முடிவன ணக . ! ரமும் , 
னகா ரமும் , லகாரமும் , ளகாரமுமாம் . மகர ஈற்றிற்கு அத்தும் , வகர 
ஈற்றிறகு வற்றும் வருமென்பது அச் சூத்திரங்களாற் பெற்றாம் . 
வற்றே யத்தே யென்னாத முறையன்றிக் கூற்றினாற் புள்ளியீற்றின் 
முன்னர் அத்தின் மிசை யொற்றுக் கெடாது நிற்றலுங் கொள்க . 

விண்ணத்துக் கொட்கும் , வெயிலத்துச் சென்றான் , இரு 
ளத்துக் கொண்டான் என வரும் . மெய்யென்றதனான் அத்தின் அரம் 
அகர முன்னரேயன்றிப் பிற உயிர் முன்னருங் கெடும் ஒரே விடத் 
தென்று கொள்க . அண்ணாத்தேரி , திட்டாத்துக்குளம் என ஆகாரத் 
தின் முன்னரும் வரும் அத்தின் அகரங் கெட்டது . இவற்றை அகர 
ஈறாக்கியும் முடிப்ப . இனித் தெற்றன் றற்றே என் றதனான் அத்தின் 
அகரந்தெற்றெனக் கெடாது நிற்கும் இடமுங் கொள்க . 

அதவத்துக் 
கண் , விளவத்துக்கண் என வரும் . 

( உக ) 


ள் : 


எழுத்துச் சாரியை 

எழுத்துச் சாரியைகளின் பெயர் 
கங .. காரமுங் கரமுங் கானொடு சிவணி 

நேரத் தோன்றும் எந்தத்தின் சாரியை . 
இது மொழிச்சாரியையை விட்டு எழுத்துக்கட்கு வருஞ் சாரியை 
களது பெயரும் முறையுந் தொகையும் உணர்த்துகின்றது . 

காரமுங் கரமுங் கானொடு சிவணி - காரமுங் 
கரமுங் கானொடு பொருந்தி , எழுத்தின் சாரியை நேரததோனறும் 
எழுத்தின்கண் வருஞ் சாரியையாதற்கு எல்லா ஆசிரியரானும் 
உடமபடத் தோன்றும் ; எ 

காரமுங் கரமும் எடுத்துச் சொல்லியவழி இனிதிசைத்தலானும் , 
வழக்குப் பயிற்சி யுடைமையானும் , வடவெழுத்திற்கும் உரியவாத 
லானுஞ் சேரக் கூறினார் . கான் அத்தன்மை யின்மையினாற்பின் 
வைத்தார் . நேரத்தோன்று மெனவே நேரத்தோன்றதனவும் உள 
வாயின . அவை ஆனம் ஏனம் ஓனம் என்க . இவை சிதைந்த வழ 
கேனுங் கடியலாகாவாயின . 

நெட்டெழுத்துக்குச் சாரியை 
ககூரு . அவற்றுள் 

கரமுங் கானும் நெட்டெழுத் திலவே . 


. 


( ங e / 


தொல்காப்பியம் 


( புண 


இஃது அவற்றுட் சில சாரியை சில வெழுத்தோடு வாராவென 
எய்தியது விலக்கிற்று . 

இ - ள் : அவற்றுள் - முற் கூறியவற்றுள் , கரமுங் கானும் 
நெட்டெழுத்தில - கரமுங் கானும் நெட்டெழுத்திற்கு வருதலின்று ; 


எ 


( 


1 


எனவே , நெட்டெழுத்திற்குக் காரம் வருமாயிற்று . 

ஆகாரம் 
ஈகாரம் என ஒட்டுக . ஐகாரம் ஒளகார மெனச் சூத்திரங்களுள் 
- வருமாறு காண்க . 

( கூகூ ) 
குற்றெழுத்துக்குச் சாரியை 
கஙசு . வரன்முறை மூன்றுங் குற்றெழுத் துடைய . 

இஃது ஐயம் அகற்றியது ; என்னை ? நெட்டெழுத்திற்குச் சில 
சாரியை 

லைக்கினாற்போலக் குற்றெழுத்திற்கும் விலக்கற்பாடு 
உண்டோ வென ஐயம் நிகழ்தலின் . 

வான்முறை மூன்றும் - வரலாற்று முறைமையை 
யுடைய மூன்று சாரியையும் , குற்றெழுத்துடைய - குற்றெழுத்துப் 
பெற்று வருதலையுடைய ; எ - 

அகாரம் அகரம் மஃகான் என ஒட்டுக . வகார மிசையும் அகர 
இகரம் வஃகான் மெய்கெட எனவும் பிறவுஞ் சூத்திரங்களுட் 
காண்க . இஃகான் ஒஃகான் என்பன பெருவழக் கன்று . வரன்முறை 
யென்றதனான் அஃகான் என்புழி ஆய்தம் பெறுதல் கொள்க . 
குறியதன் முன்னராய்தப் புள்ளி ( எழு - கூ . அ ) என்பதனாற் பெறா 
தாயிற்று , மொழியாய் நில்லாமையின் . 

( உச ) 
ஐ , ஒளவின் சாரியை 
ககூஎ . ஐகார ஒளகாரங் கானோடுந் தோன்றும் . 

இஃது அவற்றுட் கரமுங் கானும் என்பதற்கோர் புறனடை 
கூறுகின்றது . 

ஐகார ஒளகாரங் கானொடுந் தோன்றும் - நெட் 
டெழுத்துக்களுள் ஐகார ஒளகாரங்கள் முன் விலக்கப்பட்ட 
கானொடுந் தோன்றும ; எ - 

ஐகான் ஔகான் என வரும் . உம்மை இறந்தது தழீ இயிற்று , 
காரத்தைக் கருதுதலின் . 

( கரு ) 


( 


ள் : 


பு 


( 


சு . 


உயிரெழுத்தின் புணர்ச்சி யியல்புகள் 
ககூவு . புள்ளி ஈற்று மூன் உயிர் தனித் தியலாது 

மெய்யொடுஞ் சிவணும் அவ்வியல் கெடுத்தே . 
இது புள்ளியீற்று முன் உயிர் முதன்மொழி வந்த காலத்துப் 
புணரும் முறைமை கூறுகின்றது . 


ரியல் ) 


எழுத்ததிகாரம் 


கூகூ.. 


ள் : 


புள்ளி யீற்று முன் உயிர் தனித்து இயலாது . 
புள்ளி யீற்றுச் சொன்முனனர் வந்த உயிர்முதன்மொழியின் உயிர் 
தனித்து நடவாது , மெய்யொடுஞ் சிவணும் - அப்புள்ளியோடும் 
கூடும் , அவ்வியல் கெடுத்து- தான் தனித்து நின்ற அவ்வியல் 
பினைக் கெடுத்து 

எனவே , நீரோடு கூடிய பால்போல நின்றதென்று ஒற்றுமை 
கூறினார் . ஈண்டு இதனானே உயிர்மெய்யெனப் பெயர்பெற்றது . 

எ - டு : பாலரிது பாலாழி , ஆலிலை , பொருளீட்டம் , வானுலகு , 
வானூடு , வேலெறிந்தான் , வேலேற்றான் , பொருளையும் , பொரு 
ளொன்று , நாணோடிற்று , சொல்லௌவியம் என வரும் . 

ஒன்றென முடித்த லென்பதனான் இயல்பல்லாத புள்ளிமுன்னர் 
உயிர் வந்தாலும் இவ் விதி கொள்க . அதனை அதனொடு நாடுரி என 
வரும் . இவற்றைச் சுட்டுமுத லுகர மன்னொடு - கஎக ) 
உரிவரு காலை நாழிக் கிளவி ( எழு - 2 O ) என்பனவற்றான் முடிக்க . 
புள்ளியீற்று முன னுமென உம்மையை மாறி எச்சவும்மையாக்கிக் 
குற்றியலுகரத்தின் முன்னரும் என அவ் விதி கொள்க . 

எனவே , 
குற்றியலுகரமு மற்று ( எழு - க o ரு ) என்றதனோடும் பொருந்திற்றாம் . 
நாகரிது , வரகரிது என வரும் . 

( கூ சு ) 


(எழு 


ககூக . 


உயிர் பிரிந்த மெய்யின் இயல்பு 
மெய்உயிர் நீங்கின் தன்னுரு வாகும் . 
இஃது உயிர்மெய் புணர்ச்சிக்கண் உயிர்நீங்கியவழிப் படுவதோர் 
விதி கூறுகின்றது . 

ள் : மெய் உயிர் நீங்கின் - மெய் தன்னோடு கூடி நின்ற 
உயிர் புணர்ச்சியிடத்துப் பிரிந்து வேறு நின்ற தாயின் , தன் உரு 
வாகும் - தான் முன்னர்ப் பெற்று நின்ற புளளிவடிவு பெறும் ; 
எ.று. 

ஆல் இலை அதன் ஐ என வரும் . 

உயிர் இன்ன வடிவிற்றென்று ஆசிரியர் கூறாமையின் உயிர்க்கண் 
ஆராய்ச்சி யின்று . 

இனி . எகர ஒகரங்களைப் புள்ளியான் வேற்றுமை செய்தலின் , 
தொனறு தொட்டு வழங்கின வடிவுடைய என்று கோடலுமாம் . 
புண 

ர்ச்சியுள் உயிர் மெய்யினைப் பிரிப்பாராதலின் , இது கூறாக்காந் 
குன்றக் கூறலாம் என்று உணர்க . 

( உ.எ ) 
* அவ்வியல் கெடுத்து என்பதற்கு , புள்ளி பெற்று நிற்கும் அம் 
மெய்யின் இயல்பைக் கெடுத்து என்றே பொருள் கொள்வது தக்கது ; 
மெய்யுயிர் நீங்கின் தன்னுரு வாகும் என்று அடுத்த நூற்பாவுங் 
கூறுதல் காண்க . 

இவ்வியல்பு ஒன்றென முடித்தல் என்னும் உத்தியால் குற்றிய 
இகரத்திற்கும் ஏற்கும் . 


தொல்காப்பியம் 


[ புண 


ள் : 


உடம்படு மெய் தோன்றும் இடம் 
கச O. எல்லா மொழிக்கும் உயிர்வரு வழியே 

உடம்படு மெய்யின் உருவுகொளல் வரையார் . 
இஃது உயிரீறும் உயிர் முதன் மொழியும் புணரும்வழி நிகழ்வதோர் 
கருவி கூறுகின்றது . 

எல்லா மொழிக்கும் -- நிலைமொழியும் வரு மொழியு 
மாய்ப் புணரும் எவ்வகை மொழிக்கும் , உயிர் வருவழி - உயிர் 
முதன்மொழி வருமிடத்து , உடம்படு மெய்யின உருவு கொளல் 
வரையார் - உடம்படுமெயயினது வடிவை உயிரீறு கோடலை நீக்கார் , 
கொள்வார் ஆசிரியர் ; எ - று . 
அவை யகரமும் வகரமுமென்பது முதனூல்பற்றிக் கோடும் ; 
உடம்படு மெய்யே யகார வகாரம் 

உயிர் முதன் மொழிவரூஉங் காலையான ; 
எனவும் , 

இறுதியும் முதலும் உயிர்நிலை வரினே 

உறுமென மொழிப உடம்படு மெய்யே 
எனவுங் கூறினாராகலின் . உயிர்களுள் இகர ஈகார ஐகார ஈறு யகர் 
உடம்படுமெய் கொள்ளும் . ஏகாரம் , யகாரமும் , வகாரமுங் கொள் 

அல்லன வெல்லாம் வகர உடம்படுமெய்யே கொள்ளுமென்று 
உணர்க . 


ளும் . 


எ - டு : கிளியழகிது , குரீ இயோப்புவாள் , வரையரமகளிர் என 
வும் ; விளவழகிது , பலாவழகிது , கடுவழகிது , பூவழகிது , கோவழகிது , 
கௌ வடைந்தது எனவும் ஓட்டுக . ஏ எ யிவளொருத்தி பேடியோ 
வென்றார் ( சீவக சுகஉ ) ஏவாடல் காண்க என ஏகாரத்திற்கு 
இரண்டும் வந்தன , 

ஒன்றென முடித்த லென்பதனான் விகாரப்பட்ட மொழிக்கண் 
ணும் உடம்படுமெய் கொள்க . மரவடி ஆயிருதிணை என வரும் . 
வரையாரென் றதனால் உடம்படுமெய் கோடல் ஒருதலை யன்று . கிளி 
அரிது மூங்கா இல்லை எனவும் வரும் . ஒன்றென முடித்த லென்பதனால் 
விண் வத்துக் கொட்கும் எனச் சிறுபான்மை புள்ளியீற்றினும் வரும் . 
செல்வுழி உண்புழி எனபன வினைத்தொகை யென மறுக்க . ( அ ) 


C 


C( 


( 


இத்தொடர்களால் , தமிழும் ஒரு காலத்தில் ஆங்கிலத்தைப் 
போல் புணர்ச்சியின்றி எழுதப்பட்டமை ஊகிக்கப்படும் . 

இம்மறுப்பு சரியான தாய்த் தோன்றவில்லை . செல்வுழி , உண்புழி 
என்பன , வினைத்தொகை யல்லவாதலின் தொழிற் பெயரும் உயிர் 
புணர்ந்த வினையெச்சங்களாதல் வேண்டும் ; வினைத்தொகையாயின் 
செல்லுழி உண்ணுழி என்ற வடிவுகளே கொள்ளல் வேண்டும் : 
அங்ஙன மன்றிச் செல்வுழி உண்புழி யென்றிருத்தலின் இவை வினைத் 
யாகாவென்றே கொள்ளுதல் தகும் . 


சியல் ) 


எழுத்ததிகாரம் 


எ . புணர்ச்சியிற் பொருள் வேறுபடுமிடம் 


கசக . 


ஒலி வேற்றுமையாற் பொருள் வேறுபடல் 
எழுத்தோ ரன்ன பொருள்தெரி புணர்ச்சி 

இசையில் திரிதல் நிலை இய பண்பே . 
இஃது எழுத்துக்கள் ஒன்று பலவாமென எய்தாத தெய்துவிக் 


கின்றது . 


புணர் 


ள் : எழுத்தோரன்ன பொருள் தெரி புணர்ச்சி - 
எழுத்து ஒரு தன்மைத்தான பொருள் விளங்க நிற்கும் 
மொழிகள் , இசையில் திரிதல் நிலை இய பண்பு-எடுததல படுத்தல் 
நலித லென்கின்ற ஓசை வேற்றுமையாற் புணர்ச்சி வேறுபடுதல் 
நிலைபெற்ற குணம் ; எ 

எ - டு . செம்பொன் பதின்றொடி , செம்பருத்தி , குறும்பரம்பு , 
நாகன்றேவன் போத்து , தாமரைக்கணியார் , குன்றேறாமா என இவை 
இசையில் திரிந்தன . 

( உசு ) 


. 


ள் : 


அவைதாம் , 
முன்னப் பொருள புணர்ச்சி வாயின் 

இன்ன என்னும் எழுத்துக்கடன் இலவே . 
இது மேலதற்கோர் புறனடை கூறுகின்றது . 

அவை தாம் - பல பொருட்குப் பொது வென்ற 
புணர்மொழிகள் தாம் , முன்னப் பொருள் - குறிப்பான் உணரும் 
பொருண்மையினையுடைய , புணர்ச்சிவாயின் இனன 

வென்னும் 
எழுத்துக் கடன் இல - புணர்சசியிடத்து இத்தன்மைய வென் 
னும் எழுத்து முறையை உடையவல்ல ; எ று . 

செம்பொன் பதின்றொடி என்றுழிப் பொன்னாராய்ச்சி யுளவழிப் 
பொன்னெனவுஞ் செம்பாராய்ச்சி யுளவழிச் செம்பெனவுங் குறிப் 

உணரப்பட்டது . இசையில் திரிதலென்றது ஒலியெழுத்திற் 
கெனவும் எழுத்துக்கடனில் 

வரிவடிவிற் கெனவுங் 
கொள்க . 

( 50 ) 
புணரியல் முற்றிற்று . 


பான் 


வென்றது 


* செம்பொன்பதின்றெடி = செம்பொன் + பதின்றொடி . செம்பு + 
ஒன்பதின் நொடி ; செம்பருத்தி = செம் + பருத்தி , செம்பு + அருத்தி ; 
குறும் பரம்பு = குறும் + பரம்பு , குறும்பர் + அம்பு ; நாகன்றேவன் 
போத்து = நாகன்றேவன் 

நாகன்றேவன் + போத்து , நாகன்றே + வன்போத்து ; 
தாமரைக்கணியார் = தாமரை + கணியார் , தம் + அரைக்கு + 
அணியார் ; குன்றேறாமா = குன்றேறா + மா , குன்றேறு + ஆமா . 


தொகை மரபு 


( எழுத்துப் புணர்ச்சியுள் , தொகுத்துக் கூறியதற்குரிய புணர்ச்சி 

யீலக்கணங்களை உணர்த்துவது . ) 


க . 


ஒரோவோர் 


உயிரீறு மெய்யீறுகளின் பொதுப் புணர்ச்சி 

மெல்லினந் தோன்றுமிடம் 
கசதப முதலிய மொழிமேற் றோன்றும் 
மெல்லெழுத் தியற்கை சொல்லிய முறையான் 
ஙஞநம வென்னும் ஒற்றா கும்மே 

அன்ன மரபின் மொழிவயி னான . 
என்பது சூத்திரம் . 

யிரீறும் புள்ளியீறும் மேலை அகத்தோத்தினுள் முடிக்கும்வழி 
ஈறுகடோறும் விரித்து முடிப்பனவற்றை 

ஈண்டு 
சூத்திரங்களால் தொகுத்து முடிபு கூறினமையின் , 

வ்வோத்துத் 
தொகை மரபென்னும் பெயர்த்தாயிற்று . மேல் மூவகை மொழியும் 
நால்வகையாற் புணர்வுழி , மூன்று திரிபும் ஓரியல்பும் எய்தி 
வேற்றுமை அல்வழி யென இருபகு தியவ / கி எழுத்துஞ் சாரியையும் 
மிக்குப் புணருமாறு இதுவென்று உணர்த்தி அவைதாம் விரிந்த 
சூத்திரப் பொருளவன்றியுந் தொக்குப் புணருமாறு கூறுதலின் , 
இவ்வோத்துப் புணரியலோடு இயைபுடைத்த யிற்று . இத் தலைச் 
சூத்திரம் உயிர் மயங்கியலையும் புள்ளி மயங்கியலையும் நோக்கியதோர் 
வருமொழிக் கருவி கூறுகின்றது . 

இ - ள் : கசதப முதலிய மொழிமேற் றோன்றும் இயற்கை 
மெல்லெழுத்து - உயிரீறும் புள்ளியீறும முன்னர் நிற்பக் கசதபக் 
களை முதலாகவுடைய மொழிகள் வந்தால் அவற்றிற்கு மேலே 
தோன்றி நிற்கும் இயல்பாகிய மெல்லெழுத்துக்கள் , சொல்லிய 
முறையான் 

ஙஞநம் என்னும் 

ஒற்றாகும் --நெடுங்கணக்கிற் 
பொருந்தக் கூறிய முறையானே கச தபக்களுக்கு ஙஞநம வென்னும் 
ஒற்றுக்கள் நிரனிறைவகையானாம் , அன்ன மரபின் மொழி 
வயினான் - அத்தன்மைத்தாகிய முறைமையினையுடைய மொழி 
களிடத்து ; எ 


எ - டு : விளங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . இது மரப் 
பெயர்க் கிளவி ( எழு - உ க எ ) என்பதனான் மெல்லெழுத்துப் பெற்றது . 
மரங் குறிது சிறிது தீது பெரிது என அல்வழிக்கட் டிரியுமாறு அல் 
வழியெல்லாம் ( எழு- கச ) என்பதனாற் பெறுதுமேனும் ஈண்டுத் 
தோன்று மென்றதனால் நிலைமொழிக்கட் டோன்றி நின்ற ஒற்றுத் 
திரிதல் கொள்க . அன்ன மரபின் மொழியன்மையின் விளக்குறுமை 
விளக்குறைத்தான் என்புழி மெல்லெழுத்துப் பெறாவாயின , இவை 

* விளக்குறுமை என்பது ஆறாம் வேற்றுமையுமாம் . 


எழுத்ததிகாரம் 


கசச , 


ஏழாவதும் இரண்டாவதுந் திரிதலின் , இங்ஙனம் எழுத்துப் பெறுவன 
வுந் திரிவனவுமெல்லாம் வருமொழியே பற்றி வருமென்று உணர்க . 

( க ) 
வருமொழி யியல்பாதல் 
ஞநம யவவெனும் முதலாகு மொழியும் 
உயிர்முத லாகிய மொழியும் உளப்பட 
அன்றி யனைத்தும் எல்லா வழியும் 

நின்ற சொல் முன் இயல்பா கும்மே . 
இது முற்கூறிய நால்வகைப் புணர்ச்சியுள் இயல்பு புணருங்கால் 
பக் கூறிய பதினே ழெழுத்தும் வருமொழியாய் வந்த இடத்து 
இருபத்து நான்கீற்றின் முன்னரும் வேற்றுமையிலும் அல்வழியிலும் 
வருமொழி 

மாழி இயல்பாய் முடிகவென்கின்றது . 

இ ள் : ஞநமயவ எனும் முதலாகு மொழியும் - ஞநமயவ 
என்று சொல்லப்படும் எழுத்துக்கள் முதலாய் நிற்குஞ் சொற்க 
ளும் , உயிர் முதலாகிய மொழியும் உளப்பட - உயிரெழுத்து முத 
லாய் நின்ற சொற்களுந் தம்மிற்கூட , அன்றி யனைத்தும் - அப் 
பதினேழாகிய வருமொழிகளும் , எல்லாவழியும்- வேற்றுமையும் 
அல்வழியுமாகிய எல்லா இடத்தும் , நின்ற சொன்முன்- இருபத்து 
நான்கு ஈற்றவாய் நின்ற பெயர்ச்சொன் முன்னர் , இயல்பாகும் 
திரிபின்றி இயல்பு புணர்ச்சியாய் நிற்கும் ; எ - று . 
உயிரீற்றின் கண் எகர ஒகரம் ஒழிந்தன கொள்க . 

விள பலா கிளி குரீகடு பூ சே கை சோ கௌ என நிறுத்தி , 
ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது நுந்தையது என மெய்ம் 
முதன் மொழி வருவித்து , பொருள் தருதற்கு ஏற்பன அறிந்து கூட்டுக . 
சோ என்பது அரண் . அதற்குச் சோ ஞொள்கிற்று எனக் கொள்க . 
கௌவென்பதறகுக் கௌ ஞெகிழ்ந்தது . நீடிற்று என்க . இனி 
இவற்றின் முன்னர் உயிர் முதன் மொழி வருங்கால் அழகிது ஆயிற்று 
ல்லை ஈண்டிற்று உண்டு ஊறிற்று எழுந்தது ஏய்ந்தது ஐது ஒன்று 

ற்று ஒளவியத்தது என வரும் . இவற்றுட் சோவுக்கு இடிந்தது 
ஈண்டையது உள்ளது ஊறிற்று என்பனவற்றோடு முற்கூறியவற்றை 
யும் ஒட்டுக . இனி வேற்றுமைக்கண் விள முதலியவற்றை நிறுத்தி 
ஞாட்சி நீட்சி மாட்சி யாப்பு வன்மை அழகு ஆக்கம் , இளமை ஈட்டம் 
உயர்வு ஊற்றம் எழுச்சி ஏற்றம் ஐயம் ஒழிவு ஓக்கம் ஒளவியம் என 
ஒட்டுக . ஏலாதனவற்றிற்கு முற்கூறியவாறுபோல ஏற்பன 
கொணர்ந்து ஒட்டுக . 

இனிப் புள்ளியீற்று ணகாரமும் னகாரமும் மேற்கூறுப . ஏனைய 
ஈண்டுக் கூறுதும் . 
டு : உரிஞ் வெரிங் 

என நிறுத்தி , ஞெகிழ்ந்தது நீடிற்று 
அழகிது ஆயிற்று எனவும் , ஞெகிழ்ச்சி நீட்டிப்பு அடைவு ஆக்கம் 
எனவும் வருவித்து , எல்லாவற்றோடும் ஒட்டுக . மரம் வேய் வேர் யாழ் 
என நிறுத்தி , ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது நுந்தையது 
அழகிது ஆயிற்று எனவும் , ஞாட்சி நீட்சி மாட்சி யாப்பு வன்மை 
அடைவு ஆக்கம் எனவும் வருவித்து , எல்லாவற்றோடும் ஒட்டுக , 
இவற்றுள் மகர ஈறு வேற்றுமைக்கட் கெடுதல் துவர ( எழு - ஙக ) 

எ .-- 7 


OT 


. 


தொல்காப்பியம் 


( தொகை 


சுஅ 


ணகார 


என்றதனாற் கொள்க . அல்வழிக்கட் கெடுதல் அல்வழி யெல்லாம் 
( எழு -உகச ) என்றதனாற் கொள்க . நிலைமொழித் திரிபு ஈண்டுக் 
கொள்ளாமை உணர்க . யகர ஈறு யகரத்தின் முன்னர் இரண்டிடத்துங் 
கெடுதல் ஈண்டு எல்லா மென் றதனாற் கொள்க . வேல் தெவ் கோள் 
என நிறுத்தி ஏற்பன கொணர்ந்து இருவழியும் ஒட்டுக . 
லகார ளகார னகாரங்களின் முன்னர் நகரம் வருமொழியாக வந்துழி 
அந்நகரந் திரிதலின் அத்திரிந்த உதாரணங்கள் ஈண்டுக் கொள்ளற்க . 
இவற்றுள் திரிந்து வருவனவுள ; அவை எடுத்தோத்தானும் * இலேசா 
னும் + ஏனை யோத்துக்களுள் முடிக்கின்றவாற்றான் உணர்க . இனி , 
எல்லா மென்றதனான் உயிர்க்கணமாயின் ஒற்றிரட்டியும் உடம்படு 
மெய் பெற்றும் உயிரேறியும் முடியுங் கருவித்திரிபுகள் திரிபெனப் 
படா இவ் வியல்பின் கண்ணென்று உணர்க . வரகு ஞான்றது வரகு 
ஞாற்சி எனக் குற்றுகரத்தின்கண்ணும் இவ்வாறே கொள்க . இருபத்து 
நான்கு ஈற்றிற்கும் வேற்றுமைக்கும் அல்வழிக்கும் அகத்தோத்தினுள் 
நாற்பத்தொட்டுச் சூத்திரங்களான் முடிவனவற்றை ஒரு சூத்திரத்தாற் 
றொகுத்து முடித்தார் . மேலும் இவ்வாறே கூறுப . இவ்வியல்பு வரு 
மோர் நோக்கிக் கூறியதென்று உணர்க . இவ் வியல்பு புணர்ச்சி 
மெய்க்கண் நிகழுமாறு 

உயிர்க்கண் நிகழாமையின் மெய் முற் 
கூறினார் . 

( உ ) 
கசரு . அவற்றுள் , 

மெல்லெழுத் தியற்கை உறழினும் வரையார் 

சொல்லிய தொடர்மொழி இறுதி யான . 
இது முற்கூறிய முடிபிற் சிலவற்றிற்கு அம்முடிபு விலக்கிப் 
பிறிது விதி எய்துவித்தது . 

ள் : அவற்றுள் -முற்கூறிய மூன்று கணத்தினுள் , 
மெல்லெழுத்தியற்கை உறழினும் வரையார் - மெல்லெழுத்து 
இயல்பு இயல்பா தலேயன்றி உறழ்ந்து முடியினும் நீக்கார் , சொல் 
லிய தொடர்மொழி இறுதியான - சொல்லப்பட்ட தொடர் 
மொழியீற்றுக்கண் ; எ - று . 

உம்மை எதிர்மறை . எனவே , உறழாமை வலியுடைத்தாயிற்று . 
கதிர்ஞெரி கதிர்ஞ்ஞெரி நுனி முரி எனவும் , இகழ்ஞெரி இதழ்ஞ்ஞெரி 
நுனி முரி எனவும் வரும் . வருமொழி முற்கூறியவதனால் ஓரெழுத் 
தொரு மொழிஈரெழுத் தொருமொழிகளுள்ளுஞ் சில உறழ்ச்சி பெற்று 
முடி தல் கொள்க . பூஞெரி பூஞ்ஞெரி நுனி முரி , காய்ஞெரி காய்ஞ்ஞெரி 
நுனி முரி என வரும் . சொல்லியவென் றதனான் ஒரெழுத் தொரு 

எடுத்தோத்து -- வெளிப்படையாய் எடுத்து ஓதும் விதி . 
1 இலேசு -- நூற்பாவில் மிகையாயிருக்கும் எழுத்தும் சொல்லும் . 

1 உயிர் முதற்சொல் வருமொழியாயின் நிலைமொழியீற்று ஒற் 
றிரட்டுதலும் இருமொழிக்கும் இடையில் உடம்படுமெய் தோன்றுத 
லும் , அவ்விருவகை மெய்யின் மேலும் உயிரேறி முடிதலும் கருவித் 
திரிபுகள் ; நிலைமொழியீறும் வருமொழியீறும் திரிதலும், வருமொழி 

தன்னொற்றும் இனவொற்றும் மிகப் பெறுதலும் 
செய்கைத் திரிபுகள் என்பது நச்சினார்க்கினியர் கருத்து . 


. 


முதன்மெய் 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


கூக 


கசசு . 


ன் : 


மொழிகளுட் சில மிக்கு முடிதல் கொள்க . கைஞ்ஞெரித்தார் நீட்டினார் 
மறித்தார் என வரும் . இன்னும் இதனானே ஈரெழுத் தொரு மொழிக் 
கண் மெய்ஞ்ஞானம் நூல் மறந்தார் * என வரும் . இவற்றை நலிந்து 
கூறப் பிறத்தலின் இயல்பென்பாரும் உளர் . பூஞாற்றினார் என்றாற் 
போல்வன மிகாதன . 

( கூ ) 
ணன முன் யாவும் ஞாவும் 
ணனவென் புள்ளிமுன் யாவும் ஞாவும் 

வினையோ ரனைய என்மனார் புலவர் . 
இது யகர ஞகர முதன்மொழி வந்த இடத்து நிகழ்வதோர் 
தன்மை கூறுகின்றது . இதுவும் புணரியலொழிபாய்க் கருவிப்பாற் 
படும் . 

ணன வென் புள்ளிமுன் யாவும் ஞாவும் - ணகார 
னகார மென்று கூறப்படும் புள்ளிகளின் முன்னர் வந்த யாவும் 
ஞாவும் முதலாகிய வினைச்சொற்கள் , வினையோரனைய என்மனார் 
புலவர் - ஒரு வினை வந்த தன்மையை ஒக்கு மென்று சொல்லுவர் 
புலவர் ; எ - று . 

எ - டு : மண்யாத்த கோட்ட மழகளிறு தோன்றுமே மண் 
ஞாத்த கோட்ட மழகளிறு தோன்றுமே எனவும் , பொன்யாத்த 
தார்ப்புரவி பரிக்குமே பொன்ஞாத்த தார்ப்புரவி பரிக்குமே என 
வும் வரும் . 

வினைக்கண் ணெனவே மண்யாமை மண்ஞாமை எனப் பெயர்க் 
கண் வாராவாயின . ஞா முற்கூறாது யா முற்கூறியவதனான் ஞாச் 
சென்றவழி யாச் செல்லாது ; யாச் சென்றவழி ஞாச்செல்லு மென்று 
கொள்க . மண்ஞான்றது என் றவழி மண்யான்றது என்று வாராமை 
உணர்க . 

( ச ) 
ண ஏ ஈறு அல்வழியில் இயல்பாதல் 
கசஎ . மொழிமுத லாகும் எல்லா எழுத்தும் 

வருவழி நின்ற ஆயிரு புள்ளியும் 
வேற்றுமை யல்வழித் திரிபிடன் இலவே . 
இது ணகார ஈறும் னகார ஈறும் அல்வழிக்கண் இயல்பாய் முடியு 
மென்கின்றது . 

இ - ள் : ழொழி முதலாகும் எல்லா வெழுத்தும் வருவழி 
மொழிக்கு முதலாமெனப்பட்ட இருபத்திரண்டெழுத்தும் வரு 
மொழியாய் வருமிடத்து , நின்ற ஆயிரு புள்ளியும் - முன்னர்க் 
கூறிநின்ற ணகாரமும் னகாரமும் , வேற்றுமையல்வழித் திரிபிடன் 
இலவே- வேற்றுமை யல்லாத டத்துத் திரியுமிடம் இல ; 
று . 

மெய் நூல் என்னுஞ் சொற்களை நச்சினார்க்கினியர் இங்கு 
ஈரெழுத் தொருமொழியாகக் கொண்டது , அவர் ஓரெழுத் தொரு 
மொ ழி என்னும் நூற்பாவுரையில் சொற்களை ஒற்றும் குற்றுகரமும் 
நீக்கி யெண்ணிய முறையொடு முரணும் . 


க 00 , 


தொல்காப்பியம் 


[ தொகை 


மண் பொன் என நிறுத்திக் , கடிது சிறிது தீது பெரிது 
ஞெகிழ்ந்தது நீண்டது மாண்டது யாது வலிது நுந்தையது அடைந்தது 
ஆயிற்று இல்லை ஈண்டிற்று உண்டு ஊட்டிற்று எவ்விடத்தது ஏறிற்று 
ஐது ஒழுகிற்று ஓங்கிற்று ஒளவையது என ஒட்டுக . வருமொழி முற் 
கூறியவதனால் ணகாரத்திற்குச் சிறுபான்மை திரிபும் உண்டென்று 
கொள்க . சாட்கோல் என வரும் , இதற்குச் சாணாகிய கோலென்க . 
இவை நின்றசொன் முன் இயல்பாகும் ( எழு - கசச ) என்ற வழி 
அடங்கா வாயின ; அது வருமொழி பற்றித் திரியாமை கூறியதாகலின் . 
இது நிலைமொழிபற்றித் திரியாமை கூறியது . 


அவை வேற்றுமையிலும் இயல்பாதல் 
கசவு . வேற்றுமைக் கண்ணும் வல்லெழுத் தல்வழி 

மேற்கூ றியற்கை ஆவயி னான . 

து முற்கூறியவாற்றான் வேற்றுமைக்கண் திரிபு எய்திநின்ற 
வற்றை ஈண்டு வேற்றுமைக்கண்ணும் வல்லெழுத் தல்வழித் திரியா 
வென எய்தியது விலக்கிற்று . 

இ - ள் : ஆவயினான - அல்வழிக்கண் அங்ஙனந் திரியாது 
நின்ற அவ்வொற்றுக்கள , வேற்றுமைக்கண்ணும் -- வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சி யிடத்தும் , வல்லெழுத் தல்வழி மேற்கூ , 
றியற்கை - வல்லெழுத்தல்லாத இடத்து மேற்கூறிய இயல்பு 
முடியாம் ; எ - று . 
எனவே , வல்லெழுத்து வந்துழித் திரியு மென்றாராயிற்று . 
மண் பொன் என நிறுத்தி 

நிறுத்தி , ஞெகிழ்ச்சி நீட்சி மாட்சி 
யாப்பு வன்மை நுந்தையது அழகு ஆக்கம் இன்மை என ஏற்பன 
கொணர்ந்து ஒட்டுக . இதுவுஞ் செய்கைச் சூத்திரம் . 

மேல் நான்கு 
சூத்திரத்தாற் கூறியன வல்லெழுத்து வந்துழித் திரியுமாறு தத்தம் 
ஈற்றுட் கூறுப . 

( சு ) 
லன முன் த நக்கள் திரிதல் 
லனவென வருஉம் புள்ளி முன்னர்த் 
தந எனவரிற் றனவா கும்மே . 
து புள்ளி மயங்கியலை நோக்கியதோர் வருமொழிக் கருவி கூறு 


எ 


கசக . 


கின்றது . 


இ - ள் : ல ன என வரூஉம் புள்ளி முன்னர் - லகார னகார 
மென்று சொல்ல வருகின்ற புள்ளிகளின் முன்னர் , த ந என 
வரின் - தகாரமும் நகாரமும முதலென்று சொல்லும்படியாகச் 
சில சொற்கள் வரின் , றனவாகும் -- நிரனிறையானே அவை றகார 
னகாரங்களாகத் திரியும் ; எ - 

எ - டு : கஃறீது கன்னன்று பொன் றீது பொன்னன்று என 
வரும் . நிலைமொழித்திரிபு தத்தம் ஈற்றுட் கூறுப . 

( எ ) 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


ககே 


ணளமுன் தந மெய் டண வாதல் 
கரு . ணளவென் புள்ளி முன் டணவெனத் தோன்றும் . 
இதுவும் அது . 

இ - ள் : ணளவென் புள்ளிமுன் - ணகார ளகார மென்று 
சொல்லப்படும் புள்ளிகளின் முன்னர் அதிகாரத்தால் 
தகார 
நகாரங்கள் வருமெனின் , டண வெனத் தோன்றும் - அவை நிர 
னிறையானே டகார ணகாரங்களாய்த் திரிந்து தோன்றும் ; எ - று . 

எ - டு மண்டீது மண்ணன்று முஃடீது முண்ணன்று என வரும் . 
நிலைமொழித்திரிபு தத்தம் ஈற்றுட் கூறுப . 

( அ ) 


உயிரீறு மெய்யீறுகளின் சிறப்புப் புணர்ச்சி 

முன்னிலை வினைச்சொல் முடியுமாறு 
கருக . உயிரீ றாகிய முன்னிலைக் கிளவியும் 

புள்ளி யிறுதி முன்னிலைக் கிளவியும் 
இயல்பா குநவும் உறழா குநவுமென் 

றாயீ ரியல வல்லெழுத்து வரினே . 
து முன்னிலை வினைச்சொல் வன்கணத்துக்கண் முடியுமாறு கூறு 


கின்றது . 


இ - ள் : உயிரீறாகிய முன்னிலைக் கிளவியும் - உயீரீறாய் 
வந்த முன்னிலை வினைச்சொற்களும் ; புள்ளியிறுதி முன்னிலைக் 
கிளவியும்- புள்ளியீ றாய் வந்த முன்னிலை வினைச்சொற்களும் , 
வல்லெழுத்து வரின்- வல்லெழுத்து முதலாகிய மொழி வரின் , 
இயல்பாகுநவும் உறழாகுநவுமென்று ஆயீரியல- இயல்பாய் முடி 
வனவும் உறழ்ந்து முடிவனவு மென அவ்விரண்டு இயல்பினை 
யுடைய ; எ 

று . 
எ - டு : எறிகொற்றா கொணாகொற்றா உண்கொற்றா தின் கொற்றா 
சாத்தா தேவா பூதா என இவை இயல்பு . நடகொற்றா நடக்கொற்றா 
ஈர்கொற்றா ஈர்க்கொற்றா சாத்தா தேவா பூதா என இவை உறழ்ச்சி . 
ஈறென்று ஓதினழையின் வினைச்சொல்லே கொள்க . இவை முன்னின் 
றான் தொழிலுணர்த்துவனவும் , அவனைத் தொழிற் படுத்துவனவு 
மென இருவகைய . இ ஐ ஆய் முதலியன தொழிலுணர்த்துவன . 
நட வா முதலியன உயீரீறும் புள்ளியீ றுந் தொழிற்படுத்துவன . 
நில்கொற்றா நிற்கொற்றா எனத் திரிந்துறழ்ந்தனவும் , உறழாகுநவு 
மென்னும் பொதுவகையான் முடிக்க . இயல்பு முறழ்வுமென் றிரண் 
டியல் பின என்னாது ஆகுநவு மென் றதனான் துக்கொற்றா ஞெள்ளா 
தாழிலுணர்த்துவன - செய்தாய் 

செய்கின்றாய் 

செய்வாய் 
என்பன போன்ற முக்கால முன்னிலை வினை முற்று . 

தொழிற்படுத்துவன ஏவல் முனை முற்று . 


. 


க 02 


தொல்காப்பியம் 


( தொகை . 


காகா மாடா வடுகா என ஓரெழுத் தொருமொழி முன்னிலை வினைச் 
சொல் மிக்கே முடிதல் கொள்க . 

( க ) 
அதற்குச் சிறப்புவிதி 
கரு உ . ஒளவென வருஉம் உயிரிறு சொல்லும் 

ஞநமவ என்னும் புள்ளி யிறுதியுங் 
குற்றிய லுகரத் திறுதியும் உளப்பட 

முற்றத் தோன்றா முன்னிலை மொழிக்கே. 
இஃது எய்தியது விலக்கிற்று , முற்கூறியவற்றுட் சில ஆகாதன 
வற்றை வரைந்து உணர்த்தலின் . 

இ - ள் : ஒளவென வரூஉம் உயிரிறு சொல்லும் - ஔ 
வென வருகின்ற உயிரீற்றுச் சொல்லும் , ஞநமவ என்னும் புள்ளி 
யிறு தியும் - ஞநமவ என்று சொல்லப்படும் புள்ளியீற்றுச் சொல் 
லும் , குற்றியலுகரத்து இறுதியும் - குற்றியலுகரத்தை இறுதி 
யிலே யுடைய சொல்லும் , முன்னிலை மொழிக்கு உளப்பட முற்றத் 
தோன்றா - முன்னர் முன்னிலை மொழிக்குப் பொருந்தக் கூறிய 
இயல்பும் உறழ்ச்சியுமாகிய முடிபிற்கு முற்றத் 

தோன்றா; 


பொருது 


முற்றவென்றதனான் நிலைமொழி உகரம் பெற்று உறழ்ந்து 
முடிதல் கொள்க . 

டு : கௌவு கொற்றா கௌவுக் கொற்றா, வௌவு கொற்றா 
வெளவுக்கொற்றா, உரிதுகொற்றா உரிஞக்கொற்றா, 
கொற்றா பொருநுக்கொற்றா, திருமுகொற்றா திருமுக்கொற்றா, தெவ்வு 
கொற்றா தெவ்வுக்கொற்றா, கூட்டு கொற்றா கூட்டுக்கொற்றா என 
வரும் . 

( க 0 ) 
உயர்திணைப் பெயர் புணருமாறு 
கரு . உயிரீ றாகிய உயர்திணைப் பெயரும் 

புள்ளி யிறுதி உயர்திணைப் பெயரும் 

எல்லா வழியும் இயல்பென மொழிப. 
இஃது உயர்திணைப்பெயர் வன்கணம் மென்கணம் இடைக்கணம் 
உயிர்க்கண மென்னும் நான்கு கணத்தினும் இருவழியும் முடியுமாறு 
கூறுகின்றது . 

ள் : உயிரீறாகிய உயர் திணைப் பெயரும் - உயிரீறாய் 
வந்த உயர் திணைப் பெயர்களும் , புள்ளி யிறுதி உயர்திணைப் 
பெயரும் - புள்ளியீற்றினையுடைய உயர்திணைப் பெயர்களும் , 
எல்லாவழியும் - நான்கு கணத்து அல்வழியும் வேற்றுமையுமாகிய 
எல்லா இடத்தும் , இயல்பென மொழிப - இயல்பாய் முடியுமென்று 
கூறுவர் புலவர் ; எ - 
வன்கணம் ஒழிந்த 

கணங்களை ஞ நமயவ 

( எழு - கசச ) 
என்பதனான் முடிப்பாரும் உளர் . அது பொருந்தாது , இவ்வாசிரியர் 


ஆ 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


கடை 


உயர் திணைப் பெயரும் விரவுப் பெயரும் எடுத்தோதியே முடிப்பா 
ராதலின் . 


6T 


நம்பி அவன் எனவும் ; நங்கை அவள் எனவும் நிறுத் 
அல்வழிக்கட் குறியன் சிறியன் தீயன் பெரியன் எனவும் ; குறியள் 
சிறியள் தீயள் பெரியள் எனவும் ; ஞான்றான் நீண்டான் மாண்டான் 
எனவும் ; ஞான்றாள் நீண்டாள் மாண்டாள் எனவும் ; யாவன் வலியன் 
எனவும் , யாவள் வலியள் எனவும் ; அடைந்தான் ஆயினான் ஒளவியத் 
தான் எனவும் ; அழகியள் ஆடினாள் ஒளவியத்தாள் எனவும் ஒட்டுக . 
இனி வேற்றுமைக்கண் கை செவி தலை புறம் எனவும் ; ஞா ற்சி நீட்சி 
மாட்சி எனவும் , யாப்பு வன்மை எனவும் , அழகு ஒளவியம் எனவும் 
எல்லாவற்றோடும் ஒட்டுக . ஒருவேன் எனத் தன்மைப் பெயர்க் 
கண்ணுங் குறியேன் சிறியேன் தீயேன் பெரியேன் எனவும் , கை செவி 
தலை புறம் எனவும் ஒட்டுக . நீ முன்னிலை விரவுப் பெயராதலின் 
ஈண்டைக்காகா . 

இனி , உயிரீறு புள்ளியிறுதி என்ற மிகையானே உயர் திணைப் 
பெயர் திரிந்து முடிவனவுங் கொள்க . கபில பரணர் , இறைவ நெடு 
வேட்டுவர் , மருத்துவமாணிக்கர் என னகர ஈறு கெட்டு இயல்பாய் 
முடிந்தன . ஆசீவகப்பள்ளி நிக்கந்தக்கோட்டம் என இவை அவ் வீறு 
கெட்டு ஒற்று மிக்கு முடிந்தன் ஈழவக்கத்தி வாணிகத்தெரு அரசக் 
கன்னி கோலிகக்கருவி என இவை ஒருமை யீறும் பன்மை யீறுங் 
கெட்டு மிக்கு முடிந்தன . குமரகோட்டம் குமரக்கோட்டம் , பிரம 
கோட்டம் பிரமக்கோட்டம் என இவை ஈறு கெட்டு வல்லெழுத்து 
உறழ்ந்தன . வண்ணாரப் பெண்டிர் , இது மிக்கு முடிந்தது . பல் 
சங்கத்தார் பல்சான்றோர் பல்லரசர் என்றாற் போல்வன ரகரவீறும் 
அதன் முன்னின்ற அகரமுங் கெட்டுப் பிற செய்கைகளும் பெற்று 
முடிந்தன . 

இனி , எல்லாவழியு மென்றதனான் உயர் திணை வினைச்சொல் இயல் 
பாயுந் திரிந்தும் முடிவன எல்லாங் கொள்க . உண்கு உண்டு வருது 
சேறு உண்பல் உண்டேன் உண்பேன் என்னுந் தன்மை வினைகளைக் 
கொற்றா சாத்தா தேவா பூதா என்பனவற்றோடு ஒட்டுக . உண்டீர் 
சான் றீர் பார்ப்பீர் என முன்னிலைக்கண்ணும் உண்ப உண்டார் 
சான்றார் பார்ப்பார் எனப் படர்க்கைக்கண்ணும் ஒட்டுக . இவை 
இயல்பு . உண்டனெஞ் சான்றேம் உண்டே நாம் என்றாற் போல்வன 
திரிந்து முடிந்தன . பிறவும் அன்ன . 

( கக ) 


அதற்குச் சிறப்புவிதி 


கருச . அவற்றுள் , 

இகர இறுபெயர் திரிபிட னுடைத்தே . 
இஃது உயர் திணைப் பெயருட் சிலவற்றிற்கு எய்தாத தெய்து 
வித்தது . 

ள் : அவற்றுள் இகர இறுபெயர் - முற்கூறிய உயர் 
திணைப் பெயர்களுள இகர ஈற்றுப் பெயர் , திரிபிடனுடைத்து - 
இருவழியுந் திரிந்து முடியும் இடனுடைத்து ; எ - று . 


தொல்காப்பியம் 


( தொகை 


என 


எட்டிப்பூ கா விதிப்பூ நம்பிப்பேறு என இவ்வுயர் திணைப் . 
பெயர்கள் வேற்றுமைக்கன் மிக்கு முடிந்தன . எட்டி காவிதி என்பன 
தேயவழக்காகிய சிறப்புப் பெயர் . எட்டி மரம் அன்று .. அஃது எட்டி 
குமரனிருந்தோன் றன்னை ( மணி . 4 : 58 ) என்பதனான் உணர்க . 
இவை எட்டியது பூ எட்டிக்குப்பூ விரியும் . 

நம்பிக் 
கால்லன் நம்பிச் சான்றான் நம்பித்துணை நம்பிப்பிள்ளை எனவும் 
செட்டிக் கூத்தன் சாத்தன் தேவன் பூதனெனவும் அல்வழிக்கண் 
உயர் திணைப் பெயர் மிக்கு முடிந்தன . இடனுடைத்தென்றதனான் 
இகர ஈறல்லாதனவும் ஈறு திரியாது நின்று வல்லெழுத்துப் பெறுதல் 
கொள்க . 

நங்கைப்பெண் நங்கைச்சானி என அல்வழிக்கண் சிறு 
பான்மை ஐகார ஈறு மிக்கன . இவ் வீற்றஃறிணைப் பெயர் மிக்கு 
முடிதல் உயிர் மயங்கியலுட் கூறுப . 

( கட் ) 
விரவுப்பெயருள் இயல்பு 
கருரு . அல் 

அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமா ருளவே . 
து விரவுப் பெயருள் இயல்பாய் முடிவனவும் உளவென்கின்றது . 

ள் : அஃறிணை விரவுப் பெயர் - உயர் திணைப் பெய 
ரோடு அஃறிணை விரவிய விரவுப்பெயர் , இயல்புமா ருள - இயல் 
பாய் முடிவனவும் உள , உம்மையான் இயல்பின்றி முடிவனவும் 
உள ; எ - 


. 


உயர்திணைப் பெயரோடு அஃறிணை சென்று விரவிற் றென்ற 
தென்னை சொல்ல திகாரத்து இருதிணைச் சொற்குமோ ரன்ன வுரிமை 
யின் ( சொல் - க எ உ ) எனறு சூத்திரஞ் செய்வாரா லெனின் , அதுவும் 
பொருந்துமாறு கூறுதும் . சாத்தன் சாத்தி , முடவன் முடத்தி என 
வரும் வீரவுப் பெயாக்கண் உயர்திணைக்கு உரித்தாக ஓதிய ஆண் 
பாலும் பெண்பாலும் உணர்த்தி நின்ற ஈற்றெழுத்துக்களே அஃறிணை 
யாண்பாலும் பெண்பாலும் உணர்த்திற் றென்றல் வேண்டும் ; என்னை ? 
அஃறனக்கு ஒருமைப்பாலும் பன்மைப்பாலும் உணர்த்தும் ஈ றன்றி 
ஆண்பாலும் பெண்பாலும் உணர்த்தும் ஈறுகள் உளவாக ஆசிரியர் 
ஓதாமையின் ; அங்ஙனம் உயர்திணை இருபாலும் உணர்த்தும் ஈறுகள் 
நின்றே அஃறிணை யாண்பாலையும் பெண்பாலையும் உணர்த்துதலின் , 
அஃறினை உயர்திணையோடு சென்று விரவிற் றென்று அவற்றின் 
உண்மைத் தன்மைத் தோற்றங் கூறுவான் ஈண்டுக் கூறினார் . இவ் 
வாறே விளிமரபின்கட் கிளந்த விறுதி யஃறிணை விரவுப் பெயர் 
( எழு - கரு 0 ) என்புழியும் ஆசிரியர் உயர் திணையோடு அஃறிணை விரவிய 
விரவுப் பெயரென ஆண்டும் உண்மைத் தன்மைத் தோற்றங் கூறுவர் . 
மாணாக்கன் இனிது உணர்தற்கு இவ்வாறு விரவுப் பெயரினது உண் 
மைத் தன்மைத் தோற்றம் இரண்டு அதிகாரத்துங் கூறி , அவ் விரவுப் 
பெயர் வழக்கின் கண் இருதிணைப் பொருளும் உணர்த்தி இருதிணைச் 
சொல்லாய் நிற்றற்கும் ஒத்த உரிமையவா மெனப் புலப்பட நிற்கு 
மாறு காட்டினாரென்று உணர்க . 

எட்டி - வணிகருட் சிறந்தோர்க்கு அரசராற் கொடுக்கப் 
பட்ட பட்டப் டெயர் . 

காவிதி - உழு வித்துண்ணும் வேளாளருட் சிறந்தோர்க்கு அரச 
ராற் கொடுக்கப்பட்ட பட்டப் பெயர் . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


காரு 


இனி , அவை அல்வழிக்கண் இயல்பாய் நிற்குமாறு : --சாத்தன் 
கொற்றன் சாத்தி கொற்றி என நிறுத்திக் குறியன் சிறியன் தீயன் 
பெரியன் குறியள் சிறியள் தீயள் பெரியள் எனவும் , ஞான்றாள் நீண் 
டாள் மாண்டாள் யாவள் வலியள் எனவும் , அடைந்தான் ஒளவித்தான் 
அடைந்தாள் ஔவித்தாள் எனவும் நான்கு கணத்தோடும் , ஒட்டி 
உணர்க . இனி வேற்றுமைக்கண் கை செவி தலை புறம் எனவும் , 
ஞாற்சி நீட்சி மாட்சி யாப்பு வன்மை அழகு ஒளவியம் எனவும் ஒட்டுக . 
இவற்றுள் னகாரம் நிற்பத்தகார நகாரம் வந்துழித் திரியும் உதாரணம் 
ஈண்டுக் கொள்ளற்க . இனிச் சர்த்தன் குறிது சாத்தி குறிது என 
அஃறிணை முடி பேற்பனவுங் கொள்க . இவற்றொடு வினைச்சொல் 
தலைப்பெய்ய இவை இரு திணைக்கும் உரியவாம் . ஆண்டு நாற்பத் 
தெட்டுச் சூத்திரங்களான் முடிவதனை ஈண்டுத் தொகுத்தார் . இஃது 
உயர்திணைக்கும் ஒக்கும் . உம்மையான் இயல்பின்றி முடிவன னகார 
ஈற்றுட் காட்டு தும் . 

( க ) 


மூன்றாம் வேற்றுமை முடிபு 
கருசு . புள்ளி யிறுதியும் உயிரிறு கிளலியும் 

வல்லெழுத்து மிகுதி சொல்லிய முறையால் 
தம்மினாகிய தொழிற்சொல் முன்வரின் 
மெய்ம்மை யாகலும் உறழத் தோன்றலும் 
அம்முறை யிரண்டும் உரியவை உளவே 
வேற்றுமை மருங்கிற் போற்றல் வேண்டும் . 
இது மேல் உயிரற்றிற்கும் புள்ளியீற்றிற்கும் வேற்றுமைக்கட் 
கூறும் முடிபு பெறாது நிற்கும் மூன்றாம் வேற்றுமை முடிபு 


கூறு 


கின்றது . 


இ - ள் : தம்மினாகிய தொழிற்சொல் - மூன்றாவதற்கு உரிய 
வினை முதற்பொருளானுளவாகிய தொழிற்சொல் , புள்ளி யிறுதி 
முன்னும் உயிரிறு கிளவி முன்னும் வரின்- புளவியீற்றுச் சொன் 
முன்னரும் உயிரீற்றுச்சொன் முன்னரும் வருமாயின் , மெய்ம்மை 
யாகலும் உறழத்தோன்றலும் அம்முறை யிரண்டும் உரியவை உள 
- அவற்றுள் இயல்பாகலும் உறழத்தோன்றலுமாகிய அம் முறை 
யிரண்டும் பெறுதற்கு உரிய உளவா தலால் , வேற்றுமை மருங்கிற் 
சொல்லிய முறையான் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி- உயிர் 
மயங்கியலுளளும் புள்ளிமயங்கிய லுள்ளும் வேற்றுமைப் புணர்ச் 
சிக்குச் சொல்லிய முறையான் விரும்பும் வல்லெழுத்து மிகுதியை , 
போற்றல் - ஈண்டுக கொள்ளற்க ; எ று . 

மெய்ம்மை பட்டாங்காதலின் இயல்பாம் . * 

எ - டு : நாய் புலி என நிறுத்திக் கோட்பட்டான் சாரப்பட்டான் 
தீண்டப்பட்டான் பாயப்பட்டான் என வருவித்து இயல்பாயவாறு 

பட்ட + ஆங்கு = பட்டாங்கு - நேர்ந்த அல்லது உள்ள 
உண்மை . உண்மை வேறுபாடன்மையின் இயல்பாம் . 


வகை 


கசுே 


தொல்காப்பியம் 


( தொகை . 


காண்க . 

சூர்கோட்பட்டான் சூர்க்கோட்பட்டான் , வளிகோட் . 
பட்டான் வளிக்கோட்பட்டான் , சாரப்பட்டான் , தீண்டப்பட்டான் , 
பாயப்பட்டான் என இவை உறழ்ந்தன . இவை நாற்பத்தெட்டுச் 
சூத்திரங்களான் முடிவனவற்றைத் தொகுத்தார் . 

புள்ளியிறுதி உயிரிறுகிளவி என்றதனாற் பேஎய்கோட்பட்டான் 
பேஎய்க் கோட்பட்டான் என எகரப்பேறும் உறழ்ச்சிக்குக் கொடுக்க . 
அம்முறை யிரண்டு முரியவை யுளவே என்றதனாற் பாப்பு கோட்பட் 
டான் பாப்புக்கோட்பட்டான் என்னும் உறழ்ச்சியுள் நிலைமொழி 
யொற்றுத் திரிதலுங் கொள்க . இவ்வீறுகள் நாய்க்கால் தேர்க்கால் 
கிளிக்கால் என ஆண்டு வேற்றுமைக்கண் வல்லெழுத்து மிகுமாறு 
காண்க . 

( கச ) , 


இரண்டாம் வேற்றுமைத் திரிபு 
எ . மெல்லெழுத்து மிகுவழி வலிப்பொடு தோன்றலும் 

வல்லெழுத்து மிகுவழி மெலிப்பொடு தோன்றலும் 
இயற்கை மருங்கின் மிகற்கை தோன்றலும் 
உயிர்மிக வருவழி உயிர்கெட வருதலுஞ் 
சாரியை உள்வழிச் சாரியை கெடுதலுஞ் 
சாரியை உள்வழித் தன்னுருபு நிலையலுஞ் 
சாரியை யியற்கை யுறழத் தோன்றலும் 
உயதிணை மருங்கின் ஒழியாது வருதலும் 
அஃறிணை விரவுப்பெயர்க் கவ்வியல் நிலையலும் 
மெய்பிறி தாகிடத் தியற்கை யாதலும் 
அன்ன பிறவுந் தன்னியல் மருங்கின் 
மெய்பெறக் கிளந்து பொருள்வரைந் திசைக்கும் 
ஐகார வேற்றுமைத் திரிபென மொழிப. 
இஃது இரண்டாம் வேற்றுமைத் திரிபு தொகுத்து உணர்த்து 


கின்றது . 


மெல்லெழுத்து மிகுவழி வலிப்பொடு தோன்ற 
லும் - மரப்பெயர் கிளவி மெல்லெழுத்து மிகுமே ( எழு - உகஎ ) 
என்றதனான் விளங்குறைத்தானென மெல்லெழுத்து மிகுமிடத்து 
விளக் குறைத்தானென வல்லெழுத்துத் தோன்று தலும் , வல் 
லெழுத்து மிகுவழி மெலிப்பொடு தோன்றலும் - மகரவிறுதி 
( எழு - ஙக 0 ) என்பதனான் மரக்குறைத்தான் என வல்லெழுத்து 
மிகுமிடத்து மரங்குறைத்தான் என மெல்லெழுத்துத் தோன்று 
தலும் , இயற்கை மருங்கின் மிகற்கை தோன்றலும் தாயென் 
கிளவி யியற்கை யாகும் ( எழு -கூரு அ ) என்றவழித் தரியகொலை என , 
இயல்பாய் வருமிடத்துத் தாய்க்கொலை என மிகுதி தோன்றலும் , 
உயிர்மிக வருவழி உயிர்கெட வருதலும் -குறிய தன் முன்னரும் 
( எழு - உஉசு ) எனவுங் குற்றெழுத் திம்பரும் ( எழு - உசுஎ); 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


க 0 எ 


எனவும் ஏயெனிறுதிக்கு ( எழு - உஎ எ ) எனவுங் கூறியவற்றான் 
உயிர்மிக்கு வருமிடத்துப் பலாக்குறைத்தான் கழுக்கொணர்ந்தான் 
ஏக்கட்டினான் என உயிர் கெட வருதலும் , சாரியை உள் வழிச் 
சாரியை கெடுதலும் - வண்டும் பெண்டும் ( எழு - சஉ O ) என்பதனாற் 
சாரியைப்பேறு உள்ள இடத்து வண்டு கொணர்ந்தான் எனச் 
சாரியை கெட்டு நிற்றலும் , சாரியை உள் வழித் தன்னுருபு நிலை 
யலும் - வண்டும் பெண்டும் என்பதனாற் சாரியைப் பேறு உள்ள 

டத்து வண்டினைக் கொணர்ந்தான் எனத் தன்னுருபு நிற்றலும் 
(இதற்கு வல்லெழுத்துப் பேறு ஈற்று வகையாற் கொள்க ), சாரியை 
இயற்கை உறழத் தோன்றலும் - புளி மரக் கிளவிக்கு ( எழு - உசச் ) 
எனவும் ‘ பனையுமரையும் ( எழு - உ அங ) எனவும் பூல்வே 
லென்றா ( எழு - கூ எரு ) எனவும் பெற்ற சாரியை பெறாது இயல்பாய் 
நின்று புளிகுறைத்தான் புளிக் குறைத்தான் பனை தடிந்தான் 
பனைத் தடிந்தான் பூல்குறைத்தான் பூற்குறைத்தான் என மிக்குந் 
திரிந்தும் உறழ்ச்சியாகத் தோன்றலும் , உயிர் திணை மருங்கின் ஒழி 
யாது வருதலும் -- உயிரீ றாகிய உயிர் திணைப் பெயரும் ( எழு - கருங ) 
என்பதனான் வேற்றுமைக்கண் இயல்பாய் வருமென்றவை நம்பி 
யைக் கொணர்ந்தான் நங்கையைக் கொணர்ந்தான் என்றவழி 
இரண்டனுருபு தொகாதே நிற்றலும் , ( ஒழியாதென்ற தனான் மகற் 
பெற்றான் மகட் பெற்றான் எனவும் ஆடுஉவறிசொல் 
மழவரோட்டிய ( அகம் க ) அவர்க்கண் டெம்முள் எனவும் ஒழிந் 
தும் வருமென்று கொள்க . ) அஃறிணை விரவுப் பெயர்க்கு அவ் 
வியல் நிலையலும் --உயர் திணையோடு அஃறிணை விரவும் பெயர்க்குக் 
கொற்றனைக் கொணர்ந்தானென உருபு தொகாதே நிற்றலும் , 
[ அவ்வியல் நிலையலும் என்ற தனானே மகப்பெற்றேனென விரவுப் 
பெயர்க்கண்ணுந் தொகுதல் கொள்க . உருபியலுள் தேருங்காலை 
( எழு - உஉ o ) என்ற இலேசான் இதற்கும் முன்னைய தற்கும் வல் 
லெழுத்துப்பேறுங் கொள்க . ) மெய்பிறிதாகிடத்து இயற்கையாத 
லும்- புள்ளி மயங்கியலுள் ணகார னகார இறுதி வல்லெழுத்தியை 
யின் மெய்பிறிதாமென்ற இடத்து மெய்பிறி தாகாது மண் கொணர்ந் 
தான் பொன் கொணர்ந்தான் என இயற்கையாய் வருதலும் , 
அன்ன பிறவும் அவைபோல்வன பிறவும் , ( அவை எற்கண் 
பெயருங் காலை யாழநின் கற்கெழு சிறு குடி எனவும் நப்புணர் 
வில்லா நயனில்லோர் நட்பு எனவும் வருவழி எற்கண்டு நப்புணர்வு 
என்னுந் தொடக்கங் குறுகும் உயர்திணைப் பெயர்கள் மெல்லெழுத் 
துப் பெறுதற்கு உரியன வல்லெழுத்துப் பெறுதல் கொள்க . இன 
னுந் தினை பிளந்தான் மயிர் குறைத்தான் தற்கொண்டான் செறுத் 
தான புகழ்ந்தான் என வரும் .) தன் இயல் மருங்கின் - தன்னையே 
நோக்கித் திரிபு நடக்கு மிடத்து , மெய்பெறக் கிளந்து பொருள் 
வரைந்து இசைக்கும் - பொருள் பெற எடுத்தோ தப்பட்டு ஏனை 


க 0 அ 


( தொகை 


தொல்காப்பியம 


வேற்றுமைப் பொருட் புணர்ச்சியது பொதுமுடிபினைத் தான் நீக்கி 
வேறு முடிபிற்றாய் நின்று ஒலிக்கும் , ஐகார வேற்றுமைத் திரி 
பென மொழிப - இரண்டாம் வேற்றுமையது வேறுபட்ட புணர்ச்சி 
என்று கூறுவர் ஆசிரியர் ; எ 


று . 


மை 


மெய்பெற என்றதனானே சாரியையுள்வழித் தன்னுருபு நிலையாது 
செய்யுட்கண் வருவனவும் பிறவற்றின் கண் உறழ்ந்து முடிவனவுங் 
கொள்க . மறங்கடிந்த வருங்கற்பின் எனவும் சில் சொல்லிற் பல் கூந் 
தல் ( புறம் - கசுசு ) எனவும் ஆயிருதிணையி னிசைக்குமன் ( சொல் - க } 
எனவும் பிறாண்டும் பெரும்பான்மையும் வருமென்று கொள்க . 
காணர்ந்தான் மைக்கொணர்ந்தான் வில்கோல் விற்கோல் எனவரும் . 
இனி , இவ்வாறு திரியாது அகத் தோத்திற் கூறிய பொது முடிபே 
தமக்கு முடிபாக வருவனவுங் கொள்க . அவை கடுக்குறைத்தான் செப் 
புக் கொணர்ந்தான் என்றாற் போல்வன , தம்மினாகிய தொழிற் சொன் 
முன்வரின் 

( எழு - கருசு ) என்ற அதிகாரத்தான் வினைவந்துழியே 
இங்ஙனம் பெரும்பான்மை திரிவதென்று உணர்க . இனித் தன்னின 
முடித்தலென்பதனான் ஏழாவதற்கும் வினையோடு முடிவுழித் திரிதல் 
கொள்க . அது வரைபாய் வருடை ( மலைபடு - GOx . ) புலம்புக்கனனே 
புல்லணற்காளை ( புறம் உரு அ ) என்றாற்போல வரும் . 


இகர ஐகார ஈற்று அல்வழி முடிபு 


கருவு . வேற்றுமை யல்வழி இ ஐ யென்னும் 

ஈற்றுப்பெயர்க் கிளவி மூவகை நிலைய 
அவைதாம் 
இயல்பா குருவும் வல்லெழுத்து மிகுநவும் 
உறழா குருவும் என்மனார் புலவர் . 


இஃது இகர ஈற்றுப் பெயர்க்கும் ஐகார ஈற்றுப் பெயர்க்கும் அல் 
வழி முடிபு கூறுகின்றது . 


இ - ள் : வேற்றுமை யல்வழி- வேற்றுமை யல்லா இடத்து , 
இ ஐ என்னும் ஈற்றுபெயர்க்கிளவி மூவகை நிலைய - இ ஐ என்னும் 
ஈறறையுடைய பெயர்ச்சொற்கள் மூவகையாகிய முடிப் நிலையை 
யுடைய , அவை தாம் - அம்முடிபுகடாம் , இயல்பாகுநவும் -- இயல் 
பாய் முடிவனவும் , வல்லெழுத்து மிகுநவும் - வல்லெழுத்து மிக்கு 
முடிவனவும் , உறழாகுநவும்- உறழ்ச்சியாய் முடிவனவும் , என்மனார் 
புலவர் - என இவையென்று கூறுவர் புலவர் ; எ - 


எ - டு : 

டு : பருத்தி குறிது நாரை குறிது சிறிது தீது பெரிது என 
இவை இயல்பு . மாசித்திங்கள் சித்திரைத்திங்கள் அலிக்கொற்றன் 
புலைக்கொற்றன் காவிக்கண் குவளைக்கண் என இவை மிகுதி . கிளி 
குறிது கிளிக்குறிது தினை குறிது தினைக்குறிது என இவை உறழ்ச்சி . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


ககே 


பெயர்க்கிளவி மூவகை நிலைய வெனவே பெயரல்லாத இரண் 
டீற்று வினைச்சொல்லும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இயல்பும் 
மிகுதியுமாகிய இருவகை நிலையவாம் . ஒல்லைக்கொண்டான் என்பது 
ஐகார ஈற்று வினைச்சொல் மிகுதி . இனி யணி ( எழு - உ ஙசு ) யென்ப 
தன்கண் இகரஈற்று வினையெச்சம் எடுத்தோதுப , இவற்றிற்கு இயல்பு 
வந்துழிக் காண்க . சென்மதி பாக இஃது இகரஈற்று இடைச்சொல் 
லியல்பு . மிகுதி வந்துழிக் காண்க . தில்லைச் சொல்லே ( சொல் -உருகூ ) . 
இஃது ஐகார ஈற்று இடைச்சொன்மிகுதி . இயல்பு வந்துழிக் காண்க .. 
கடிகா இஃது இகர ஈற்று உரிச்சொல்லியல்பு . மிகுதி வந்துழிக் 
காண்க . பணைத்தோள் இஃது ஐகார ஈற்று உரிச்சொன் மிகுதி . 
இயல்பு வந்துழிக் காண்க . 

( கசு ) 
இ ஐ ஈற்று ஏழாம் வேற்றுமை முடிபு 
கரு க . சுட்டுமுத லாகிய இகர இறுதியும் 

எகரமுதல் வினாவின் இகர இறுதியும் 
சுட்டுச்சினை நீடிய ஐயென் இறுதியும் 
யாவென் வினாவின் ஐயென் இறுதியும் 
வல்லெழுத்து மிகுநவும் உறழா குநவுஞ் 
சொல்லியல் மருங்கின் உளவென மொழிப். 
இஃது ஏழாம் வேற்றுமை இடப்பொருளுணர்த்தி நின்ற இகர 
ஐகார ஈற்று இடைச்சொன் முடிபு கூறுகின்றது . 

சொல்லியல் மருங்கின் -- இகர ஐகாரங்கட்கு முன் 
னர்க் கூறிய மூவகை இலக்கணங்களுள் இயல்பை நீக்கி , சுட்டு முத 
லாகிய இகர இறுதியும் - சுட்டெழுத்தினை முதலாகவுடைய அவ் 
விகர ஈற்று இஇடைச்சொல்லும் , எகர வினாவின் 

எகர வினாவின் முதல் இகா 
இறுதியும் - எகரமாகிய வினாவினை முதலாகவுடைய அவ்விகர 
ஈற்று இடைச்சொல்லும் , சுட்டுச்சினை நீடிய ஐயென் இறுதியும் 
சுட்டாகிய உறுப்பெழுத்து நீண்ட அவ்வைகார ஈற்று 

இடைச் 
சொல்லும் , யாவென் வினாவின் ஐயென் இறுதியும் - யாவென் 
வினாவினை முதற்கணுடைய அவ்வைகார ஈற்று இடைச் சொல்லும் , 
வல்லெழுத்து மிகுநவும் - வல்லெழுத்து மிக்கு முடிவனவும் , 
உறழாகுநவும் - உறழ்ச்சியாய் முடிவனவும் , உள்வென மொழிப 
உளவென்று கூறுவர் புலவர் ; எ - 

எ - டு : அதோளிக்கொண்டான் இதோளிக்கொண்டான் உதோ 
ளிக் கொண்டான் எதோளிக்கொண்டான் சென்றான் தந்தான் போயி 
னான் எனவும் ; ஆண்டைக் கொண்டான் ஈண்டைக் கொண்டான் 
ஊண்டைக் கொண்டான் யாண்டைக் கொண்டான் எனவும் 
மிக்கன . அதோளி அவ்விடமென்னும் பொருட்டு , அவ்வழிகொண்டான் 
அவ்வழிக்கொண்டான் இவ்வழிகொண்டான் இவ் வழிக்கொண்டான் 
உவ்வழிகொண்டான் உவ்வழிக் கொண்டான் எவ்வழிகொண்டான் 
எவ்வழிக்கொண்டான் என உறழ்ந்தன . சுட்டுச்சினை நீண்டதற்கும் 
யா வினாவிற்கும் வரும் ஐகார ஈற்றுக்கு உதாரணம் அக்காலத்து 
ஆயிடைகொண்டான் ஆயிடைக்கொண்டான் என்றாற்போல ஏனைய 


ள் : 


வை 


தொல்காப்பியம் 


( தொகை 


வற்றிற்கும் வழங்கிற்றுப் போலும் . இனி , ஆங்கவை கொண்டான் 
ஆங்கவைக்கொண்டான் என்பன காட்டுவாரும் உளர் , அவை திரி 
பாடையனவாம் . 

சொல்லியல் என்றதனாலே பிற ஐகார ஈறு மிக்கு 
முடிவன கொள்க . அன்றைக் கூத்தர் பண்டைச் சான்றோரெனவும் 
ஒரு திங்களைக் குழவி ஒருநாளைக் குழவி எனவும் வரும் . ( கஎ ) 


நெடில்முன் குறில் முன் ஒற்றுக்கள் 
கசு 0. நெடிய தன் முன்னர் ஒற்றிமெய் கெடுதலுங் 

குறியதன் முன்னர்த் தன்னுரு இரட்டலும் 

அறியத் தோன்றிய நெறியிய லென்ப . 
இது புள்ளி மயங்கியலை நோக்கியதோர் நிலைமொழிக் கருவி கூறு 


இன்றது . 


இ - ள் : " நெடிய தன் முன்னர் ஒற்று மெய் கெடுதலும் - 
நெட்டெழுத்தின் முன் நின்ற ஒற்றுத் தன் வடிவு கெடுதலும் , 
குறிய தன் முன்னர்த் தன் உரு இரட்டலும் - குற்றெழுத்தின் 
முன் நின்ற ஒற்றுத் தன் வடிவு இரட்டித்தலும் , அறியத் 
தோன்றிய நெறியியல் என்ப -- அறியும்படி வந்த அடிப்பாட்டிய 
லென்று கூறுவர் ஆசிரியர் ; எ - று . 

இங்ஙனம் நெடியதன் முன்னர் ஒற்றுக்கெடுவன ணகாரமும் 
ன காரமும் மகாரமும் லகாரமும் ளகாரமும் என ஐவகையவாம் . 

எ - டு : கோணிமிர்ந்தது தானல்லன் தாநல்லர் வேனன்று 
தோணன்று என நகரம் வருமொழியாதற்கண் நெடியதன் முன்னர் 
ஒற்றுக் கெட்டது . கோ றீது வே றீது எனத் தகரம் வருமொழியாதற் 
கண் லகாரவொற்றுக் கெட்டது . ஏனைய வந்துழிக் காண்க . இவற்றை 
லனவென வரூஉம் ( எழு - கசக ) " ணளவென் புள்ளிமுன் ( எழு 
கரு 0 ) என்பனவற்றான் முடித்துக் கெடுமாறு காண்க . ஒற்றிரட்டுவன 
ஞகார நகார ழகாரம் ஒழிந்தன . கண்ணழகிது பொன்னகல் தம் 
மாடை சொல்லழகிது எள்ள ழகிது நெய்யகல் தெவ்வலன் எனக் குறி 
ய தன் முன்னர்த் தன்னுரு இரட்டின . 

மேலைச் சூத்திரத்து நான்கனுருபு பிற்கூறியதனான் ஒற்றிரட்டுதல் 
உயிர் முதன் மொழிக் கண்ணதென்று உணர்க . குறியது பிற் கூறிய 
முறையன்றிக் கூற்றினால் தம்மை எம்மை நின்னை என நெடியன குறுகி 
நின்ற வழியுங் குறியதன் முன்ன ரொற்றாய் இரட்டுதலும் , விரனன்று 
குறணிமிர்ந்தது எனக் குறிலிணையின் முன்னர் வந்த ஒற்றுக்கெடுதலும் , 
வராறீது நன்று எனக் குறினெடிற்கண் நின்ற ஒற்றுக்கெடுதலும் , 
அதுகொ றோழி எனவுங் குரிசிறீயன் எனவுந் தொடர்மொழியீற்று 
நின்ற ஒற்றுக்கெடுதலும் இடைச்சொல்லோடு ஒட்டுப்பட்டு நிற்ற 
லும் , காற்றீது எனவும் விரற்றீது எனவும் ஒற்று நிற்றலுங் கொள்க . 

அது கொறோழி என்பது இடைச்சொல்லோடு ஒட்டுப்பட்டு 
நின்று தொடர்மொழியாகிய ஈற்று நின்ற ஒற்றுக்கெட்டது; குரிசிறீ 
யன் என்பது இடைச்சொல்லோடு ஒட்டுப்படாது இயல்பாய்த் 
தொடர்மொழியாயிருந்து ஈற்று நின்ற ஒற்றுக் கெட்டது . 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


ககக 


னி , அறிய என்றதனால் தேன் றீது நாண்டீது என்றாற்போல்வன 
கெடாமை நிற்றலுங் , கெடுதலுந் தகரநகரங்கள் வந்துழி யென்பது 
உங் கொள்க . நெறியிய லென்றதனாற் சுட்டின் முன் உயிர் முதன் 
மொழி வந்துழி அவ்வடை அவ்வாடை என இடை வகரவொற்று 
இல்வழியும் இரட்டுதல் கொள்க . 

* ( கஅ ) 


குறில் முன் ஒற்று இரட்டாத இடம் 
ககக . ஆறன் உருபினும் நான்கன் உருபினுங் 

கூறிய குற்றொற் றிரட்ட லில்லை 
ஈறாகு புள்ளி அகரமொடு நிலையும் 

நெடுமுதல் குறுகும் மொழிமுன் னான . 
இஃது உருபியலை நோக்கியதோர் 

நோக்கியதோர் நிலைமொழிக்கருவி 


கூறு 


கின்றது . 


- 


ள் : நெடுமுதல் குறுகும் மொழிமுன் ஆன - நெடிதா 
கிய முதலெழுத்துக் குறுகிமுடியும் அறுவகைப்பட்ட மொழிகளின் 
முன்னர் வந்த , ஆறனுருபினும் நான்கனுருபினும் - ஆறாம் வேற்று 
மைக் கண்ணும் நான்காம் வேற்றுமைக் கண்ணும் , கூறிய குற் 
றொற்று இரட்டலில்லை - முன்னர் நிலைமொழிக்கு இரட்டு மென்ற 
குற்றொற்று இரட்டி வருதலில்லை , ஈறாகுபுள்ளி அகரமொடு நிலை 
யும் - நிலைமொழி யீற்றுக்கண் நின்ற ஒற்றுக்கள் அகரம்பெற்று 
நிற்கும் ; எ - று . 


உருபியலின் ‘ நீயெனொருபெயர் ( எழு - கஎக ) எனவுந் தாம்பா 
மென்னும் ( எழு - க அஅ ) எனவுந் தான் யானென்னும் ( எழு - ககஉ ) 
எனவுங் கூறியவற்றாற் குறுகி ஒற்றிரட்டித் தம்மை நம்மை எம்மை 
தன்னை நின்னை என்னை என வருவன இதனானே தமது நமது எமது 
தனது நினது எனது எனவும் ; தமக்கு நமக்கு எமக்கு தனக்கு நினக்கு 
எனக்கு எனவும் ஒற்றி ரட்டாது அகரம் பெற்றுவந்தன . நான்காவ 
தற்கு ஒற்று மிகுதல் வல்லெழுத்து முதலிய ( எழு - ககச ) என்பத 
னாற் கொள்க . ஆறனுருபாகிய அகரம் ஏறி முடியாமைக்குக் காரணம் 
ஆறனுருபி னகரக்கிளவி ( எழு - ககரு ) என்புழிக் கூறினாம் . ஒற்றிரட் 
டாமையும் அகரப்பேறும் இரண்டற்கும் ஒத்த விதியென்று உணர்க . 
கூறிய வென்றதனான் நெடுமுதல் குறுகாத * தம் நம் நும் என வருஞ் 
சாரியைகட்கும் இவ் விருவிதியுங் கொள்க . எல்லார் தமக்கும் எல்லா 
நமக்கும் எல்லீர் நுமக்கும் எல்லார் தமதும் எல்லா நமதும் எல்லீர் 
நுமதும் என வரும் . 

( க.க ) 


தும் என் மொழிக்கும் அவ்விதி 
கசுஉ . நும்மென் இறுதியும் அந்நிலை திரியாது . 


தாம் நாம் ( வழக்கற்றது ) என்னும் பெயர்களே நம் தம் நும் 
எனக் குறுகிச் சாரியை யாவதால் , “ நெடு முதல் குறுகாத தம் நம் 
நும் என நச்சினார்க்கினியர் கூறுவது பொருந்தாது . 


தொல்காப்பியம் 


( தொன 


- 


இது நெடுமுதல் குறுகாதநும்மென்கின்றதும் * அவ்விதி பெறு 
மென்கின்றது . 

இ - ள் : நும்மென் இறுதியும் - நெடுமுதல் குறுகா நும் 
மென்னும் மகரவீறும் , அந்நிலை திரியாது- முற் கூறிய குற் 
றொற்று இரட்டாமையும் ஈறாகுபுள்ளி அகரமொடு நிலையலும் 
எய்தும் ; எ 

று . 
எ - டு : நுமது நுமக்கு என வரும் . 

( 20 ) 
புள்ளி யிறுதி உகரம் பெறாத இடம் 
கசுகூ . உகரமொடு புணரும் புள்ளி யிறுதி 

யகரமும் உயிரும் வருவழி இயற்கை . 
இது புள்ளி மயங்கியலை நோக்கியதோர் நிலைமொழிச் செய்கை 
சறுகின்றது . 

உகரமொடு புணரும் புளளி யிறு தி - உகரப் பேற் 
றோடு புணரும் புள்ளியீ றுகள் , யகரமும் உயிரும் வருவழி 
இயற்கை - யகரமும் 

உயிரும் வருமொழியாய் வருமிடத்து 
அவ்வுகரம் பெறாது இயல்பாய் முடியும் ; எ று . 

அவ்வீறுகளாவன புள்ளி மயங்கியலுள் உகரம் பெறுமென்று 
விதிக்கும் பல ஈறுகளுமென்று கொள்க . உரிஞ் யானா அனந்தா ஆதா 
இகலா ஈந்தா உழுந்தா ஊறா எயினா ஏற ஐயா ஒழுக்கா ஓதா 
ஒளவியா எனவும் உரிஞ்யாது அழகு எனவும் ஒட்டுக . ஏனைப் புள்ளிக 
ளோடும் ஏற்பன அறிந்து ஒட்டுக . 

ஞகாரை யொற்றிய ( எழு -உகசு ) என்பதனானும் ஞநமவ வியை 
யினும் ( எழு . உகஎ ) என்பதனானும் யகரமும் உயிரும் வந்தால் உகரம் 
பெறாது இயல்பாமென்பது பெறுதலின் ஈண்டு விலக்கல் வேண்டா 
வெனின் , எடுத்தோத்தில் வழியதே உய்த்துணர்ச்சி யென்று கொள்க . 
இது முதலாக அல்வழி கூறுகின்றார் . 

( உக ) 
அளவு நிறை எண்ணுப்பெயர்கள் திம்மிற் புணருமாறு 
கசுசு . உயிரும் புள்ளியும் இறுதி யாகி 

அளவும் நிறையும் எண்ணுஞ் சுட்டி 
உளவெனப் பட்ட எல்லாச் சொல்லும் 
தத்தங் கிளவி தம்மகப் பட்ட 
முத்தை வரூஉங் காலந் தோன்றின் 

ஒத்த தென்ப ஏயென் சாரியை. 
இஃது அளவும் நிறையும் எண்ணுமாகிய பெயர்கள் தம்மிற் 
புணருமாறு கூறுகின்றது . 

இ - ள் : உயிரும் புள்ளியும் இறுதியாகிய- உயிரும் புள்ளி 
யுந் தமக்கு ஈறாய் , 

ஈறாய் , அளவும் நிறையும் எண்ணுஞ் சுட்டி உள 
வெனப்பட்ட எல்லாச் சொல்லும் - அளவையும் நிறையையும் 

இது மேற் கூறப்பட்டது . 


மரபு ] 


எழுத்ததிகாரம் 


எண்ணையுங் கருதி வருவன உளவென்று ஆசிரியர் கூறப்பட்ட 
எல்லாச் சொற்களும் , தத்தங் கிளவி தம்மகப்பட்ட- தத்தமக்கு 
இனமாகிய சொற்களாய்த் தமமிற் குறைந்த சொற்கள் , முத்தை 
வரூஉங் காலந் தோன்றின் - தம்முன்னே வருங் காலந் தோன்று 
மாயின் , 

சாரியை ஒத்தது என்ப - தாம் 
சாரியை பெற்று முடிதலைப் பொருந்திற்றென்பார் ஆசிரியர் 


ஏயென் 


ஏயென் 


என 


என 


முந்தை முத்தை யென விகாரம் . 
எ - டு : நாழியே யாழாக்கு உழக்கே யாழாக்கு கலனே பதக்கு 

அளவுப்பெயர் ஏகாரம் பெற்றுத் தம் முன்னர்த் தம்மிற் 
குறைந்தன வந்தன . தொடியே கஃசு கழஞ்சே குன்றி கொள்ளே 
யையவி என நிறைப் பெயர் ஏகாரம் பெற்றுத் தம் முன்னர்த் தம்மிற் 
குறைந்தன வந்தன . ஒன்றேகால் காலே காணி காணியே முந்திரிகை 

எண்ணுப் பெயர் ஏகாரம் பெற்றுத் தம் முன்னீர்த் தம்மிற் 
குறைந்தன வந்தன அதிகாரம் பட்ட புள்ளியீறு முற் கூறாததனானே 
குறுணி நானாழி ஐந்நாழி யுழக்கு என ஏகாரமின்றி வருவனவுங் 
கொள்க . 

( உ.உ ) 
அவை அரை என்பதனோடு புணர்தல் 
ககாரு . அரையென வருஉம் பால்வரை கிளவிக்குப் 

புரைவ தன்றாற் சாரியை யியற்கை . 
இஃது எய்தியது விலக்கிற்று . 

( இ - ள் . ) அரையென வரூஉம் பால்வரை கிளவிக்கு- அம் 
மூவகைச் சொன் முன்னர் வரும் அரை யென்று சொல்ல 
வருகின்ற பொருட்கூற்றை உணரநின்ற சொல்லிற்கு , சாரியை 
யியற்கை 

புரைவ தன்று - ஏயென் சாரியை பெறுந் தன்மை 
பொருந்துவதன்று ; எ று . 

ஆல் அசை . 
எ - டு : உழக்கரை 

செவிட்டரை மூவுழக்கரை எனவும் , 
கஃசரை கழஞ்சரை தொடியரை கொள்ளரை எனவும் , ஒன்றரை பத் 
தரை எனவும் இவை ஏயென்சாரியை பெறாவாய் வந்தன . புரைவதன் 
றென் றதனாற் கலவரை யென்பதனை ஒற்றுக் கெடுத்துச் செய்கை 
செய்து முடிக்க . இதனானே செவிட்டரை யென்புழி டகரவொற்று 
மிகுதலுங் கொள்க ஒட்டுதற் கொழுகிய வழக்கு ( எழு - க உ ) 
அன்மையிற் சாரியை பெறாவாயின என்றாலோ வெனின் அவை 
பெற்றும் பெறாதும் வருவனவற்றிற்குக் கூறியதாகலானும் இது தம் 
மகப்பட்ட ( எழு- ககச ) என வரைந்தோதினமையானும் விலக்கல் 
வேண்டிற்று . 

( உ . ) 
ஒட்டுதற்கொழுகிய வழக்கு ...... வேண்டிற்று “ ஒட்டுதற் 
கொழுகிய வழக்கு என முன்னர்க் கூறியது சாரியை பெற்றும் 
பெறாதும் வரும் புணர்மொழிகட்கு . இங்குக் கூறிய அரை யென்னுஞ் 
சொல்லை , வருமொழியாகக்கொண்ட புணர்ச்சிகளெல்லாம் சாரியை 
பெறாமலே வரும் . முந்தின நூற்பாவில் தம்மகப்பட்ட ... ஏயென் 
எ . க . - 8 


* 


தொல்காப்பியம் 


( தொகை 


குறையென் 


தாகக் 


அவை குறை என்பதஜேடு புணர்தல் 
கசுசு . குறையென் கிளவி முன்வரு காலை 

நிறையத் தோன்றும் வேற்றுமை யியற்கை . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது , ஏயென் 
சாரியை விலக்கி வேற்றுமை முடிபினோடு மாட்டெறிதலின் . 
ள் : 

கிளவி முன்வருகாலை- குறையென் 
னுஞ் சொல் அளவுப்பெயர் முதலியவற்றின் முன் வருங்காலத்திற்கு , 
வேற்றுமை யியற்கை - வேற்றுமைப்புணர்ச்சி முடிபிற்கு உரித் 
கூறுந் தன்மை , 

நிறையத் தோன்றும் - நிரம்பத் 
தோன்றும் ; எ - 

உரிக்குறை கலக்குறை எனவும் , தொடிக்குறை கொட் 
குறை எனவும் , காணிக்குறை காபாற்குறை எனவும் வரும் . 
நெல்லுங் குறைநெல்லு மென்க . 

வேற்றுமையியற்கை யெனவே இவை வேற்றுமை யன்றாயின . 
எனவே உரிக்குறை யென்பதற்கு உரியும் உழக்குமெனப் பொருளா 
யிற்று , ஏனையவும் அன்ன . 

முன் வருகாலை யென் றதனானே கலப்பயறு கலப்பாகு என்றாற் 
போலப் பொருட்பெயரோடு புணரும் வழியும் இவ்வேற்றுமை முடிபு 
எய்து விக்க . பாகென்றது பாக்கினை . நிறைய வென் றதனானே உரிக் 
கூறு தொடிக்கூறு காணிக்கூறு எனக் கூறென் றதற்கும் இம் முடிபு 
எய் து விக்க . 

( உச 
அவற்றுட் குற்றுகர மொழிகட்குச் சாரியை 
கசுஎ . குற்றிய லுகரக் கின்னே சாரியை . 

இது வேற்றுமை முடிபு விலக்கி இன் வகுத்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி கூறுகின்றது . 

இ - ள் : குற்றியலுகரக்குச் சாரியை - குற்றியலுகர ஈற்று 
அளவுப்பெயர் முதலியவற்றிற்குக் குறைவென்பதனோடு புணரும் 
வழி வருஞ் சாரியை , இன்னே- இன் சாரியையேயாம் ; எ - 

குற்றியலுகரிக்கு , இதற்கு அத்து விதித்து முடிக்க. குற்றிய 
லுகரத் தின்னே யென்பதும் பாடம் . 

எ - டு : உழக்கின் குறை ஆழாக்கின் குறை எனவும் , கழஞ்சின் 
குறை கஃசின்குறை எனவும் , ஒன்றின் குறை பத்தின் குறை எனவும் 
வரும் . இதற்கு உழக்குங்குறையுமென்பது பொருள் . இது வேற்றுமைக் 
கண்ணாயின் உழக்கிற் குறையென விற்கும் . 

" கலம் அத்துச் சாரியை பெறுதல் 
ககூவு . அத்திடை வருஉங் கலமென் அளவே . 
சாரியை என அரை யென்னும் சொல்லும் அடங்கக் கூறினமையின் 
அதை இங்கு விலக்க நேர்ந்தது . 


( 


மரபு ) 


எழுத்ததிகாரம் 


இதுவும் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , வேற்றுமை 
விதிவிலக்கி அத்து வகுத்தலின் . 

ள் : கலமென் அளவே - கலமென்னும் அளவுப்பெயர் 
குறையோடு புணருமிடத்து , அத்து இடை வரூஉம் - அத்துச் 
சாரியை இடை வந்து புணரும் ; எ - று 

எ - டு : கலத்துக்குறை . இதனை அத்தே வற்றே ( எழு -ககூட ) 
என்பதனான் முடிக்க . இதற்குக் கலமுங் குறையு மென்பது பொருள் . 
சாரியை முற் கூறியவதனானே முன் இன்சாரியை பெற்றவழீ 
வல்லெழுத்து வீழ்க்க . 

(உக ) 
பனையும் காவும் இன்சாசியை பெறுதல் 
கசுக . பனையென் அளவுங் காவென் நிறையும் 

நினையுங் காலை இன்னோடு சிவணும் . 
இதுவும் அது , வேற்றுமைவிதி விலக்கி இன் வகுத்தலின் . 

பனையென் அளவுங் காவென் நிறையும் - பனை 
யென்னும் அளவுப்பெயருங் காவென்னும் நிறைப்பெயருங் 
குறையென்பதனோடு புணருமிடத்து , நினையுங்காலை இன்னொடு 
சிவணும் - ஆராயுங் காலத்து இன்சாரியை பெற்றுப் புணரும் 


இ 


ன் : 


கன் . 


எ - டு : பனையின்குறை காவின் குறை என வரும் . இவையும் 
உம்மைத்தொகை . நினையுங்காலை யென்பதனான் வேற்றுமைக்கு உரிய 
விதியெய்தி வல்லெழுத்துப் பெறுதலுஞ் சிறுபான்மை கொள்க . 
பனைக்குறை காக்குறை என வரும் . 

இத்துணையும் அல்வழி முடிபு . இவ்ற்றை வேற்றுமை யல்வழி 
இஐ ( எழு - கருஅ ) என்னுஞ் சூத்திரத்திற் கூறாது வேறோதினார் , 
வை அளவும் நிறையும் எண்ணுமாதலின் . 

( எ ) 
அளவு நிறைப் பெயர்களில் மொழி முதலாம் எழுத்துக்கள் 
அளவிற்கும் நிறையிற்கும் மொழிமுத லாகி 
உளவெனப் பட்ட ஒன்பதிற் றெழுத்தே 
அவைதாங் 
கசதப என்றா நமவ என்றா 
அகர உகரமோ டவையென மொழிப . 

து முற்கூறிய மூன்றனுள் அளவிற்கும் நிறைக்கும் மொழிக்கு 
முதலாமெழுத்து இனைத் தென்கின்றது . 

இ - ள் : அளவிற்கும் நிறையிற்கும் மொழி முதலாகி உள 
வெனப்பட்ட ஒன்பதிற்றெழுத்தே - அளவுப்பெயர்க்கும் நிறைப் 
பெயர்க்கும் மொழிக்கு முதலாயுள்ள வென்று 

கூறப்பட்டன 
ஒன்பதெழுத்துக்கள் , அவை தாங் கசதப என்றா நமவ என்றா 
அகரவுகரமோடு அவையென மொழிப - அவ்வெழுத்துக்கள் தாங் 
கசதபக்களும் நமவக்களும் அகர உகரமுமாகிய அவையென் . 
கூறுவர் புலவர் ; எ - 


அகசு 


தொல்காப்பியம் 


( தொகை: 


எ - டு : கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை வட்டி அகல் 
-ழக்கு இவை அளவு . கழஞ்சு சீரகம் தொடி பலம் நிறைமா வரை 
அந்தை இவை நிறை நிறைக்கு உகரமுதற்பெயர் வந்துழிக் காண்க . 
னி உளவெனப்பட்ட என் றதனானே உளவெனப்படாதனவும் உள . 
அவை இம்மி ஓரடை இடா என வரையறை கூறாதனவுங்கொள்க . 
இன்னும் தனானே தேயவ ழக்காய் ஒருஞார் ஒருதுவலி என்பனவுங் 
கொள்க . ங்ஙனம் வரையறை கூறினார் , அகத்தோத்தினுள் முடிபு 
கூறியவழி அதிகாரத்தான் வன்கணத்தின்மேற் செல்லாது ஒழிந்த 
கணத்தினுஞ் செல்லுமென்றற்கு . எண்ணுப்பெயர் வரையறை 

யின் 
மையிற் கூறாராயினார் .. 

( உ அ ) 


ங . 


புறனடை 


இவ்வியலுக்குப் புறனடை 
கஎக . ஈறியல் மருங்கின் இவையிவற் றியல் பெனக் 

கூறிய கிளவிப் பல்லா றெல்லாம் 
மெய்த்தலைப் பட்ட வழக்கொடு சிவணி 
ஒத்தவை யுரிய புணர்மொழி நிலையே . 
இஃது இவ்வோத்திற்குப் புறனடை ; எடுத்தோத்தானும் இலே 
சானும் முடியாதனவற்றிற்கு இதுவே ஓத்தாகலின் . 

இ - ள் : ஈறு இயல் மருங்கின் --- உயிரும் புள்ளியும் இறுதி 
யாகிய சொற்கள் வருமொழியோடு கூடி நடக்குமிடத்து , இவற்று 
இயல்பு இவை யெனக் கூறிய கிளவிப் பல்லாறெல்லாம் - இம் 
மொழிகளின் முடிபு இவையெனக் கூறி முடிக்கப்பட்ட சொற் 
களினது அவ்வாற்றான் முடியாதுநின்ற பலவகை முடிபுக ளெல்லாம் , 
மெய்த் தலைப்பட்ட வழக்கொடு சிவணி-உண்மையைத் தலைப் 
பட்ட வழக்கோடுகூடி , புணர்மொழிநிலை ஒத்தவை உரிய - புணரும் 
மொழிகளின் நிலைமைக்கட் பொருந்தினவை உரியவாம் ; எ - 

எ - டு : நடஞெள்ளா என உயிரீறாகிய முன்னிலைக் கிளவி மென் 
கணத்தோடு இயல்பாய் முடிந்தது . மண்ணுகொற்றா மன்னுகொற்றா 
உள்ளுகொற்றா உள்ளுக்கொற்றாகொல்லு கொற்ற கொல்லுக்கொற்ற 
என்பன புள்ளியிறுதி முன்னிலைக்கிளவி உகரம் பெற்றும் உறழ்ந்தும் 
முடிந்தன . உரினு ஞெள்ளா இஃது ஒளவென வரூஉம் ( எழு - கருஉ ) 
என்பதன் ஒழிபு . பதக்க நானாழி பதக்க முந்நாழி என இவை 
ஏயென்சாரியை பெறாது அக்குப் பெற்று அதன் இறுதி மெய்ம்மிசை 

இங்ஙனம் வரையறை ... செல்லுமென் றற்கு ... முந்தின நான்கு 
நூற்பாக்களிலும் குறை யென்னும் வலி முதல் வருமொழியே கூறப் 
பட்ட மையின் , அதிகாரத்தால் வன்கணத்தின்மேல் மட்டும் செல்லுதலை 
விலக்கி ஒழிந்த கணத்தின் மேலுஞ் செல்லும் என்று அறிவித்தற்கு , 
இந்நூற்பா வில் வரையறை கூறினார் . 

எண்ணுப்பெயர்களின் முதலெழுத்துக்கள் மிகப் பலவா தலீன் 
கூறப்படவில்லை . 


என்றாற் பால் வழுவாமென்பது 
மரபு ) எழுத்ததிகாரம் 

ககள் 
யொடுங் கெட்டுப் புணர்ந்தன . வாட்டானை தோற்றண்டை என்பன 
தகரம் வந்துழித் திரிந்து நெடியதன் முன்னர் ஒற்றுக் கெடாது 
நின்றன . சீரகரை என்பதனைச் சீரகம் அரை யென நிறுத்திக் ககர 
வொற்றின் மேலேறின் அகரத்தையும் மகர வொற்றையுங் கெடுத்து 
அரை யென்பதன் அகரத்தை யேற்றி முடிக்க . இது நிறைப் பெயர் . 
ஒருமா வரை யென்பதனை ஒரு மா அரை யென நிறுத்தி வருமொழி 
அகரங்கெடுத்து ஒருமாரை யென முடிக்க . கலவரை யென்பதனைக் 
கலரை என முடிக்க . அகர மகரங் கெடுத்து நாகணை யெனப் பிறவும் 
வருவன வெல்லாம் இச் சூத்திரத்தான் முடிக்க . 

( உக ) 
யாவர் யாது என்னுஞ் சொற்களின் மரூஉ 
கஎஉ . பலரறி சொன் முன் யாவ ரென்னும் 

பெயரிடை வகரங் கெடுதலும் ஏனை 
ஒன்றறி சொன் முன் யாதேன் வினாவிடை 
ஒன்றிய வகரம் வருதலும் இரண்டும் 

மருவின் பாத்தியின் திரியுமன் பயின்றே. 
இது மரூஉச்சொன் முடிபு கூறுகின்றது . 

ள் : பலரறி சொன்முன் யாவ ரென்னும் பெயரிடை 
வகரங் கெடுதலும் - பலரை யறியும் அவரென்னுஞ் சொல்லின் 
முன்னர் வருகின்ற யாவரென்னும் பெயர் இடையில் வகரங் கெடுத்த 
லும் , ஏனை ஒன்றறி சொன்முன் யாதென் வினா இடை 

டை ஒன்றிய 
வகரம் வருதலும் -- ஒழிந்த ஒன்றனை அறியும் அது வென்னுஞ் 
சொல்லின் முன்னர் வருகின்ற யாதென்னும் வினாச்சொல் இடை 
யிலே உயிரோடு பொருந்திய வகரம் வருதலும் , இரண்டும் - ஆகிய 
அவை யிரண்டும் , மருவின் பாத்தியின் மன் பயின்று திரியும் - 
மருமுடிபின் பகுதியிடத்து மிகவும் பயின்று திரியும் ; எ 

எ - டு : அவர் யார் எனவும் அது யாவது எனவும் வரும் . அவர் 
யாவரென்பது வகரங் கெட்டு அவர் யாரென நின்றவழி யாஅ ரென் 
னும் வினாவின் கிளவி ( சொ - உக 0 ) என்ற வினை யியலுட் கூறும் 
வினைக் குறிப்புச் சொல்லாம் பிறவெனின் , ஆகாது ; அவ்வகரங் கெட் 
டாலும் ஈண்டு யாவரென்னும் பெயர்த்தன்மையாயே நிற்றலின் . அது 
பெற்றவா றென்னை யெனின் , ஈண்டுப் பலரறி சொன் முன் வந்த யாவ 
ரென்பதன் வகரங் கெடு மெனவே , ஏனை அவன் அவள் என்னும் 
இருபான் முன்னும் யாவரென்பது வாராதென்றும் அது திரிந்து 
மருவாய் நிற்கு மென்றுங் கூறுதலானும் யாவரென்னும் பெயரிடை 
என்பதனானும் பெற்றாம் . இதனானே அவன் யாவர் அவள் யாவர் 

. 
யாவ ரென்னு - மாவயின் மூன்றொடு ( சொ - கசு உ ) எனப் பெயராக 
ஓதியவாற்றான் உணர்க . அன்றியும் யாரென்னும் வினா வின் கிளவி 
முப்பாற்கும் உரித்தென்று யாரென்னும் வினாவினைக் குறிப்பினை 
அவன் யார் அவள் யார் அவர் யார் என முப்பாற்கும் ஒப்ப உரிமை 
கூறுதலானும் அது வேறென்பது பெற்றாம் . அது வினையியலுள் 


. 


ககஅ 


தால்காப்பியம் 


(உரு 


னமையானும் வினாவிற்கேற்றல் ( சொ - சுசு ) எனப் பயனிலை . 
யாக ஓதினமையானும் வேறாயிற்று . 

( 10 ) 
இனி யார்யார்க் கண்டே யுவப்பர் எனப் பலரறி சொன் முன்ன 
ரன்றி .இயல்பாக வந்த யாரென்பது யாண்டு அடங்குமெனின் , அதுவும் 
யாரை யாரைக்கண்டென உருபு விரிதலின் யாவரை என்னும் வகரங் 
கெட்ட பெயரேயாம் . அங்ஙனம் நிலைமொழி வருமொழியாய் நிற்றல் 
பயின் றென் றதனாற் கொள்க . இதனானே யாவது நன்றென வுணரார் 
மாட்டும் என ஏனை ஒன்றறிகொல்லும் நிலைமொழியாய் நிற்றல் 
கொள்க . இன்னும் இதனானே யாரவர் யாவதது என இவ்விரு சொல் 
லும் நிலை மொழியாய் வருதல் கொள்க . 

தொகைமரபு முற்றிற்று . 


. 


உருபியல் 
[ உருபெழுத்துக்களின் புணர்ச்சி யிலக்கணம் உணர்த்துவது ) 

உயிரீறுகள் 
அகர ஈறு முதலியவற்றில் வேற்றுமை யுருபிற்கு இன் சாரியை 
கஎஸ் . அ ஆ உ ஊ ஏ ஒள என்னும் 

அப்பா லாறன் நிலைமொழி முன்னர் 

வேற்றுமை யுருபிற் கின்னே சாரியை , 
என்பது சூத்திரம் . 

உருபுகளோடு பெயர் புணரும் இயல்பு உணர்த்தினமையின் இவ் 
வோத்து உருபிய லென்னும் பெயர்த்தாயிற்று . மேற் றொகுத்துப் 
புணர்த்ததனை ஈண்டு விரித்துப் புணர்க்கின்றாராகலின் , இவ்வோத்துத் 
தொகை மரபோடு இயைபுடைத்தாயிற்று . இச் சூத்திரம் அகர முதலிய 
ஈற்றான் வரும் ஆறு ஈற்றுச்சொற்கள் நின்று இன் பெற்று உருபினொடு 
புணருமாறு கூறுகின்றது . உருபின் பொருள்படவரும் புணர்ச்சி மேற் 
கூறுப . 

இ - ள் : அ ஆ உ ஊ ஏ ஒள என்னும் அப்பால் ஆறன் 
நிலைமொழி முன்னர் அ ஆ உ ஊ ஏ ஒள என்று சொல்லப்படுகின்ற 
அக்கூற்று ஆறினையு 

றினையும் ஈறாகவுடைய நிலைமொழிகளின் முன்னர் 
வருகின்ற , வேற்றுமை யுருபிற்கு இன்னே சாரியை - வேற்றுமை 
யுருபுகட்கு இடையே வருஞ் சாரியை இன்சாரியையே ; எ - 

விளவினை விளவினொடு விளவிற்கு விளவினது விள வின் 
கண் எனவும் , பலாவினை பலாவினொடு பலாவிற்கு பலாவினது பலா 
வின் 

கண் எனவும் , கடுவினை கடு வினொடு கடுவிற்கு கடுவினது 
கடு வின்கண் எனவும் , 

தழூஉவினொடு தழூஉவிற்கு 
தழுஉவினது , தழூஉவின்கண் எனவும் , சேவினை சேவினொடு சேவிற்கு 
சேவின் கண் எனவும் , 

வௌ வினை வௌவினொடு 
வௌவிற்கு வௌவினது வௌ வின்கண் எனவும் வரும் . இவ்வா 
செய்கை யறிந்து ஒட்டுக . 


எ 


தழூஉ வினை 


சேவினது 


เปีย ส 


எழுத்ததிகாரம் 


கக் 


கச . 


இன்னென வரூஉம் வேற்றுமை யுருபிற் 

கின்னென் சாரியை யின்மை வேண்டும் ( எழு - கடக ) 
எனவே , ஏனைய இன்பெறு மென் றலின் , ஞ 5 மயவ ( எழு - கசச ) என் 
பதனான் இயல்பென்றது விலக்கிற்றாம் . 

( 5 ) 
அகர ஈற்றுப் பன்மைப் பெயர்கட்கு வற்றுச் சாரியை 
பல்லவை நுதலிய அகர இறுபெயர் 

ற்றொடு சிவணல் எச்ச மின்றே . 
இஃது இன்சாரியை விலக்கி வற்று வகுத்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

பல்லவை நுதலிய பெயரிறு அகரம் - பன்மைப் 
பொருளைக் கருதின பெயர்களின் இறுதி நின்ற அகரம் , வற்றொடு 
சிவணல் எச்ச மின்று - வற்றுச் சாரியையோடு பொருந்து தலை 
ஒழிதலில்லை ; எ - று . 

இ : பல்லவற்றை பல்லவற்றொடு பலவற்றை பலவற்றொடு 
சில்லவற்றை சில்லவற்றொடு சிலவற்றை சிலவற்றொடு உள்ளவற்றை 
உள்ளவற்றொடு இல்லவற்றை இல்லவற்றொடு என ஒட்டுக . 

எச்சமின்று என்றதனானே மேல் இன் பெற்றன பிற சாரியையும் 
பெறுதல் கொள்க . நிலாத்தை துலாத்தை மகத்தை என வரும் . இன் 
னும் இதனானே பல்லவை நுதலியவற்றின்கண் மூன்றாமுருபு வற்றுப் 
பெற்றே முடிதல் கொள்க . 

யா என் வினவுக்கும் வற்றுச் சாரியை 
கஎரு . யாவென் வினாவும் ஆயியல் திரியாது . 

இஃது ஆகார ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத்தது . 

இ - ள் : யாவென் வினாவும் -- யாவென்று சொல்லப்படும் 
ஆகார ஈற்று வினாப்பெயரும் , ஆயியல் திரியாது - முற்கூறிய 
வற்றுப் பேற்றிற் றிரியாது ; எ 

( ங } 
எ - டு : யாவற்றை யாவற்றொடு என வரும் . 

உகரவீற்றுச் சுட்டுக்கு அன் சாரியை 
கஎசு . சுட்டுமுத லுகரம் அன்னொடு சிவணி 

ஒட்டிய மெய்யொழித் துகரங் கெடுமே . 
இஃது உகர ஈற்றிற்கு எய்தியது விலக்கிப் பிறி துவிதி வகுத்தது . 

ள் : சுட்டு முதல் உகரம் அன்னொடு சிவணி -- சுட் 
டெழுத்தினை முதலாகவுடைய உகர ஈற்றுச்சொல் அன் சாரியை 
யோடு பொருந்தி , ஒட்டிய மெய் ஒழித்து உகரங் கெடும் - தான் 
பொருந்திய மெய்யை நிறுத்தி உகரங் கெடும் ; எ - 


- 


தொல்காப்பியம் 


52 


(உரு 


கனவு 

என 


- : அதனை அதனொடு இதனை இதெனொடு உதனை உதெனொடு 
என வரும் . அதினை அதினொடு என்றாற் போல்வன மரு முடிப்புழி 
முடிந்தன . ஒட்டிய என் றதனாற் சுட்டு முதல் உகர் மன்றிப் பிற 
உகரமும் உயிர் வருவழிக் கெடுவன கொள்க . அவை கதவு களவு 
கனவு என நிறுத்தி அழகிது இல்லை என வருவித்து உகரங் கெடுத்து 
முடிக்க. இவற்றை வகர ஈறாக்கி உகரம் பெற்றனவென்று கோடு 
மெனின் வழக்கின்கண்ணுஞ் செய்யுட்கண்ணும் பயின்று வரும் வகர 
ஈறுகளை ஒழித்து ஆசிரியர் வகரக் கிளவி நான்மொழி யீற்றது ( எழு 
அக ) என்றாற்போல வரைந்தோதல் குன்றக் கூறலாம் ஆதலின் , 
அவை உகர ஈறென்று உணர்க . அவை செலவு வரவு தரவு உணவு 

வழக்கின்கண்ணும் , புன்கண்ணுடைத்தாற் புணர்வு 
( குறள்-ககருஉ ) பாடறியா தானை யிரவு , கண்ணாரக் காணக் கதவு , 
( முத்தொள் - சஉ ) எனச் செய்யுட்கண்ணும் பயின்று வருமாறு 
உணர்க . 

( ச ) 
ஐகார ஈற்றிற்கு வற்றுச் சாரியை 
கஎஎ . சுட்டுமுத லாகிய ஐயென் இறுதி 

வற்றோடு சிவணி நிற்றலும் உரித்தே. 
இஃது ஐகார ஈற்றிற்கு முடிபு கூறுகின்றது . 

இ - ள் : சுட்டு முதலாகிய ஐயெனிறுதி- சுட்டெழுத்தினை 
முதலாகவுடைய ஐகார ஈற்றுச் சொல் , வற்றொடு சிவணி நிற்றலும் 
உரித்து - வற்றுச் சாரியையோடு பொருந்தி நிற்றலும் உரித்து ; 

று . உம்மையான் வற்றொடு சில உருபின்கண் இன் சாரியை 
பெற்று நிற்றலும் உரித்து ; எ - 

று . 
டு : அவையற்றை அவையற்றோடு இவையற்றை இவையற் 
றாடு உவையற்றை உவையற்றோடு என ஒட்டுக ; இங்ஙனம் ஐகாரம் 
நிற்க வற்று வந்துழி வஃகான் மெய்கெட ( எழு - க 2 உ ) என்பதனான் 
முடிக்க . 

இனி , உம்மையான் அவையற்றிற்கு அவையற்றின்கண் 
நான்காவதும் ஏழாவதும் வற்றும் இன்னும் பெற்று வந்தவாறு 
காண்க . இனி , ஒன்றென முடித்த லென்பதனாற் பல்லவை நுதலிய 

ஈற்றிற்கும் இவ் விரண்டு உருபின்கண் வற்றும் இன்னும் 
கொடுத்துப் பலவற்றிற்கு பலவற்றின்கண் என முடிக்க . இது மேல் 
வருவனவற்றிற்கும் ஒக்கும் . 

( 5 ) 
யாவென் வீனுவின் ஐக்கும் வற்றுச் சாரியை 
கஎம் . 

யாவென் வினாவின் ஐயென் இறுதியும் 
ஆயியல் திரியா தென்மனார் புலவர் 

ஆவயின் வகரம் ஐயோடுங் கெடுமே . 
இதுவும் அது . 

அதினை அதினொடு என்றாற் போல்வன வழங்கியன் மருங்கின் 
மருவொடு திரிநவும் என்னும் அதிகாரப் புறனடையான் முடிந்தன . 
அதனை அதனொடு என்பன அதினை அதினொடு என மருவின . அன் 
சாரியையின் மரூஉத் திரிபே இன் என்பது கருத்து . 


என 


அகர 


சுக 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


-ள் : 

யாவென் வினாவின் ஐயென் இறுதியும் - யாவென 
னும் வினாவினையுடைய ஐகார ஈற்றுச் சொல்லும் ; ஆயியல் திரி 
யாது - முற் கூறிய சுட்டு முதல் ஐகாரம் போல் வற்றுப்பெறும் 
அவ்வியல்பில் திரியாதென்று சொல்லுவர் ஆசிரியர், ஆவயின் 
வகரம் ஐயொடுங் கெடும் - அவ் வீற்றிடத்து வகரம் ஐகாரத்தோடு 
கூடக் கெடும் ; எ 

று . 
எ - டு : யாவற்றை யாவற்றொடு என ஒட்டுக . வகரம் வற்று 
மீசை யொற்றென்று கெடுவதனைக் கேடு ஓதிய மிகையானே பிற 
ஐகாரமும் வற்றுப் பெறுதல் கொள்க . கரியவற்றை கரியவற்றொடு 
நெடியவற்றை நெடியவற்றொடு குறியவற்றை குறியவற்றொடு என 
எல்லாவற்றோடும் ஒட்டுக . இது கருமை நெடுமை குறுமை என்னும் 
பண்புப்பெயரன்றிக் கரியவை நெடியவை குறியவை எனப் பண்பு 
கொள் பெயராய் நிற்றலின் , வகர ஐகாரங் கெடுத்து வற்றுச்சாரியை 
கொடுத்து முடிக்கப்பட்டன . இவை ஐம்பாலறியும் பண்பு தொகு 
மொழி ( எழு - சஉ அ ) அன்மை உணர்க . 

( சு ) 


நீ என்னும் ஈகார ஈற்றுப் பெயர்க்கு னகர வொற்று 
கஎகா . நீயென் ஒரு பெயர் நெடுமுதல் குங்கும் 

ஆவயின் னகரம் ஒற்றா கும்மே . 
இது ஈகார ஈறு இன்னவாறு புணருமென்கின் 

றது . 
இ - ள் : நீ என் ஒரு பெயர் நெடு முதல் குறுகும் - நீயென் 
னும் ஒரு பெயர் தன்மேல் நின்ற நெடியதாகிய ஈகாரங் குறுகி 
இகரமாம் , ஆவயின் னகரம் ஒற்றாகும் - அவ்விடத்து வரும் னகரம 
ஒற்றாய் நிற்கும் ; எ - 

எ - டு : நின்னை நின்னொடு நினக்கு எனச் செய்கையறிந்து 
ஒட்டுக . 

. நினக்கு என்பதற்கு ஆற னுருபினு நான்க னுருபினும் 
எழு - ககாக ) வல்லெழுத்து 

முதலிய ( எழு - க்கச ) என்பன 
கொணர்ந்து முடிக்க . நினதென்பதற்கு ஆற னுருபி னகரக் கிளவி 
( எழு - ககரு ) என்பதனான் முடிக்க . நின்னென்பது வேறொரு பெயரோ 
எனக் கருதுதலை விலக்குதற்கு ஒரு பெயரென்றார் . பெயர் குறுகு 
மென்னாது முதல் குறுகுமென்றது அப்பெயரின் எழுத்தின் கண்ணது 
குறுக்க மென்றற்கு . நடு முத லெனவே நகரங் குறுகுதலை விலக் 
கிற்று . உயிர் மெய் யொற்றுமைபற்றி நெடியது முதலாயிற்று . 
உடைமையு மின்மையு மொடுவயி னொக்கும் ( எழு- கஉங ) என்றதனை 
நோக்கி ஒடு விடத்துச் சாரியை பெற்றே வந்த அதிகாரத்தை மாற்று 
தற்குச் சாரியைப் பேற்றிடை எழுத்துப்பேறு கூறினார் . ( எ ) 
ஐம்பா லறியும் பண்பு தொகுமொழி -- " க 

“ கரும்பார்ப்பான் 
கரும்பார்ப்பனி கரும்பார்ப்பார் கருங்குதிரை கருங்குதிரைகள் என 
வரும் இவற்றுட் கரியனாகிய பார்ப்பான் கரியளாகிய பார்ப்பனி கரிய 
ராகிய பார்ப்பார் கரியதாகிய குதிரை கரியனவாகிய குதிரைகள் என 
ஐம்பாலினையும் உணர்த்தும் பண்பு கொள் பெயர் - தொக்கவாறு 
காண்க.. ( நச் . -உரை) . 


கஉஉ 


தொல்காப்பியம் 


. 


- 


ஓகார ஈற்றுக்கு ஒன் சாரியை 
கவு 0 . ஓகார இறுதிக் கொன்னே சாரியை . 
இந்து ஓகார ஈறு இன்னவாறு புணருமென்கின்றது . 

ள் : ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரியை - ஓகரர ஈந் 
றிற்கு இடை வருஞ் சாரியை ஒன்சாரியை ; எ - 

டு . கோ ஒனை கோஒனொடு என ஒட்டுக . ஒன்னே என்ற 
ஏகாரத்தாற் பெரும்பான்மையாக வருஞ் சாரியை ஒன்னே , சிறு 
பான்மை இன் சாரியை வரு மென்று கொள்க . ஒன்றாக நின்ற 
கோவினை யடர்க்க வந்த எனவும் , கோவினை கோவினொடு சோவினை 
சோவினொடு ஓவினை ஓவினொடு எனவும் வரும் . 
வென்பது மதகுநீர் தாங்கும் பலகை . 

அகர ஆகார ஈற்றுப் பெயர்க்கு அத்துச் சாரியை 
கவுக . அஆ என்னும் மரப்பெயர்க் கிளவிக் 

கத்தொடுஞ் சிவணும் ஏழ னுருபே . 
இஃது அகர ஆகார ஈற்றிற்கு எய்தியதன்மேற் சிறப்புவிதி கூறு 


கின்றது . 


இ 


ள் : அஆ என்னும் 
என்னும் மரப்பெயர்க் 

மரப்பெயர்க் கிளவிக்கு - அஆ 
வென்று சொல்லப்படும் மரத்தை உணர்த்துகின்ற பெயராகிய 
சொல்லிற்கு , ஏழனுருபு அத்தொடுளு 

சிவணும் - ஏழாமுருபு 
இன்னோடன்றி அத்தோடும் பொருந்தும் ; எ று . 

விளவத்துக்கண் பலாவத்துக்கண் என வரும் . 
வல்லெழுத்து முதலிய ( எழு-ககச ) என்பதனான் வல்லெழுத்துக் 
கொடுத்துத் தெற்றென் றற்றே ( எழு - க . கூ . ) என்பதனான் அத்தி 

மகரமுனை ( எழு - க 2 . ரு ) க் கெடாமைச் செய்கை செய்து 
முடிக்க . 

( க ) 
2 . 

மெய்யீறுகள் 


னகர 


ஞ , ந , மெய் ஈற்றுக்கு இன் சாரியை 
கவு 2. ஞந என் புள்ளிக் கின்னே சாரியை . 

இது புள்ளியீற்றுள் ஞகார ஈறும் நகார ஈறும் முடியுமாறு கூறு 


கின்றது . 


இ - ள் : ஞந என் புள்ளிக்கு இனனே சாரியை -- ஞ ந வென்று 
சொல்லப்படுகின்ற புள்ளியீ றுகட்கு வருஞ் சாரியை இன் சாரியை ; 


எ - டு : உரிஜினை உரிஜினொடு பொருதினை பொருநினொடு என 
ஒட்டுக 

( க 0 ) 
வகர ஈற்றுச் சுட்டுக்கு வற்றுச் சாரியை 
கவுக .. சுட்டு முதல் வகரம் ஐயும் மெய்யுங் 

கெட்ட இறுதி யியல் திரி பின்றே 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஉங 


ஈ 


து நான்கு மொழிக்கு ஈறாம் வகர ஈற்றுட் சுட்டு முதல் வகர 
ஈற்றிற்கு முடிபு கூறுகின்றது . 

இ - ள் : சுட்டு முதல் வகரம் - அவ் இவ் உவ் என்னுஞ் சுட் 
டெழுத்தினை முதலாகவுடைய வகர ஈற்றுச் சொல் , ஐயும் மெய்யுங் 
கெட்ட இறுதி யியல் திரிபின்று - ஐகாரமும் ஐகாரத்தான் ஊரப் 
பட்ட மெய்யுங் கெட்டு வற்றுப் பெற்று முடிந்த யாவை ( எழு - 
கஎஅ ) என்னும் ஐகார ஈற்றுச் சொல்லியல்பில் திரிபின்றி வற்றுப் 
பெற்று முடியும் ; எ 

அவற்றை அவற்றொடு , இவற்றை இவற்றோடு , உவற்றை 
உவற்றொடு என ஓட்டுக . 

{ 55 ) 
ஏனை வகர ஈற்றுக்கு இன் சாரியை 
கவுச . ஏனை வகரம் இன்னொடு சிவணும் . 

இஃது எய்தாத தெய்துவித்தது ; பெயர்க்கேயன்றி உரிச்சொல் 
வகரத்திற்கு முடிபு கூறுதலின் . 

ள்: ஏனை வகரம் இன்னொடு சிவணும் - ஒழிந்த உரிச் 
சொல் வகரம் இன்சாரியையோடு பொருந்தி முடியும் ; எ 

எ - டு : தெவ் வினை தெவ் வினொடு என ஒட்டுக . இஃது உரிச் 
சொல்லாயினும் படுத்தலோசையாற் பெயராயிற்று . 

( கஉ ) 
மகர ஈற்றுக்கு அத்துச் சாரியை 
கவுரு . மஃகான் புள்ளி முன் அத்தே சாரியை . 
இது மகர ஈறு புணருமாறு கூறுகின்றது . 

மஃகான் புள்ளிமுன் அத்தே சாரியை - மகரமாகிய 
புள்ளியீற்றுச் சொன் முன் வருஞ் சாரியை அத்துச் சாரியை ; 


று . 


ன் : 


எ - டு : மரத்தை மரத்தொடு நுகத்தை நுகத்தொடு 
ட்டுக . அத்தே வற்றே ( எழு - க்கூ கூ . ) அத்தி னகரம் ( எழு-கஉரு 
என்பனவற்றான் முடிக்க . 

( க ) 
சில மகர ஈறு இன் சாரியை பெறுதல் 
கவுசு . இன்னிடை வருஉம் மொழியுமா ருளவே 

இது மகர ஈற்றிற் சிலவற்றிற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுக்கின்றது . 

இ - ள் : இன்னிடை வரூஉம் மொழியுமாருள- மகர ஈற்றுச் 
சொற்களுள் அத்தே யன்றி இன்சாரியை இடையே வந்து முடியுஞ் 
சொற்களும் உள ; எ று , 


மார் : அசை . 


தொல்காப்பியம் 


( உரு 


டு : உருமினை உருமினொடு , திருமினை திருமினொடு என 
டுக . 

( கச ) 
தும் என்னும் மகர ஈற்றுப் பெயர் சாரியை பெறாமை 
கவு எ . நும்மென் இறுதி இயற்கை யாகும் . 

இது மகர ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுக்கின்றது . 

ள் : நும்மென் இறுதி இயற்கை யாகும் - நும்மென் 
னும் மகர ஈறு மேற்கூறிய அத்தும் இன்னும் பெறாது இயல்பாக 
முடியும் ; எ - 

எ - டு : நும்மை , நும்மொடு , நுமக்கு , நும்மின் , நுமது , நுங் 
கண் என வரும் . 

நுமக்கு நுமது என்பனவற்றிற்கு ஆறனுருபினு நான்க னு 
னும் ( எழு - கசுக ) நும்மெனிறு தியு மந்நிலை ( எழு - கசுஉ ) வல் 
லெழுத்து முதலிய ( எழு- ககச ) ஆற னுருபி னகரக் கிளவி ( எழு 
ககரு ) என்பன கொணர்ந்து முடிக்க . 

நுங்கணென்பதற்கு மேலைச்சூத்திரத்து மெய் என்றதனான் * மகர 
வொற்றுக் கெடுத்து வல்லெழுத்து முதலிய என்பதனான் மெல்லொற் 
றுக் கொடுக்க . இயற்கையென்றார் சாரியை பெறாமை கருதி . ( கரு ) 


மகர 


தாம் நாம் யாம் என்னும் மகர ஈறுகளும் அன்ன 
கவு வு . தாம் நாம் என்னும் மகர இறுதியும் 

யாமென் இறுதியும் அதனோ ரன்ன 
ஆஎவ் வாகும் யாமென் இறுதி 
ஆவயின் யகரமெய் கெடுதல் வேண்டும் 
ஏனை யிரண்டும் நெடுமுதல் குறுகும் . 

ஈற்றின் முற்கூறிய முடிபு ஒவ்வாதனவற்றிற்கு 
முடிபு கூறுகின்றது . 

ள் : தாம் நாம் என்னும் மகர இறுதியும் யாமென் 
இறுதியும் அதனோரன்ன - தாம் நாம் என்று கூறப்படும் மகர 
ஈறும் யா மென்னும் மகர ஈறும் நும் மென்னும் மகர 

மகர ஈறு 
போல அத்தும் இன்னும் பெறாது முடி தலையுடைய , யாமென் 
இறுதி ஆஎ ஆகும் - யா மென்னும் மகர ஈற்றுச் சொல்லின் 
ஆகாரம் ஏகாரமாம் , ஆவயின் யகரமெய் கெடுதல் வேண்டும் - 
அவ்விடத்து நின்ற யகரமாகிய மெய் கெடுதலை விரும்பும் ஆசிரி 
யன் , ஏனை இரண்டும் நெடுமுதல் குறுகும் - ஒழிந்த தாம் நாம் 

* மேலைச் சூத்திரம் என்றது வரும் நூற்பாவை . இங்ஙனம் வரும் 
நூற்பாவினின்று முந்தின நூற்பாவிற்கு இலேசு கொள்வது அத் 
துணைச் சிறந்ததன்று . 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஉ 


று . 


என்னும் இரண்டும் நெடியவாகிய முதல் குறுகித் தம் நம் என 
நிற்கும் ; எ 

எ - டு : தம்மை தம்மொடு நம்மை நம்மொடு எம்மை எம்மொடு 
என ஆறு உருபோடும் ஒட்டுக . ஆறனுருபிற்கும் நான்கனுருபிற்குங் 
கருவியறிந்து முடிக்க . 

மெய் யென்றதனாற் பிறவயின் மெய்யுங் கெடுக்க . தங்கண் நங்கண் 
எங்கண் என ஏழனுருபின்கண் மகரங் கெடுத்து வல்லெழுத்து 
முதலிய ( எழு - ககச ) என்பதனான் மெல்லெழுத்துக் கொடுக்க . ( கசு ) 

எல்லாம் என்னும் மகர ஈற்றிற்கு வற்றும் உம்மும் 
கவுக . எல்லா மென்னும் இறுதி முன்னர் 

வற்றென் சாரியை முற்றத் தோன்றும் 

உம்மை நிலையும் இறுதி யான 
இது மகர ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுக்கின்றது . 

ள் : 

எல்லா மென்னும் இறுதி முன்னர் வற்றென் 
சாரியை முற்றத் தோன்றும் - எல்லா மென்னும் மகர ஈற்றுச் 
சொன் முன்னர் அத்தும் 

அத்தும் இன்னும் அன்றி வற்றென்னுஞ் 
சாரியை முடியத் தோன்றி முடியும் , உம்மை நிலையும் இறுதி 
யான - ஆண்டு உம்மென்னுஞ் சாரியை றுதிக்கண் நிலைபெறும் ; 

று . 
மகரம் வற்றின் மிசை யொற்றெனக் கெடுக்க . 

எ - டு : எல்லாவற்றையும் எல்லாவற்றினும் எல்லாவற்றுக்கண் 
ணும் என வரும் . முற்ற வென்றதனான் ஏனை முற்றுகரத்திற்கும் * 
உம்மின் உகரங் கெடுத்துக் கொள்க . எல்லாவற்றொடும் எல்லா 
வற்றுக்கும் எல்லாவற்றதும் என வரும் . முற்றுகரமாதலின் ஏறி 
முடியா . 

( கஎ ) 
உயர்திணையில் அது நம் சாரியை பெறுதல் 
உயர்திணை யாயின் நம்மிடை வருமே . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

இ - ள் : உயர் திணையாயின் --எல்லா மென 
ஈற்று விரவுப் பெயர் உயர்திணைப் பெயரா மெனின் , நம் இடை 
வரும் - நம் மென்னுஞ் சாரியை இடை நின்று புணரும் ; 
டு : மகர ஈற்றினை மேல் 

வற்றின் மிசை யொற்றெனக் 
கெடுத்த அதிகாரத்தாற் கெடுக்க . எல்லா நம்மையும் எல்லா நம்மினும் 
எல்லா நங்கணும் என உகரம்பெற்றும் எல்லா நம்மொடும் எல்லா 
நமக்கும் எல்லாநமதும் என உகரங் கெட்டும் , மகரம் நிற்கும் . 

இங்கு முற்றுகரம் என்றது ஒடு , கு , அது என்னும் உருபுகளை . 


கக 0 . 


நின்ற 


மகர 


எ 


- 


( உரு 


2 dr 


தொல்காப்பியம் 


இவற்றிற்கு எல்லாரையும் எல்லாரொடும் என்பது பொருளாக 
ஒட்டுக . * 

இதற்கு நம்மு வகுத்ததே வேறுபாடு , ஈறாகு புள்ளி 
அகரமொடு நிற்றல் ( எழு - கசுக ) நான்காவதற்கும் ஆறாவதற்குங் 
கொள்க . 


எல்லாரும் எல்லீரும் என்னும் மகர ஈறுகளின் முடிபு 
ககூக . எல்லாரு மென்னும் படர்க்கை யிறுதியும் 

எல்லீரு மென்னும் முன்னிலை யிறுதியும் 
ஒற்றும் உகரமுங் கெடுமென மொழிப் 
நிற்றல் வேண்டும் ரகரப் புள்ளி 
உம்மை நிலையும் இறுதி யான 
தம்மிடை வரு உம் படர்க்கை மேன 
நம்மிடை வருஉம் முன்னிலை மொழிக்கே. 
இது மகர சற்று உயர்திணைப் பெயர்க்கு முடிபு கூறுகின்றது . 

இ - ள் : எல்லாரு மென்னும் படர்க்கை யிறுதியும்- எல் 
லாரு மென்னும் மகர ஈற்று உயர்திணைப் படர்க்கைப் பெயரும் , 
எல்லீருமென்னும் முன்னிலை யிறுதியும் - எல்லீரு மென்னும் 
மகர ஈற்று உயர்திணை முன்னிலைப் பெயரும் , ஒற்றும் உகரமுங் 
கெடுமென மொழிப - மகர வொற்றும் அதன் முன்னின்ற உகரமுங் 
கெட்டு முடியு மென்று சொல்லுவர் புலவர் , ரகரப் புள்ளி நிற்றல் 
வேண்டும் --- அவ் வுகரம் ஏறி நின்ற ரகர ஒற்றுக் கெடாது நிற்றலை 
விரும்பும் ஆசிரியன் , இறுதியான உம்மை நிலையும் - அவ்விரு 
மொழி யிறுதிக்கண்ணும் உம்மென்னுஞ் சாரியை நிலை பெறும் , 
படர்க்கை மேன தம் இடை வரூஉம் - படர்க்கைச் சொல்லிடத்துத் 
தம்முச்சாரியை இடைவரும் , முன்னிலை மொழிக்கு நும் இடை 
வரூஉம் - முன்னிலைச் சொற்கு நும்முச்சாரியை இடை வரும் ; 


ஈ 


- டு : எல்லார் தம்மையும் எல்லார் தம்மினும் எல்லார் தங்க 
ணும் என உகரம் பெற்றும் , எல்லார் தம்மொடும் எல்லார் தமக்கும் 
எல்லார் தமதும் என உகரங் கெட்டும் , மகரம் நிற்கும் . எல்லீர் நும் 
மையும் எல்லீர் நும்மினும் எல்லீர் நுங்கணும் என உகரம் பெற்றும் , 
எல்லீர் நும்மொடும் எல்லீர் நுமக்கும் எல்லீர் நுமதும் என உகரங் 
கெட்டும் , மகரம் நிற்கும் . 

எல்லாம் என்பதில் ஆம் ஈறு தன்மைப் பன்மை யாதலாலும் 
அது பெற்று வரும் நம் சாரியை தின்மை யிடத்திற்குரிய தாதலாலும் 
அடுத்த நூற்பாவில் எல்லாம் எல்லீரும் என்னும் படர்க்கை முன் 
னிலைப் பெயர்கள் முறையே தம் நும் என்னும் சாரியை பெறுமென்று 
கூறியிருப்பதாலும் , எல்லா நம்மையும் எல்லா நம்மொடும் என்பவற் 
றிற்கு நம்மெல்லாரையும் நம்மெல்லாரோடும் என்று தன்மைப் 
பொருள் கொள்ளாது எல்லாரையும் எல்லாரொடும் என்று படர்க் 
கைப்பொருள் கொள்வது பொருந்தாது . 


பியல் ) 


எழுத்ததிகாரம் 


ல் : 


யான் 


முன்னர் மெய் ( எழு - க அஅ ) என்ற இலேசாற் கொண்ட மகரசக் 
கேடு இவற்றிற்கும் மேல் வருவனவற்றிற்குங் கொள்க . 

படர்க்கைப் பெயர் முற்கூறிய வதனானே ரகர ஈற்றுப் படர்க் 
கைப் பெயரும் முன்னிலைப்பெயரும் மகரஈற்றுத் தன்மைப் வெயரும் 
தம் நும் நம் என்னுஞ் சாரியை இடையே பெற்று இறுதி உம்முச்சாரி 
யையும் பெற்று முடிவன கொள்க . கரியார்தம்மையும் சான்றோர் 
தம்மையும் எனவும் , கரியீர் நும்மையும் சான் றீர் நும்மையும் எனவும் , 
கரியே நம்மையும் இருவே நம்மையும் எனவும் எல்லாவுருபொடுஞ் 
செய்கை யறிந்து ஓட்டுக . உகரமும் ஒற்றும் என்னாததனான் இக்காட்டி 
யவற்றிற்கெல்லாம் மூன்று உருபின்கண்ணும் உம்மின் 

உகரங் 
கெடுதல் கொள்க . நிற்றல் வேண்டும் ரகரப் புள்ளி என்றதனானே 
தம்முப்பெறாமை வருமவையுங்கொள்க . எல்லார்க் 

மெல்லா 
நிகழ்பவை ( குறள் - 5 அஉ ) என வரும் . 

( கூ ) 
தான் யான் என்னும் னகர ஈற்றுப் பெயர்கள் சாரியை பெருமை 
ககூஉ . தான்யான் என்னும் ஆயீ ரிறுதியும் 

மேல் முப் பெயரொடும் வேறுபா டிலவே . 
து னகர ஈற்றுட் சிலவற்றிற்கு முடிபு கூறுகின்றது . 
தான் 

என்னும் ஆயீ ரிறுதியும் - தான் 
யான் என்று சொல்லப்பட்ட அவ்விரண்டு னகர ஈறும் , மேல் 
முப்பெயரொடும் வேறுபாடு இலவே - மேல் மகர ஈற்றுட் கூறிய 
மூன்று பெயரோடும் வேறுபாடின்றித் தானென்பது குறுகியும் 
யானென்பதன்கண் -ஆகாரம் எகரமாய் யகர வொற்றுக் கெட்டும் 
முடியும் ; எ - 
எ - டு : என்னை 

எல்லாவுருபோடும் ஒட்டுக . 
செய்கையறிந்து ஒற்றிரட்டுதல் நெடியதன் முன்னர் என்பதனுள் 
இலேசாற் கொள்க . 

(20 ) 
அழன் புழன் என்னும் னகர ஈறுகள் அத்தும் இன்னும் பெறுதல் 
ககூகூ . அழனே புழனே ஆயிரு மொழிக்கும் 

அத்தும் இன்னும் உறழத் தோன்றல் 

ஒத்த தென்ப உணரு மோரே . 
இதுவும் அது . 
இ - ள் : அழனே புழனே ஆயிரு 

ஆயிரு மொழிக்கும் - அழன் 
புழன் ஆகிய அவ்விரு மொழிக்கும் , அத்தும் இன்னும் உறழத் 
தோன்றல் ஒத்த தென்ப -அத்துச் சாரியையும் இன்சாரியையும் 
மாறிவரத் தோன்று தலைப் பொருந்திற் றென்பர் , உணருமோர் - 
அறிவோர் ; எ - று . 

எ - ஓ : அழத்தை அழனினை , புழத்தை புழனினை எனச் செய்கை 
யறிந்து எல்லாவுருபினோடும் ஒட்டுக . னகரத்தை அத்தின்மிசை 
ஒற்றென்று கெடுத்து அத்தினகரம் ( எழு - க . 

கஉ ரு ) என்பதனான் 
முடிக்க . தோன்றலென்றதனான் 
எவன் 

நிறுத்தி வற்றுக் 


தன்னை 


என 


கஉஅ 


தொல்காப்பியம் 


( உரு 


ங .. 


இஃது 


கொடுத்து வேண்டுஞ்செய்கை செய்து எவற்றை எவற்றோடு என . 
முடிக்க . எல்லாவுருபினோடும் ஒட்டுக . எற்றை என்புழி நிலைமொழி 
வகரம் இதனாற் கெடுக்க , இனி ஒத்த தென் றதனால் எகின் என நிறுத்தி 
அத்தும் இன்னுங் கொடுத்துச் செய்கை செய்து எகினத்தை எகினினை 
என ஒட்டுக . அத்து இனிது இசைத்தலின் முற்கூறினார் . ( உக ) 

முற்றுகர குற்றுகர ஈறுகள் 

ஏழு என்னும் எண்ணுப்பெயர்க்கு அன் சாரியை 
ககூச . அன்னேன் சாரியை ஏழ னிறுதி 

முன்னர்த் தோன்றும் இயற்கைத் தென்ப . 

ஏழென்னும் என்ணுப்பெயர் அன்சாரியை பெற்றுப் 
புணர்க என்றது . 

இ - ள் : அன்னென் சாரியை ஏழனிறுதி முன்னர்த் தோன் 
றும் இயற்கைத் தென்ப - அன்னென்னுஞ் சாரியை ஏழென்னும் 
எண்ணுப்பெயரின் முன்னே தோன்றும் இயல்பினையுடைத் 
தென்று கூறுவர் ஆசிரியர் ; எ 

எ - டு : ஏழனை ஏழற்கு ஏழனின் என்க . ஏனை உருபுகளோடுஞ் 
செய்கையறிந்து ஒட்டுக . சாரியை முற்கூறியவதனாற் பிறவும் அன் 
பெறுவன கொள்க . பூழனை யாழனை என ஏனையவற்றோடும் ஒட்டுக . 
மேல் வருகின்ற இன்சாரியையைச் சேரவைத்தமையான் அவையெல் 
லாம் இன்சாரியை பெற்று வருதலுங் கொள்க . ஏழினை பூழினை 
யாழினை என வரும் . 

( உ . ) 
குற்றுகர ஈற்றிற்கு இன் சாரியை 
ககரு . குற்றிய லுகரத் திறுதி முன்னர் 

முற்றத் தோன்றும் இன்னேன் சாரியை .. 
இது குற்றுகர ஈற்றிற்கு முடிபு கூறுகின்றது . 

இ - ள் : குற்றியலுகரத்து இறுதி முன்னர்- குற்றிய 
லுகரமாகிய ஈற்றின் முன்னர் , முற்றத்தோன்றும் இன்னென் 
சாரியை - முடியத் தோன்றும் இன்னென்னுஞ் சாரியை ; எ - 

எ - டு : நாகினை நாகினொடு , வரகினை வரகினொடு என வரும் . 
ணையவற்றோடுஞ் செய்கை யறிந்து ஒட்டுக . 

முற்ற என்றதனானே பிற சாரியை பெறுவனவுங் கொள்க 
வழக்கத்தாற் பாட்டாராய்ந்தா னெனவுங் கரியதனை எனவும் வரும் . 

( உங ) 
சில குற்றுகர ஈறுகள் இரட்டி முடிதல் 
கக சு . நெட்டெழுத் திம்பர் ஒற்றுமிகத் தோன்றும் 

அப்பால் மொழிக ளல்வழி யான . 

எற்றை என்பது நிலைமொழி வகரங் கெட்டதாயின் பன்மையாம் 
( எவற்றை ); வகரம் முன்னமே அற்றதாயின் ஒருமையாம் . ( எதை ) 


பியல் ) 


கககரர் கழகம் - 

திருவள்ளுவ 
எழுத்ததிகாரம் 


என 


ககஎ . 


இஃது அக்குற்றிய லுகரங்களுட் சிலவற்றிற்குத் தன்னொற்று 
மிகு மென்கின்றது . 

( இ - ள் . ) நெட்டெழுத்திம்பர் ஒற்று மிகத்தோன்றும் - 
நெட்டெழுத்தின் பின்னர் வருகின்ற குற்றுகரங்கட்குத் தன் 
னொற்றுமிகத்தோன்றாநிற்கும் , அப்பால் மொழிகள் அல்வழி ஆன 
- ஒற்றுமிகத் தோன்றாத கசதபக்கள் ஈறாகிய மொழிகள் 
அல்லாத இடத்து ; எ - று . 
னவே , டகார 

டகார றகாரங்கள் ஈறான சொல்லிடைத் தோன்று 
மாயிற்று . 

( எ - டு . ) யாட்டை யாட்டொடு யாட்டுக்கு யாட்டின் யாட்டது 
யாட்டுக்கண் எனவும் யாற்றை சோற்றை எனவும் தன்னொற்று 
மிக்கன . இவை அப்பால் மொழிகள் அல்லன . 

நாகு காசு போது காபு என்றாற் போல்வன அப்பால் மொழிகள் ; 
அவை இனவொற்று மிகாவாயின . 

( உச ) 
இரட்டித்து முடிவன சாரியை பெறாமை 
அவை தாம் 

இயற்கைய வாகுஞ் செயற்கைய என்ப . 
இஃது எய்தியது விலக்கிற்று . 

( இ - ள் . ) அவை தாம் இயற்கைய ஆகுஞ் செயற்கைய 
என்ப - அங்ஙனம் தன்னொற்று மிகுவன தாம் இன்சாரியை 
பெறாது இயல்பாக முடியுஞ் செய்தியையுடைய வென்று கூறுவர் 
ஆசிரியர் ; எ 

று .. 
( எ - டு . ) முன்னர்க் காட்டியனவே கொள்க . 

செயற்கைய என்ற மிகையானே உயிர்த்தொடர்மொழிகளில் 
ஏற்பனவற்றிற்கும் ஒரறு மிகத் தோன்றுதல் கொள்க . முயிற்றை 
முயிற்றொடு முயிற்றுக்கு முயிற்றின் முயிற்றது முயிற்றுக்கண் என 
வரும் . இன்னும் இதனானே யாட்டினை முயிற்றினை என விலக்கிய 
இன் பெறுதலுங் கொள்க . 

( உரு ) 
குற்றுகர ஈற்று எண்ணுப்பெயர்க்கு அன் சாரியை 
எண்ணின் இறுதி அன்னொடு சிவணும் . 
து குற்றுகர ஈற்று எண்ணுப்பெயர் முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) எண்ணின் இறுதி . அன்னொடு சிவணும் - 
எண்ணுப் பெயர்களினது குற்றுகர ஈறு அன்சாரியையோடு 
பொருந்தும் ; எ - று . 
( எ - டு ) ஒன் றனை இரண்டனை 

எண்ணினை யும் 
எல்லா உருபினோடுஞ் செய்கை யறிந்து ஒட்டுக . முன்னர்ச் செயற் 
கைய என்ற இலேசானே ஒன்றினை இரண்டினை என இன் சாரியை 
யுங் கொடுக்க . 

( உசு ) 


ககூவு . 


என எல்லா 


SELO 


தொல்காப்பியம் 


(உரு 


ஒருபஃது முதலிய குற்றுகர ஈறுகள் ஆன் சாரியையும் பெறுதல் 
ககூகூ . ஒன்று முத லாகப் பத்தூர்ந்து வருஉம் 

எல்லா எண்ணுஞ் சொல்லுங் காலை 
ஆனிடை வரினும் மான மில்லை 
அஃதென் கிளவி ஆவியற் கெடுமே 

உய்தல் வேண்டும் பஃகான் மெய்யே . 
இஃது ஒன்று முதலாக எட்டு இறுதியாக நின்ற குற்றுகர ஈற்று 
எண்ணுப்பெயர் ஏழினோடும் பத்தென்னும் எண்ணுப்பெயர் வந்து 
புணர்ந்து ஒன்றாய் நின்ற சொற்கள் சாரியை பெற்றுத் திரியுமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒன்று முதலாகப் பத்து ஊர்ந்து வரூஉம் எல்லா 
எண்ணும் - ஒன்றுமுதலாக எட்டீறாக நின்ற எண்களின் மேலே 
பத்தென்னும் எண்ணுப்பெயர் ஏறி வருகின்ற ஒருபது முதலான 
எல்லா எண்களையும் , சொல்லுங்காலை - முடிபு கூறுங் காலத்து , 
ஆன் இடைவரினும் மானமில்லை - முற்கூறிய அன்சாரியையே 
யன்றி ஆன்சாரியை இடைமே வரினுங் குற்றமில்லை , ஆவயின் 
அஃதென் கிளவி கெடும் - ஆன்சாரியை பெற்றுழிப் பஃதென்னும் 
எண்ணிடத்து அஃதென்னுஞ் சொல் கெட்டுப் போய் , பஃகான் 
மெய்உய்தல் வேண்டும் - அவ்வகரத்தான் ஊரப்பட்ட பகரமாகிய 
ஒற்றுக் கெடாது நிற்றலை ஆசிரியன் விரும்பும் , எ 

" நின்ற பத்த னொற்றுக்கெட வாய்தம் 
வந்திடை நிலையும் 

( எழு - சக எ ) 
என்பதனான் ஆய்தம் பெற்றது . 

( எ - 8. ) ஒருபஃது இருபஃது முப்பஃது நாற்பஃது ஐம்பஃது அறு 
பஃது எண்பஃது எனக் குற்றியலுகரப் புணரியலுள் விதிக்குமாறே 
நிறுத்தி அஃதென்பதனைக் கெடுத்துப் பகரவொற்றை நிறுத்தி ஆன் 
சாரியை கொடுத்து ஒருபானை இருபானை என எல்லா எண்ணொடும் 
எல்லா உருபினையுஞ் செய்கை யறிந்து ஓட்டுக . உம்மை எதிர்மறை 
யாதலின் ஒருபஃதனை இருபஃதனை என எல்லாவற்றோடும் ஓட்டுக . 

சொல்லுங்சாலை என்றதனாற் பத்தூர் கிளவியே யன்றி ஒன்பான் 
முதனிலை ( எழு - சசு கூ ) ஒன்பாற் கொற்றிடை * ( எழு - சஎரு ) 
என்றாற் போல வருவனவற்றின் கண்ணும் பகரத்துள் அகரம் பிரித்து 
அஃதென்பது கெடுத்து ஆன் கொடுக்க . 

(உ எ ) 
யாது அஃது என்னும் குற்றுகர ஈறுகட்கு அன் சாரியை 
206. யாதென் இறுதியுஞ் சுட்டுமுத லாகிய 

ஆய்த இறுதியும் அன்னோடு சிவணும் 

ஆய்தங் கெடுதல் ஆவயி னான . 
• ஒன்பான் என்று திரியும் ஒன்பஃது என்னும் சொல்லும் பத்தூர் 
கிளவியே இதன் விளக்கத்தை சசரு ஆம் நூற்பா அடிக் குறிப்பிற் 
காண்க . 


பியல் ] 


எழுத்ததிகாரம் 


-.கே . 


இஃது எண்ணுப் பெயரல்லாத குற்றுகர ஈற்றுட் சிலவற்றிற்கு 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) மாது என் இறுதியும் - யாதென வருங் குற்றுகர 
ஈறும் , சுட்டு முதலாகிய ஆய்த இறுதியும் - சுட்டெழுத்தினை 
முதலாக வுடைய ஆய்தத் தொடர் மொழிக் குற்றுகர ஈறும் , அன் 
னொடு சிவணும் - அன்சாரியையோடு பொருந்தும் , ஆவயின் ஆன 
ஆய்தம் கெடுதல் - அவ்விடத்து வந்த ஆய்தங் கெடும் ; எ - 

( எ - டு ) யாதனை யாதனொடு எனவும் அதனை அதனொடு , 
இதனை இதனொடு , உதனை உதனொடு எனவும் வரும் . 

( உஅ ) 
குற்றுகர ஈற்றுத் திசைப்பெயர் ஏழனுருபிற் சாரியை 

பெறாமலும் வருதல் 
எழ னுகுபிற்குத் திசைப்பெயர் முன்னர் 
சாரியைக் கிளவி இயற்கையு மாகும் 

ஆவயி னிறுதி மெய்யொடுங் கெடுமே . 
இதுவுங் குற்றுகர ஈற்றுட் சிலவற்றிற்கு ஏழனுருபோடு முடிபு 
கூறுகின்றது . 

இ - ள் . ) திசைப் பெயர் முன்னர் ஏழனுருபிற்கு - திசைப் 
பெயர்களின் முன்னர் வந்த கண்ணென்னும் உருபிற்கு முடிபு 
கூறுங்கால் , சாரியைக்கிளவி இயற்கையுமாகும் -- முன் 
இன் சாரியையாகிய சொல் நின்று முடிதலேயன்றி நில்லாது 
இயல்பாயும் முடியும் , ஆவயின இறுதிமெய்யொடுங் கெடும் - 
அங்ஙனம் இயல்பாயவழித் திசைப்பெயரிறுதிக் குற்றுகரந் 
தன்னான் ஊரப்பட்ட மெய்யொடுங் கெடும் ; எ - 

( எ - டு . ) வடக்கின்கண் கிழக்கின்கண் தெற்கின்கண் மேற்கின் 
கண் எனவும் , வடக்கண் கிழக்கண் தெற்கண் மேற்கண் எனவும் வரும் . 
இன்பெறுவழி உகரங் கெடாதென்று உணர்க . 

ஆவயினென் றதனாற் கீழ்சார் கீழ்புடை , மேல்சார் மேல்புடை , 
தென்சார் தென்புடை , வடசார் வடபுடை எனச் சாரியை யின்றிப் 
பல விகாரப்பட்டு நிற்பனவுங் கொள்க . இன்னும் இதனானே கீழைக் 
குளம் மேலைக் குளம் , கீழைச்சேரி மேலைச்சேரி என ஐகாரம் பெறுத 
லுங் கொள்க . 

( உக ) 
புறனடை 

இவ்வியலின் புறனடை 
20e . 

புள்ளி யிறுதியும் உயிரிறு கிளவியும் 
சொல்லிய அல்ல ஏனைய வேல்லாம் 
தேருங் காலை உருபொடு சிவணிச் 
சாரியை நிலையுங் கடப்பா டிலவே . 


கூறிய 


சங்உ 


தொல்காப்பியம் 


(உயிர் 


இஃது இவ்வோத்தினுள் எடுத்தோத்தானும் இலேசானும் முடி 
யாது நின்றவற்றிற்கெல்லாம் இதுவே ஓத்தாயதொரு புறனடை 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) சொல்லிய அல்ல புள்ளியிறுதியும் உயிரிறு கிளவி 
யும் - முற்கூறிய புள்ளியீ றும் உயிரீறும் அல்லாத புள்ளியீற்றுச் 
சொல்லும் உயிரீற்றுச் சொல்லும் , ஏனையவுமெல்லாம் - முற்கூறிய 
ஈறுகள் தம்முளொழிந்து நின்றனவுமெல்லாம் , தேருங் காலை உரு 
பொடு சிவணிச் சாரியை நிலையுங்கடப்பாடு இலல - ஆராயுங்காலத்து 
உருபுகளோடு பொருந்திச் சாரியை நின்று முடியும் முறைமையை 
உடையவல்ல , நின்றும் நில்லா தும் முடியும் ; எ - 

ஏனையவுமென உம்மை விரிக்க . கூறாத புள்ளியீறுகள் ஐந்து . 
அவை னகர யகர ரகர லகர ளகரங்களாம் . மண்ணினை மண்ணை 
வேயினை வேயை , நாரினை நாரை , கல்லினை கல்லை , முள்ளினை முள்ளை 
என வரும் . உயிரீற்றுள் ஒழிந்தது இகரம் ஒன்றுமே யாதலின் , 
அதனைப் பிற்கூறினார் . கிளியினை கிளியை என வரும் . 

இனித் தான் யான் அழன் புழன் என்னும் னகர ஈற்றினும் 
ஏழென்னும் ழகர ஈற்றினும் ஒழிந்தன 

ஈற்றினும் ஒழிந்தன பொன்னினை பொன்னை 
தாழினை தாழை என்றாற்போல வருவன பிறவுமாம் . இனி , ஈகார 
ஈற்றுள் ஒழிந்தன தீயினை தீயை , ஈயினை ஈயை , வீயினை வீயை என்ஐற் 
போல்வன பிறவுமாம் . ஐகாரஈற்றுள் ஒழிந்தனை தினையினை தினையை , 
கழையினை கழையை என்றாற்போல்வன பிறவுமாம் . ஏனை ஈறுகளினும் 
வருவன உணர்ந்து கொள்க . 

மேலே பெயரீற்றுச் செய்கை யெல்லாந் தத்தம் ஈற்றின்கண் 
முடிப்பாராதலின் அவை ஈண்டுக் கூறல் வேண்டா . 

இனித் தேருங்காலை என்றதனானே உருபுகள் நிலைமொழியாக 
நின்று தம் பொருளோடு புணரும்வழி வேறுபடும் உருபீற்றுச் 
செய்கை யெல்லாம் ஈண்டு முடித்துக் கொள்க . 

( எ - டு . ) நம்பியைக் கொணர்ந்தான் மண்ணினைக் கொணர்ந் 
தான் கொற்றனைக் கொணர்ந்தான் என மூவகைப் பொருளோடுங் 
கூடி நின்ற உருபிற்கு ஒற்றுக்கொடுக்க . மலையொடு பொருதது , 
மத்திகையாற் புடைத்தான் , சாத்தற்குக் கொடுத்தான் , ஊர்க்குச் 
சென்றான் , காக்கையிற் கரிது , காக்கையது பலி , மடியுட் பழுக்காய் , 
தடாவினுட் கொண்டான் என்னுந் தொடக்கத்தன உருபு காரண 
மாகப் பொருளோடு புணரும் வழி இயல்பாயும் ஈறு திரிந்தும் ஒற்று 
மிக்கும் வந்தன கொள்க . 

இனிக் கண் கால் புறம் முதலியன பெயராயும் உருபாயும் நிற்கு 
மாதலின் , அவை உருபாகக் கொள்ளும் வழி வேறுபடுஞ் செய்கை 
களெல்லாம் இவ்விலேசான் முடிக்க . இஃது உருபியலாதலின் உரு 


மூவகைப் பொருளொடும் - உயர்திணைப்பெயர் அஃறிணைப் 
பெயர் விரவுப் பெயர் என்ற மூவகைப் பெயரோடும் . 

* ருபு காரணமாகப் பொருளோடு புணரும் வழி - உருபோடு 
பொருள் தொடர்புள்ள சொற்களுடன் புணருமிடத்து . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கட 


பொடு சிவணி என வேண்டா , அம் மிகையானே உருபு புணர்ச்சிக்கட் 
சென்ற சாரியைகளெல்லாம் ஈற்றுப் பொருண் முடிபு உள்வழிப் 
பொருட் புணர்சிக்குங் கொள்க . விளவின் கோடு கிளியின் கால் 
என எல்லா ஈற்றினுங் கொள்க . நம்பியை கொற்றனை என உயிாறும் 
புள்ளியீறுஞ் சரியை பெறாது இயல்பாய் முடிவனவும் ஈண்டே 
கொள்க . 

( கூ 0 ) 
உருபியல் முற்றிற்று . 


கூ . 


உயிர்மயங்கியல் 
[ உயிரீறுகளின் புணர்ச்சி யிலக்கணம் உணர்த்துவது . ) 

அகர ஈறு 
அல்வழியில் அகர ஈற்றுப் பெயர் புணருமாறு 
அகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை யல் வழிக் கசதபத் தோன்றின் 

தத்தம் ஒத்த ஒற்றிடை மிகுமே . 
என்பது சூத்திரம் . உயிரீறு நின்று வன்கணத்தோடுஞ் சிறு 
பான்மை ஏனைக் கணங்களோடும் மயங்கிப் புணரும் இயல்பு உணர்த் 
தினமையின் , இவ் வோத்து உயிர்மயங்கியலென்னும் பெயர்த்தாயிற்று . 
மேற் பெயரோடு உருபு புணருமாறு கூறிப் பெயர்வருவழி உருபு 
தொக்குநின்ற பொருட்புணர்ச்சி கூறுகின்றமையின் உருபியலோடு 
இயைபுடைத்தாயிற்று . 

இச் சூத்திரம் அகர ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் வன்கணத் 
தோடு புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) அகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் - அகரமாகிய 
இறுதியையுடைய பெயர்ச்சொன் முன்னர் , வேற்றுமை யல்வழிக் 
கசதபத் தோன்றின் - வேற்றுமை யல்லாத விடத்துக் கசதப 
முதன் மொழிகள் வருமொழியாய்த் தோன்றுமாயின் , தத்தம் 
ஒத்த ஒற்று இடை மிகும் - தத்தமக்குப் பொருந்திய அக் 
கசதபக்களாகிய ஒற்று இடைக்கண் மிகும் ; எ று . 
( எ - டு . ) விளக்குறிது 

விளக்குறிது நுணக்குறிது அதக்குறிது சிறிது தீது 
பெரிது என ஒட்டுக. இவை அஃறிணை இயற்பெயராகிய எழுவாய் 
வினைக் குறிப்புப் பண்பாகிய பயனிலையோடு முடிந்தன . 

ஈற்று - பெயர்களின் ஈற்றில் . 

பொருண்முடிபு உள்வழி - பொருளுள்ள சொற்களோடு 
சேர்ந்து முடியு மிடத்து . 

பொருட்புணர்ச்சி - உரு பொடு புணராது சொல்லொடு புணரும் 


புணர்ச்சி . 


8 இயற்பெயர் - இயல்பாக இடப்பட்ட பெயர் . 

வினைக்குறிப்புப் பண்பாகிய பயனிலை - பண்படியாகப் பிறந்த 
குறிப்பு வினைமுற்று . 


தொல்காப்பியம் 


[ உயிர் 


அகர 


ஒத்த வென் றமையாது தத்தமொத்த என்றதனான் அகர ஈற்று 
உரிச்சொல் வல்லெழுத்து மிக்கும் மெல்லெழுத்து மிக்கும் முடியும் 
முடிபும் அகரந் தன்னை உணர நின்றவழி வன்கணத்தோடு மிக்கு 
முடியும் முடிபுங் கொள்க . தடக்கை தவக்கொண்டான் வயக்களிறு 
வயப்புலி குழக்கன்று எனவும் , தடஞ்செவி கமஞ்சூல் எனவும் , 
அக்குறிது சிறிது தீது பெரிது எனவும் வரும் . னி இடைச்சொல் 
வல்லொற்றுப் பெற்று வருவன உளவேல் அவற்றையும் இவ் 
விலேசினான் முடித்துக் கொள்க 

( க ) 
அகர ஈற்றுவினைச் சொல்லும் இடைச் சொல்லும் 
உச. வினையெஞ்சு கிளவியும் உவமக் கிளவியும் * 

என வென் எச்சமும் சுட்டின் இறுதியும் 
ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் 

ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகுமே 
இஃது 

வினைச் சொல்லும் இடைச்சொல்லும் 
புணருமாறு கூறுகின்றது 

ன் . ) வினை யெஞ்சு 

கிளவியும் -- வினையை ஒழிபாக 
வுடைய அகர ஈற்று வினைச்சொல்லும் உவமக் கிளவியும் , உவம 
வுருபாய் நின்ற அகர ஈற்று இடைச்சொல்லும் , என வென் எச்ச 
மும் - என வென்னும் வாய்பாட்டால் நின்ற அகர ஈற்று இடைசி 
சொல்லும் , சுட்டின் இறுதியும் --- சுட்டாகிய அகர ஈற்று இடைச் 
சொல்லும் , ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் - ஆங்க 
வென்னும் அகர ஈற்று உரையசை யிடைச் சொல்லும் , ஞாநகர்க் 
ளந்த வல்லெழுத்து மிகும் - முன்னர்க் கூறிய வல்லெழுத்து 
மிக்கு முடியும் ; எ - று . 

( எ - டு . ) உண தாவ சாவ என நிறுத்திக் கொண்டான் சென்றான் 
தந்தான் போயினான் என வல்லெழுத்துக் கொடுத்து முடிக்க . இவ் 
வினையெச்சம் ஒழிந்தன எல்லாம் இடைச்சொல் லென்று உணர்க .. 
புலி போலக் கொன்றான் சென்றான் தந்தான் போயினான் எனவும் , 
கொள்ளெனக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் எனவும் , 
அக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் எனவும் , ஆங்கக் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் ஆங்கக் குயிலு மயிலுங் காட்டிக் 
கேசவனை விடுத்துப் போகியோளே எனவும் வரும் . உவமம் வினை 
யெச்ச வினைக்குறிப்பேனும் ஒன்றனோடு பொருவப்படுதல் நோக்கி 
உவமவியலின்கண் ஆசிரியர் வேறுபடுத்திக் கூறினார் . எனவென்னும் 
எச்சமும் இருசொல்லையும் ( இயைவிக்கின்ற நிலைமையான் இடைச் 
சொல்லோத்தினுள் வேரோதினார் . ஆங்க என்பது ஏழனுருபின் 

* போல என்னும் உவமக்கிளவியும் குறிப்பு வினையெச்சமாய் வினை 
யெஞ்சு கிளவியுள் அடங்குமேனும் , உவமைப் பொருள் தருதல் பற்றித் 
தனித்துக் கூறப்பட்டது . 

t இருசொல் - எச்சப்பகுதியும் முற்றும் , அல்லது முன்னும் 
பின் ஜிமிவருஞ்சொற்கள் . 

( எ - டு . ) கொள்ளெனக் கொண்டான் , காற்றெனச் சென்றான் 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


பட 


ளென 


- 


பொருள் பட வந்ததல்லாமை ஆங்க வென்னு முரையசை என்றத 
னாலும் ஆங்கவுரையசை என்னும் இடையியற் சூத்திரத்தானும் 
உணர்க . இவை இயல்பு கணத்துக்கண் முடியும் முடிபு ஞநமயவ 
( எழு - கசச ) என்புழிக் கூறியதேயாம் . அவை தாவ புலிபோல கொள் 

ஆங்க என நிறுத்தி ஞநமவய முதலிய மொழி ஏற்பன 
காணர்ந்து புணர்த்தி இயல்பாமாறு ஒட்டிக்கொள்க . சுட்டு மேற் 
கூறுப . 

சுட்டின் முன் ஞநம மெய் 
20 நி . சுட்டின் மூன்னர் ஞநமத் தோன்றின் 

ஒட்டிய ஒற்றிடை மிகுதல் வேண்டும் . 
இது ஞநமவய ( எழு கசசு } என்னுஞ் சூத்திரத்தான் மென் 
கணம் இயல்பாகும் என முற்கூறியதனை விலக்கி மிக்கு முடிக என்ற 
லின் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

( இ - ள் . ) சுட்டின் முன்னர் ஞநமத் தோன்றின் - அகரச் 
சுட்டின் முன்னர் ஞநமக்கள் முதலாகிய மொழி வரின் , ஒட்டிய 
ஒற்று இடை மிகுதல் வேண்டும் - தத்தமக்குப் பொருந்தின 
ஒற்று இடை 

டை மிகுதலை விரும்பும் ஆசிரியன் ; எ று . 
( எ - டு . ) அஞ்ஞாண் அந்நூல் அம்மணி என வரும் . 

ஒட்டிய வென்றதனான் அஞ்ஞெளிந்தது அந்நன்று அம்மாண்டது 
என அகரந் தன்னை யுணர நின் றவழியும் மிகுதல் கொள்க . 

( ங ) 
சுட்டின் முன் யவமெய் 
20 க . யவமுன் வரினே வகரம் ஒற்றும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) முன் வரின் --- யகர வகர முதன்மொழி 
அகரச் சுட்டின் முன்னே வரின் , வகரம் ஒற்றும் - இடைக்கண் 
வகரம் ஓற்றும்; எ று . 

( எ - டு . ) அவ்யாழ் அவ்வளை என வரும் . 

வருமொழி முற்கூறிய வதனால் அகரந் தன்னை - யுணர நின்றவழி 
யும் வகரம் மிகுதல் கொள்க . அவ்வளைந்தது என வரும் . ( - ) 

சுட்டின் முன் உயிர் 
உயிர் முன் வரினும் ஆயியல் திரியாது . 
இதுவும் அது . 

( இ -ள்ள் . ) உயிர் முன் வரினும் ஆயியல் திரியாது - 
உயிர்கள் அகரச் சுட்டின் முன் வரினும் முற்கூறிய வகரம் மிக்கு 
வரும் இயல்பிற் றிரியாது ; எ - 

( எ - டு . ) அ என நின்ற சுட்டின் முன்னர் அடை என வருவித்து 
வக்ரம் ஒற்றித் தன்னுரு இரட்டி உயிரேற்றி , அவ்வடை அவ்வாடை 


2.0 எ . 


சு 


(உயிர் 


தொல்காப்பியம் 


அவ் விலை அவ்வீயம் அவ்வுரல் அவ்வூர்தி அவ் வெழு அவ்வேணி அவ்வை 
யம் அவ் வொழுக்கம் அவ்வோடை அவ்வௌ வியம் என ஒட்டுக . 

நெடிய தன் முன்னர் ( எழு - கசு 0 ) என்பதனுள் நெறியியல் 
என்றதனான் இரட்டுதல் கூறின மையின் , அது நிலைமொழித் தொழி 
லென்பது பெறப்பட்டது . வருமொழி முற்கூறியவதனான் அகரந் 
தன்னை உணர நின்ற வழியும் வகரம் மிகு தல் கொள்க .. அவ்வழகிது 
என வரும் . திரியா தென் றதனான் மேற் சுட்டு நீண்டவழி வகரக்கேடு 
கொள்க . 

( ரு ) 
செய்யுளில் சுட்டு நீளுதல் 
உவு. நீட வருதல் செய்யுளுள் ளூரித்தே. 
இஃது எய்தியது விலக்கிச் செய்யுட்கு ஆவதொரு விதி கூறு 


கின்றது . 


என 


( இ - ள் ) நீட வருதல் செய்யுளுள் உரித்து - அகரச்சுட்டு 
நீட வருதல் செய்யுளிடத்து உரித்து எ 

( எ - டு ) ஆயிரு திணையி னிசைக்கு மன சொல்லே ( சொல் - க ) 
ஆயிருபாற் சொல் ( சொல் - கூ ) 

வரும் . 

வருமொழி 
வரையாது கூரலின் 

வன்கணம் ஒழிந்தகணம் எல்லாவற்றோடுஞ் 
சென்றது . அவற்றிற்கு உதாரணம் வந்தவழிக் காண்க . இந்நீட்சி இரு 
மொழிப் புணர்ச்சிக் கண் வருதலின் நீட்டும் வழி நீட்டல் ஆகாமை 
உணர்க . 

( க ) 
சாவ என்னுஞ் சொல் 
20 கூ. சாவ என்னுஞ் செயவென் எச்சத் 

திறதி வகரங் கெடுதலும் உரித்தே . 

மேல் வினை யெஞ்சுகிளவி என்ற எச்சத்திற்கு எய்தாத 
தெய்து வித்தது . 

( இ - ள் . ) சாவ என்னுஞ் செயவென் எச்சத்து இறுதி 
வகரம் - சாவ வென்று சொல்லப்படுஞ் செயவெ னெச்சத்து 
இறுதிக்கண் நினற அகரமும் அதனாற் பற்றப்பட்ட வகரமும் , 
கெடுதலும் உரித்து - கெட்டு நிற்றலுங் கெடாது நிற்றலும் 
ரித்து ; எ - 

( எ - டு . ) கோட்டிடைச் சாக்குத்தினான் என வரும் . சீறினான் 
தகர்த்தான் புடைத்தான் என ஒட்டுக . கெடாதது முன்னர் முடித்தாம் . 

இதனை வினையெஞ்சு கிளவி ( எழு - உ O ச ) என்றதன் பின் 
வையாததனான் இயல்புகணத்தும் இந் நிலைமொழிக்கேடு கொள்க . 
சாஞான்றான் நீண்டான் மாண்டான் யாத்தான் வீழ்த்தான் அடைந்தான் 
என ஒட்டுக . 

( எ ) 
இயல்பாகும் அகர ஈற்றுச் சொற்கள் 
அன்ன வென்னும் உவமக் கிளவியும் 
அண்மை சுட்டிய விளிநிலைக் கிளவியுஞ் 
செய்ம்மன வென்னுந் தொழிலிறு சொல்லும் 

லக்கணப் போலி 


2.0 . 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


காடன் 


ஏவல் கண்ணிய வியங்கோட் கிளவியுஞ் 
செய்த என்னும் பெயரெஞ்சு கிளவியுஞ் 
செய்யிய என்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அம்ம என்னும் உரைப்பொருட் கிளவியும் 
பலவற் றிறுதிப் பெயர்க்கொடை உளப்பட 
அன்றி அனைத்தும் இயல்பென மொழிப . 


இஃது அகர ஈற்றுள் ஒருசார் பெயர்க்கும் வினைக்கும் இடைக்கும் 
முன்னெய்தியது விலக்கியும் எய்தாத தெய்வித்தும் இலக்கணங் கூறு 


கின்றது . 


என்று 


( இ - ள் . ) அன்ன என்னும் உவமக் கிளவியும் அன்ன 
என்று சொல்லப்படும் உவமவுருபாகிய அகர ஈற்று இடைச் 
சொல்லும் , அண்மை சுட்டிய விளிநிலைக் கிளவியும் - அணியாரை 
கருதின விளியாகிய நிலைமையினையுடைய அகர ஈற்று உயர் திணைப் 
பெயர்ச் சொல்லும் , செய்ம்மன என்னுந் தொழிலிறு சொல்லும் - 
செய்ம்மன 

சொல்லப்படும் தொழிற்சொற் பொருள் 
தருங்கால் உம் ஈற்றான் இறுஞ் சொல்லும் , ஏவல் கண்ணிய 
வியங்கோட் கிளவியும் ஒருவரான் ஏவற்றொழின்மை கருதிக் 
கூறப்பட்ட ஏவற் பொருண்மையை முற்ற முடித்தலை உணர்த்தும் 
அகர ஈற்று வினைச் சொல்லும் , செய்த என்னும் பெயரெஞ்சு 
கிளவியும் - செய்த என்று சொல்லப்படும் பெயரெச்சமாகிய 
அகர ஈற்று வினைச்சொல்லும் , செய்யிய என்னும் வினையெஞ்சு 
கிளவியும் - செய்யிய 

சொல்லப்படுகின்ற வினையெச்ச 
மாகிய அகர ஈற்று வினைச்சொல்லும் , அம்ம என்னும் உரைப் 
பொருட் கிளவியும் - அம்ம என்று சொல்லப்படும் எதிர்முக 
மாக்கிய அகர ஈற்று இடைச்சொல்லும் , பலவற்று இறுதிப் 
பெயர்க்கொடை - உளப்பட - பன்மைப் பொருளை உணர்த்தும் 
அகர ஈற்றுப் பெயர்கள் ஐந்தினையும் முற்கூறியவற்றோடு கூட்டிக் 
கொடுத்தல் உள்ளிட்டு , அன்றி அனைத்தும் இயல்பென மொழிப 
- அவ் வெட்டுச் சொல்லும் இயல்பாய் முடியுமென்று கூறுவர் 
ஆசிரியர் ; எ - 


என் 


1 ) 


எ - டு . ) பொன்னன்ன குதிரை செந்நாய் தகர் பன்றி என 
வினை யெஞ்சு கிளவி ( எழு -20 ச ) என்பதனான் மிக்கு முடிதலை விலக் 
கிற்று . ஊர கேள் செல் தா போ என உயிரீறாகிய வுயர் திணை என் 
னுஞ் சூத்திரத்தான் இயல்பாய் முடிவது ஈண்டு னகரங் கெட்டு அகர 
ஈறாய் விளியேற்று முடிந்தமையின் எய்தாத தெய்துவித்தது . 
மனகு திரை செந்நாய் தகர் பன்றி என்பனவற்றிற்கு உண்ணுமென 
விரித்தும் யானுண் மன நீயுண் மன அவனுண்மன என நிறுத்திக் கூழ் 
சோறு தேன் பால் என வருவித்தும் முடிக்க . இவற்றிற்கும் --வாறே 
விரித்துக் கொள்க . இங்ஙனஞ் செய்யு மென்பதன் பொருட்டாகிய 


உண் 


தொல்காப்பியம் 


[உயிர் 


மனவெனிறுதிச் சொல் அக்காலம் வழங்கியதாதலின் ஆசிரியர் அதனை 
யும் வேறாக எடுத்தோதினார் . யானும் நின்னோடுடன் வருக அவன் 
செல்க அவள் செல்க அவர் செல்க என நிறுத்திக் காட்டின்கண் செரு 
வின்கண் தானைக்கண் போரின் கண் என வருவித்து முடிக்க . இவை 
ஏவற் பொருண்மையை முற்ற முடித்தன . 

ஏவல் கண்ணிய எனவே 
ஏவல் கண்ணாதனவும் உளவாயின ; அவை நீ செல்க அது செல்க அவை 
செல்க என நிறுத்தி முற்கூறிய காடு முதலியவற்றை வருவித்து 
முடிச்க . இவை ஏவற் பொருண்டையை முற்ற முடியாதன . * அஃறிணை 
ஏவற் பொருண்மையை முற்ற முடியாமை வினையியலுள் வியங்கோட் 
கண்ணே பொருளிய லுஞ் செய்யுளியலும்பற்றிக் கூறுதும் . மனவும் 
வியங்கோளும் எய்தாததெய்து வித்தது . உண்டகு திரை செந்நாய் தகர் 
பன்றி இதுவும் அது . இதற்கு உரிய உண்ணாத குதிரை யென்னும் 
எதிர்மறையும் நல்ல குதிரை யென்னுங் குறிப்புங் கொள்க . உண்ணிய 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் இது முன்னர் வினை 
யெச்சம் வல்லெழுத்துப்பெறுக என்றலீன் எய்தியது விலக்கிற்று . அம்ம 
கொற்ற சாத்தா தேவா பூதா என்பது இடைச் சொல்லாதலின் எய்தாத 
தெய்து வித்தது . இது கேளாய் கொற்றனே என எதிர்முகமாக்கியவாறு 
காண்க . பல்ல குதிரை பல குதிரை சில்ல குதிரை சில குதிரை உள்ள 
குதிரை ல்ல குதிரை செந்நாய் தகர் பன்றி என ஒட்டுக . இக்காலத் 
துப் பல்ல சில்ல என்பன வழங்கா . இதுவும் விளக்குறிது என்றாற் 
போலப் பலக் குதிரை யென வல்லெழுத் தெய் தியதனை விலக்கிற்று . 
விளிநிலைக் கிளவியாகிய பெயர் முற்கூறாததனானே செய்யுமென்பதன் 
மறையாகிய செய்யாத வென்பதற்கும் இவ்வியல்பு முடிபு கொள்க . 
அது வாராத கொற்றனென வரும் . இவ்வியல்பு முடிபிற்குச் செய்ம் 
மன சிறத்தலின் வியங்கோட்கு முன் வைத்தார் . ஏவல் கண்ணிய 
என்பதனான் ஏவல் கண்ணாததும் உளதென்று கூறி மன்னிய பெரும நீ 
( புறம் - கக ) என உதாரணங் காட்டுக வெனின் , அது பொருந்தாது ; 
கூறுகின்றான் அவன் நிலைபெற்றிருத்தல் வேண்டுமென்றே கருதிக் 
கூறுதலின் அதுவும் ஏவல் கண்ணிற்றேயாம் . எல்லாவற்றினுஞ் சிறந்த 
பலவற்றிறுதி முற்கூறுக வெனின் , அது வழக்கிற்குஞ் செய்யுட்கும் 
வேறு வேறு முடிபுடைத் தென்றற்குஞ் செய்யுண் முடிபு இவ்வியல்பு 
போற் சிறப்பின்றென் றற்கும் அகர ஈற்றுள் முடிபு கூறாது நின்ற 
முற்றுவினையும் வினைக்குறிப்பும் இவ்வியல்பு முடிபு பெறுமென்றற்கும் 
பின் வைத்தார் . உண்டன குதிரை இது முற்று வினை . கரியன குதிரை 
இது முற்றுவினைக் குறிப்பு . இஃது இயல்புகணத்து முடிபு ஞநமயவ 
( எழு - கசச ) என்புழிப் பொருந்துவன வெல்லாங் கொள்க . ( அ ) 

வாழிய என்னுஞ் சொல் 
உகக . வாழிய என்னுஞ் செயவென் கிளவி 

இறுதி அகரங் கெடுதலும் உரித்தே . 
இஃது எய்தியதன் மேற் சிறப்பு விதி வகுத்தது . 
( இ ள் ) 

- ள் . ) வாழிய என்னுஞ் செய என் கிளவி - வாழுங்காலம் 
நெடுங்காலமாகுக என்னும் பொருளைத் தரும் வாழிய வென்று 

ஃறிணை யுயிர்கள் ஒருவனுடைய ஏவலை யுணர்ந்து செய்ய 
மாட்டாமையின் அவற்றை நோக்கி இடும் ஏவல்களை ஏவல் கண் 
தன என்ர் . 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


ககக 


சொல்லப்படுஞ் செய்வெனெச்சக் கிளவி , இறுதி யகரங் கெடுத்த 
லும் உரித்து - இறுதிக்கண் அகரமும் அதனாற் பற்றப்பட்ட 
யகர வொற்றுங் கெட்டு முடிதலும் உரித்து ; எ - 

கெடுதலு மெனவே , கெடாது முடிதலே பெரும்பான்மை யென்ற 


வாறு . 


வாழிகொற்ற சாத்தா தேவா பூதா என வரும் . வாழிய என்பதே 
பெரும்பான்மை . வாழிய யான் நீ அவன் அவள் அவர் அது அவை என 
இது மூன்றிடத்துஞ் சேறலின் உயிரீறாகிய முன்னிலைக் கிளவியும் 
( எழு - கருக ) என்புழி முன்னிலையியல் பாம் என்ற தன்கண் அடங்கா 
தாயிற்று . இது குறிப்பு வியங்கோள் . 

ஒன்றென முடித்தலான் இஃது இயல்புகணத்துங் கொள்க . வாழி 
ஞெள்ளா எனவரும் . இவை வாழ்த்தப்படும் பொருள் வாழவேண்டு 
மென்னுங் கருத்தினனாகக் 

கூறுதலின் 

ஏவல்கண்ணிற்றேயாம் . 
அல்லாக்கால் வாழ்த்தியல் வகைநாற் பாவிற்கு முரித்தே ( செய்யு 
ளியல் - காக ) என்பதற்கும் வாழ்த்தியலாகச் சான்றோர் கூறிய 
செய்யுட்களுக்கும் பயனின்றா மென்று உணர்க . 

( க ) 
அம்ம என்னுஞ் சொல்லுக்கு மேலும் ஒரு விதி 
உரைப்பொருட் கிளவி நீட்டமும் வரையார் . 
இஃது அம்ம வென்பதற்கு எய்தாத தெய்து வித்தது . 

( ள் . ) உரைப்பொருட் கிளவி எதிர்முக மாக்கும் 
பொருளையுடைய அம்மவென்னுஞ் சொல் , நீட்டமும் வரையார் - 
அகரமாக நிற்றலேயன்றி ஆகாரமாய் நீண்டு முடிதலையும் நீக்கார் ; 


உக 2 . 


எ 


நாகா 


( எ - டு . ) அம்மா கொற்றா சாத்தர் தேவா பூதா என வரும் . 
உம்மையால் நீளாமையே பெரும்பான்மையாம் . வரையாது கூறினமை 
யின் நீட்சி இயல்பு கணத்துங் கொள்க . அம்மா ஞெள்ளா 
மாடா வடுகா ஆதா என ஒட்டுக . 

( 50 ) 
பல என்னுஞ் சொல் 
உககூ . பலவற் றிறுதி நீருமொழி உளவே 

செய்யுள் கண்ணிய தொடர்மொழி யான் . 
இது முற்கூறிய பலவற்றிறுதிக்கண் சிலவற்றிற்குச் செய்யுண் 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) பலவற்று இறுதி நீடும் மொழி உள - பல 
வற்றை உணர்த்தும் ஐவகைச் சொல்லும் இறுதி அகரம் நீண்டு 
முடியும் மொழிகளுஞ் சில உள , செய்யுள் கண்ணிய தொடர்மொழி 
ஆன மாண்டுளவெனிற் செய்யுளா தலைக் 

செய்யுளாதலைக் கருதிய ஒன்றோ 
டொன்று தொடர்ச்சிபடுஞ் செய்யுண்முடிபுடைய மொழிகளின் 
கண் ; எ 


ச O 


தொல்காப்பியம் 


( [e wat 


உடைத்தென்னாது உள என்ற பன்மையான் வருமொழிக்கண் சில 
என்பது வந்து நீடு மன்று கொள்க . செய்யுளான் என்னாது செய்யுள் 
கண்ணிய தொடர்மொழியான என்றதனால் , பல என்பதன் இறுதி 
அகரம் நீண்டுழி நிலைமொழியில் அகரப் பேறும் வருமொழி முன்னர் 
ஞகரமாகிய மெல்லெழுத்துப் பேறும் , வருமொழியிறுதி நீண்ட வழி 
அகரப்பேறும் மகரமாகிய மெல்லெழுத்துப் பேறுங் கொள்க . 

( எ - டு . ) பலா அஞ் சிலா அ மென்மனார் புலவர் . இதன் சொன் 
னிலை பல சில என்னுஞ் செவ்வெண் 

( கக ) 
பல சில என்னுஞ் சொற்கள் 
தொடரல் இறுதி தம்முன் தாம் வரின் 

லகரம் றகரவொற் றாகலு முரித்தே . 
இது பல சில என்பனவற்றிற்கு இயல்பேயன்றித் திரியும் உண் 
டென எய்தியதன் மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் .) தொடர் அல் இறுதி- தொடர்மொழி யல்லாத 
ஈரெழுத் தொருமொழியாகிய பல சில என்னும் அகர ஈற்றுச் 
சொல் , தம்முன் தாம் வரின் -- தம் முன்னே தாம் வருமாயின் , 
லகரம் றகரவொற்று ஆகலும் உரித்து - தம் ஈற்றில் நின்ற 
லகரவொற்று றகரவொற்றாகத் திரிந்து முடிதலும் உரித்து 


உகச . 


உம்பையாற் றிரியாமையும் உரித்தென்றார் . 

( எ - டு . ) பற்பல கொண்டார் சிற்சில வித்தி என வரும் . அகர 
ஈற்றுச் சுட்டல்லாத குற்றெழுத்து ஓரெழுத் தொருமொழி யாகுவன 
இன்மையின் தொடரலிறுதி யெனவே ஈரெழுத்தொருமொழியே 
உணர்த்திற்று . தன் முனென்னாது தம் முன்னென்ற பன்மையாற் பல 
சில என நின்ற இரண்டுந் தழுவப்பட்டன . 

தம் முன்வரி னென்னாது தாமென்றதனாற் பலவின் முன் பல வருத 
பஞ் சிலவின் முன் சில வருதலுங் கொள்க . லகரம் றகர வொற்றா 
மென ஒற்றிற்குத் திரிபு கூறி அகரங் கெடுதல் கூறிற்றில ரெனின் , 
அது வாராததனால் வந்தது முடித்தலென்னும் உத்தி பெறவைத்த 
தென்று உணர்க . இதனை ஞாபகமென்பாரும் உளர் . அருத்தா 
பத்தியால் தம்முன் தாம் வரினெனவே தம்முன் பிற வரின் லகரம் 
றகரவொற் றாகாது அகரம் கெடுமென்று கொள்ளப்படும் . 

டு . ) பல்கடல் சேனை தானை பறை எனவும் , பல்யானை பல் 
வேள்வி எனவும் , சில்காடு சேனை தானை பறை எனவும் , சில்யானை சில் 

* செவ்வெண் - எண்ணும்மை தொக்கு வருவது . 

1 வாராததனால் வந்தது முடித்தல் - ஒரு பொருண்மைக்கு வேண் 
டும் இலக்கணம் நிரம்ப வாராததோர் 

அப் 
பொருண்மைக்கு வேண்டும் முடிபு கொள்ளச் செய்தல் . 

+ அருத்தாபத்தி - ஒரு பொருளுக்கு ஓர் இயல்பு கூறின் , அதன் 
மறுதலையான பொருளுக்கு அவ்வியல்பில்லை யென்று கொள்ளும் 
முறைமை . 


பொருண்மைக்கு 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


- 


வேள்வி எனவும் 
எனவும் வரும் . உரித்தென்றது அகர ஈற் 

றொருமை 
பற்றி . 

( கஉ ) 
அவற்றிற்கு , மேலும் ஒரு முடிபு 
உகரு . வல்லெழுத் தியற்கை உறழத் தோன்றும் . 

இது முற்கூறிய இரண்டற்கும் உள்ளதொரு முடிபு வேற்றுமை 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) வல்லெழுத்து இயற்கை - முற்கூறிய பல சில 
வென்னும் இரண்டற்கும் அகர ஈற்றுப் பொதுவிதியிற் கூறிய 
வல்லெழுத்து மிகும் இயல்பு, உறழத் தோன்றும் - மிகுதலும் 
மிகாமையுமாய் உறழ்ந்துவரத் தோன்றும் ; எ 

( எ - டு . ) பலப்பல பலபல சிலச்சில சிலசில என வரும் . ஈண்டுந் 
தம்முன் தாம் வருதல் கொள்க . இயற்கை யென்றதனால் அகரங் கெட 
லகரம் திரிந்துந் திரியாதும் உறழ்ந்தும் முடிதலுங் கொள்க . பற்பல 
பல்பல சிற்சில என வரும் . தோன்று மென்றதனான் அகரங் கெட 
லகரம் மெல்லெழுத்தும் ஆய்தமுமாகத் திரிந்து முடிதலுங் கொள்க . 
பன்மீன் வேட்டத்து பன்மலர் பஃறாலி பஃறாழிசை சின்னூல் சிஃறா 
ழிசை என வரும் . து தோன்று மென்று எடுத்தோதிய சிறப்பு 
விதியால் அகரங் கெட நின்ற லகரவொற்றின் முடிபாகலின் தகரம் 
வருவழி ஆய்தம் நிலையலு மென்பதனான் முடியாது . 

( கூ ) 
வேற்றுமையில் அகர ஈறு 
வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 
இஃது அகர ஈற்றிற்கு அல்வழிமுடிபு கூறி வன்கணத்தோடு 
வேற்றுமை தொக்கு நின்ற முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமைக் கண்ணும் அதனோற்று - அகர 
ஈற்றுப் பெயர் வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண்ணும் முற் 
கூறிய அல்வழியோடு ஒரு தன்மைத்தாய் , கசதீப முதன் மொழி 
வந்துழித் தத்தம் ஒத்த வொற்று இடைமிக்கு முடியும் ; எ 

( எ - டு . ) இருவிளக் கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் என 
வரும் . இருவிளக் குறுமை சிறுமை தீமை பெருமை எனக் குண வேற் 
றுமைக் கண்ணுங் கொள்க . இருவிள வென்பது வேணாட்டகத்து 
ஓரூர் ; கருவூரினகத்து ஒரு சேரியு மென்ப . இருவிளவிற் கொற்றன் 
என விரிக்க . 

( கச ) 
மரப் பெயர்க்குப் பிறிது விதி 
உக . 

மரப்பெயர்க் கிளவி மேல்லெழுத்து மிகுமே . 
இஃது அகர ஈற்று மரப்பெயர்க்கு எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத்தது . 

( இ - ள் . ) மரப்பெயர்க் கிளவி மெல்லெழுத்து மிகும் --- அகர 
ஈற்று மரப்பெயராய சொல் வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 


தொல்காப்பியம் 


[உயிர் 


உகக . 


( எ - டு . ) அதங்கோடு விளங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 
இது ‘ கசதப முதலிய ( எழு - கசக ) என்பதனான் முடியும் . ( க்கு ) 

மக என்னும் பெயர் 
உகவு . மகப்பெயர்க் கிளவிக் கின்னே சாரியை . 

இஃது அகர ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுத்தது . 

( இ - ள் . ) மகப் பெயர்க் கிளவிக்கு இன்னே சஈரியை - அகர 
ஈற்று மக என்னும் பெயர்ச்சொல்லிற்கு வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண் வருஞ் சாரியை இன்சாரியை ; எ - 

எ - டு . ) மகவின்கை செவி தலை புறம் என வரும் . சாரியைப் 
பேறு வரையாது கூறியவழி நான்கு கணத்துக்கண்ணுஞ் செல்லு 
மென்பது ஆசிரியர்க்குக் கருத்தாகலின் மகவின் ஞாண் நூல் மணி யாழ் 
பட்டு அடை என ஒட்டுக . 

மேல் அவண் என்றதனான் இன்சாரியை பெற்றுழி இயைபு வல் 
லெழுத்து வீழ்க்க . 

( கசு ) 
அத்தவண் வரினும் வரைநிலை இன்றே . 
இஃது ஈற்று வல்லெழுத்தும் அத்தும் வகுத்தலின் எய்தியதன் 
மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) அவண் - முற்கூறிய மகவிடத்து , அத்துவரினும் 
வரைநிலை இன்று - இன்னேயன்றி அத்துச் சாரியையும் ஈற்று 
வல்லெழுத்தும் வந்து முடியினும் நீக்கும் நிலைமையின்று ; எ - 

( எ - டு. ) மகத்துக் கை செவி தலை புறம் என வரும் . 

அவண் என்ற தனால் மகப்பால்யாடு என வல்லெழுத்துப் பேறும் , 
மக வின் கை என மேல் இன்சாரியை பெற்றுழி இயைபு வல்லெழுத்து 
வீழ்வும் , விளவின் கோடு என உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் 
சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்வுங் கொள்க . நிலை யென்றதனால் 
மகம் பால்யாடு என மெல்லெழுத்துப் பேறுங் கொள்க . ( கஎ ) 

அகர ஈற்றுப் பன்மைச் சொற்கள் 
உஉ . பலவற் றிறுதி உருபியல் நிலையும் . 
இஃது ஈற்று வல்லெழுத்தும் வற்றும் வகுத்தலின் எ 

எய்திய தன் 
மேற் சிறப்புவிதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பலவற்றிறுதி- வல்ல பல சில உள்ள இல்ல 
என்னும் பலவற்றை யுணர்த்தும் அகர ஈற்றுச் சொற்களின் 
இறுதி , உருபியல் நிலையும் - உருபியற்கண் வற்றுப்பெற்றுப் 
புணர்ந்தாற்போல உருபினது பொருட் புணர்ச்சிக்கண்ணும் 
வற்றுப் பெற்றுப் புணரும்; எ - 

ஈற்று வல்லெழுத்து அதிகாரத்தாற் கொள்க . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கசக 


( எ - டு . ) பல்லவற்றுக்கோடு பலவற்றுக்கோடு சிலவற்றுக்கோடு 
உள்ளவற்றுக்கோடு இல்லவற்றுக்கோடு , செதிள் தோல் பூ என 
ஒட்டுக . உருபு விரிந்துழி நிற்குமாறுபோ லன்றி அவ்வுருபு தொக்கு 
அதன் பொருள் நின்று புணருங்கால் வேறுபாடு உடைமையின் அவ் 
வேறுபாடு ஈண்டு ஓதினார் இத்துணையு மென்று உணர்க . ( கஅ ) 


2 . 


ஆகார ஈறு 

அல்வழியில் ஆகார் . ஈற்றுப் பெயர் 
உக. ஆகார இறுதி அகர இயற்றே . 
இஃது ஆகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு கூறு 


கின்றது . 


உஉஉ . 


( இ - ள் . ) ஆகார இறுதி அகர இயற்று - ஆகார ஈற்றுப் 
பெயர் அல்வழிக்கண் அகர ஈற்று அல்வழியது இயல்பிற்றாய் வல் 
லெழுத்து வந்துழித் தத்தம் ஒத்த ஒற்று இடைமிகும் ; எ - று . 

( எ - டு . ) மூங்காக்கடிது தாராக்கடிது சிறிது தீது பெரிது என 
ஒட்டுக . 

( க்க ) 
ஆகார ஈற்று வினை 
செய்யா என்னும் வினையெஞ்சு கிளவியும் 

அவ்வியல் திரியா தென்மனார் புலவர் . 
ஃது ஆகார ஈற்று வினைச்சொன் முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) செய்யா எனனும் வினையெஞ்சு கிளவியும் - 
செய்யாவென்னும் . வினை யெச்சமாகிய சொல்லும் , உம்மையா 
லீறுகெட்ட பெயரெச்ச மறையாகிய சொல்லும் , அவ்வியல் திரி 
யாது என்மனார் புலவர் - வல்லெழுத்து மிக்கு முடியும் அவ் 
வியல்பிற் றிரியாதென்று சொல்லுவார் புலவர் ; எ று . 

( எ - டு . ) உண்ணாக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
எனவும் , உண்ணாக் கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் எனவும் 
வரும் . 

( 20 ) 
உம்மைத் தொகை முடிவு 
2Lx .. உம்மை எஞ்சிய இருபெயர்த் தொகைமொழி 

மெய்ம்மை யாக அகரம் மிகுமே . 
ஃது ஆகார ஈற்று அல் வழிக்கீண் உம்மைத் தொகை முடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) உம்மை எஞ்சிய இருபெயர்த் தொகை மொழி - 
உம்மை தொக்கு நினற இரு பெயராகிய தொகைச் சொற்கள் , 
மெய்ம்மையாக அகரம் மிகும் - மெய்யாக நிலைமொழி யீற்றில் 
அகரம்.மிக்கு முடியும் ; எ 


று 


தொல்காப்பியம் 


[உயிர் 


( -டு . ) உ.வா அப்பதினான்கு இராஅப்பகல் எனவரும் . மெய்ம் 
மையாக என்பதனான் வல்லெழுத்துக் கொடுக்க . இஃது எழுவாயும் 
பயனிலையுமன்றி உம்மைத் தொகையாதலின் மாட்டேற்றான் 
வல்லெழுத்துப் பெறாதாயிற்று . 

உம்மை தொக்க என்னாது எஞ்சிய வாய்பாட்டு வேற்றுமையான் 
அராஅப் பாம்பு எனப் பண்புத் தொகைக்கும் இராஅக் கொடிது என 
எழுவாய் முடிபிற்கும் இரா அக் காக்கை எனப் பெயரெச்ச மறைக்கும் 
அகரப்பேறு கொள்க . வழிமொழி வரையாது கூறினமையின் இயல்பு 
கணத்துக் கண்ணும் அகரப்பேறு கொள்க . இறாஅவழுதுணங்காய் 
எனவரும் . இஃது உம்மைத்தொகை . அரா அக்குட்டி என்பது பண்புத் 
தொகையும் வேற்றுமைத் தொகையுமாம் . உவாஅப் பட்டினி என்பது 
வேற்றுமைத் தொகை . 

( உக ) 


இயல்பாகும் ஆகார ஈற்றுச் சொற்கள் 
உஉச . ஆவும் மாவும் விளிப்பெயர்க் கிளவியும் 

யாவென் வினாவும் பலவற் றிறுதியும் 
ஏவல் குறித்த உரையசை மியாவுக் 
தன்தொழில் உரைக்கும் வினாவின் கிளவியோ 

டன்றி அனைத்தும் இயல்பென மொழிப. 
இஃது எய்தியது 

விலக்கலும் எய்தாத தெய்து வித்தலும் 
உணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) ஆவும் -- ஆவென்னும் பெயரும் , மாவும் - மாவென் 
னும் பெயரும் , விளிப்பெயர்க் கிளவியும் - விளித்தலையுடைய பெய 
ராகிய உயர் திணைச் சொல்லும் , யாவென் வினாவும் - யாவென்னும் 
வினாப்பெயரும் , பலவற்று இறுதியும் - பன்மைப் பொருளை உணர்த் 
தும் ஆகார ஈற்றுப் பெயரெச்ச மறையும் முற்றுமாகிய வினைச் 
சொல்லும் , ஏவல்குறித்த உரையசைமியாவும் - முன்னிலை யேவல் 
வினையைக் கருதி எதிர்முகமாக்குஞ் சொல்லினைச் 
மியா வென்னும் ஆகார ஈற்று இடைச் சொல்லும் , தன் தொழில் 
உரைக்கும் வினாவின் 

கிளவியொடு -- தனது தொழிலினைச் 
சொல்லும் ஆகார ஈற்று வினாச் சொல்லோடு கூட , அன்றி 
யனைத்தும் -- அவ் வெழுவகை 

சொல்லும் , 

இயல் 
* மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறாதாயிற்று . விளக்குறிது 
என்று அகரவீறு புணர்வது போல மூங்காக் கடிது என ஆகார ஈறும் 
புணர்தலின் , ஆகார விறுதி அகர வியற்றே என்று மாட்டேற்றிக் 
கூறினார் ஆசிரியர் . ஆனால் , உவா அப் பதினான்கு என்னும் உம்மைத் 
தொகை மூங்காக்கடிது என்பதைப்போல எழுவாயும் பயனிலையும் 
அன்மையின் , மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறாது வேறு வகையில் 
வல்லெழுத்துப் பெற்றது என்பது கருத்து . 

1 ஆரா வக்குட்டி என்பது அராவாகிய குட்டி என்று பொருள் 
படின் இருபெயரொட்டுப் பண்புத் தொகையாம் . 


சேர்ந்த 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


பென மொழிப - இயல்பாய் முடியு மென்று சொல்லுவர் புலவர் ; 


( எ - டு . ) ஆ குறிது மா குறிது சிறீது தீது பெரிது குறிய சிறிய 
தீய பெரிய என ஒட்டுக . இஃது ஆகார ஈற்றுப் பெயராகலின் விக்கு 
முடிவன மிகாவென எய்தியது விலக்கிற்று . ஊராகேள் செல் தா 
போ என இஃது இயல்பாமென்ற உயர்திணைப் படர்க்கைப் பெயர் 
திரிந்து முன்னிலையாய் விளியேற்றலின் எய்தாத தெய்துவித்தது . 
யா குறிய சிறிய தீய பெரிய என இதுவும் பெயராகலின் எய்திய 
இயைபு வல்லெழுத்து விலக்கியதாம் . உண்ணா 

குதிரைகள் செந் 
நாய்கள் தகர்கள் பன்றிகள் என இஃது எய்தியது விலக்கிற்று , 
செய்யா வென்னுஞ் சூத்திரத்து உம்மையாற் பெற்ற வல்லெழுத்தினை 
விலக்கலின்.கேண்மியா கொற்றா சாத்தா தேவா பூதா எனவும் , உண்கா 
காற்றா சாத்தா தேவா பூதா எனவும் இவ் விடைச் சொற்கள் 
முடியாமையின் எய்தாத தெய்துவித்தது மாம் . உண்கா என்பது 
யானுண்பேனா என்னும் பொருட்டு . இயல்பு கணத்துக்கண்ணாயின் 
ஞ ந மயவ ( எழு- காச ) என்பதனான் முடிபெய்தும் . { உஉ ) 

வேற்றுமையில் ஆகார ஈறு 
உ உரு . 

வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 
இஃது ஆகார ஈறு வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் முடியு 
மாறு கூறுகின்றது . 

( இ ள் . ) வேற்றுமைக் கண்ணும் - ஆகார ஈற்றுப் பெயர் 
அல்வழிக்கண்ணே யன்றி வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் 
ணும் , அதனோரற்று - அகர ஈற்று அல்வழியோடு ஒரு தன் 
மைத்தாய் வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ - 

( எ - டு . ) தாரா மூங்கா வங்கா என நிறுத்திக் கால் செவி தலை 
புறம் என வருவித்து வல்லெழுத்துக் கொடுத்து ஒட்டுக . ( உ ) 

குறிற்கீழ் ஆகாரமும் தனி ஆகாரமும் 
குறிய தன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் 

அறியத் தோன்றும் அகரக் கிளவி . 
இ..து அவ் வீற்றிற்கு எய்தியதன்மேற் சிறப்புவிதி கூறுகின் 
அகரமும் வல்லெழுத்தும் பெறுதலின் . 

( இ - ள் . ) குறிய தன் முன்னரும் - குற்றெழுத்தின் முன் 
னின்ற ஆகார ஈற்றிற்கும் , ஓரெழுத்து மொழிக்கும் - ஓரெழுத் 
தொருமொழியாகிய ஆகார ஈற்றிற்கும் , அகரக்கிளவி அறியத் 
தோன்றும் - நிலைமொழிக்கண் அகரமாகிய எழுத்து விளங்கத் 
தோன்றும் ; எ 

( எ - டு . ) பலா அக்கோடு செதிள் தோல் பூ எனவும் , கா அக் 
குறை செய்கை தலை புறம் எனவும் வரும் . ஓரெழுத் தொருமொழி 

எ . - 10 


தொல்காப்பியம் 


[உயிர் 


என 


அகரம் பெறுதல் சிறுபான்மை யென்றற்கு அதனைப் பிற்கூறினார் . 
இது நிலை மொழிச் செய்கையா தலிற் பலா அவிலை பலாஅ நார் 
இயல்பு கணத்துங் கொள்க . அறிய என்றதனான் அவ் வகரம் ஈரிடத் 
தும் பொருந்தின வழிக் கொள்க . 

இன்னும் இதனானே அண்ணாஅத்தேரி திட்டா அத்துக்குளம் என 
அத்துக் கொடுத்தும் , உவா அதது ஞன்று கொண்டான் என அத்தும் 

என்றுங் கொடுத்தும் , உவா அததற் கொண்டான் என அத்தும் 
ஆனுங் கொடுத்தும் இடாவினுட் கொண்டான் என இன்னும் ஏழ 
னுருபுங் கொடுத்துஞ் செய்கை செய்து முடிக்க . 

இன்னும் இதனானே மூங்காவின் கால் மூங்காவின் றலை என 
-ருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்றுழி இயைபு வல் 
லெழுத்துக் கேடுங் கொள்க . 

(உச ) 
இரா என்னுஞ் சொல் 
உஉ எ . இராவென் கிளவிக ககரம் இல்லை . 
இஃது ஆகார ஈற்றுப் பெயர்க்கு ஒருவழி எய்தியது விலக்கு 


கின்றது . 


( இ - ள் . ) 

இராவென் கிளவிக்கு- இராவென்னும் ஆகார 
ஈற்றுச் சொல்லிற்கு , அகரம் இல்லை - முற்கூறிய அகரம் பெறுத 
லின்றி வல்லெழுத்துப் பெற்று முடியும் ; எ - 

( எ - டு . ) இராக்கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
என வரும் . இரா அக்காக்கை இரா அக்கூத்து எனப்பெயரெச்ச மறைப் 
பொருள் தராது இராவிடத்துக் காக்கை இராவிடத்துக் கூத்து என 
வேற்றுமை கருதியவழி இராக்காக்கை இராக்கூத்து என அகரம் 
பெறாதென்று உணர்க .. 

( உரு ) 
நிலா என்னுஞ் சொல் 
உஉ வு . நிலாவென் கிளவி அத்தொடு சிவணும் . 

இஃது அகரம் விலக்கி அதிகார வல்லெழுத்தினோடு அத்து 
வகுத்தலின் எய்தியதன் மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) நிலா வென் கிளவி அத்தொடு சிவணும் - நிலா 
வென்னுஞ் சொல் அத்துச்சாரியையோடு பொருநதி முடியும் ; 


( எ - டு . ) நிலா அத்துக்கொண்டான் சென்றான் தந்தான் போயி 
ன் என வரும் . நிலைமொழித் தொழிலும் நிலைமொழித் தொழிலை 
விலக்குமா தலின் அத்து வகுப்ப அகரய வீழ்ந்தது . இதற்கு ஏழனுருபு 
விரிக்க . நிலா அக்கதிர் என்பது வேற்றுமைக் கண்ணும் ( எழுஉஉ 

• இரா என்னும் சொல் இராத எனறு பொருள்பட்டு , வினையைக் 
குறிப்பின் அகரம் பெறும் ; 

இரவல் 

எனறு பொருள் பட்டுக் 
காலத்தைக் குறிப்பின் அகரம் பெறாது . 

நிலைமொழித் தொழில் அத்துப் பேறு , நிலையொழித் தொழிலை 
விலக்கல் ; உசஆம் நூற்பா வில் விதித்த அகரத்தை விலக்கல் . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


யாமாக 


என்பதனான் ஈற்று வல்லெழுத்துப் பெற்றது . நிலாஅ முற்ற 
பென்பது ஒட்டுத 

டுதற் கொழுகிய வழக்கு அன்மையின் அத்துப் பெறா 
தாயிற்று . ஈண்டு வருமொழி வரையாது கூறினமையின் நிலா அத்து 
ஞான்றான் என இயல்புகணத்துக்கண்ணும் ஏற்பன கொள்க . (உச ) 

சில மரப்பெயர்கள் 
யாமரக் கிளவியும் பிடாவுந் தளாவும் 

ஆமுப் பெயரும் மெல்லெழுத்து மிகுமே . 
இது வருமொழி வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து வகுத்தலின் 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 
ள் . ) 

கிளவியும் - யாவென்னும் மரத்தை 
உணர நின்ற சொல்லும் , பிடாவும் - பிடாவென்னுஞ் சொல்லும் , 
தளாவும் தளாவென்னுஞ் சொல்லும் , ஆம் முப்பெயரும் மெல் 
லெழுத்து மிகும் - ஆகிய மூன்று பெயரும் வில்லெழுத்து 
மிகாது மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) யாஅங்கோடு பிடா அங்கோடு தளாஅங்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . வருமொழித் தொழிலாகிய மெல்லெழுத்து 
வகுப்பவே வல்லெழுத்து விலக்கிற்றாம் . இதற்கு விலக்காமையின் 
அகரம் பெற்றது . 

( உஎ ) 
அவற்றிற்கு மேலும் ஒரு முடிபு 
உ 0 . வல்லெழுத்து மிகினும் மான மில்லை . 

இஃது எய்தியது இகந்துபடாமற் காத்தது , அகரத்தோடு மெல் 
லெழுத்தேயன்றி வல்லெழுத்தும் பெறு மென் றலின் . 

ள் . ) வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை - முற் 
கூறிய மூன்று பெயர்க்கும் மெல்லெழுத்தேயன்றி வல்லெழுத்து 
மிக்கு முடியினுங் குற்றமில்லை ; எ - று . 

(( எ - டு . ) யா அக்கோடு பீடா அக்கோடு தளா அக்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . மானமில்லை என்றதனால் இம் மூன் றற்கும் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்றுழி இயைபு வல் 
லெழுத்து வீழ்க்க . யாவின் கோடு பிடாவின் கோடு தளாவின் கோடு 
என வரும் . சாரியை பெறவே அகரம் வீழ்ந்தது . 
இன்னும் இதனானே 

யா அத்துக்கோடு பீடாஅத்துக்கோடு 
தளா அத்துக்கோடு என அத்துப் பெறுதலுங் கொள்க , அகரமும் வல் 
லெழுத்தும் பெறுதலின் . * 

யாமரக் கிளவி யென்பதனைக் குறிய தன் முன்னர் ( எழு - உ சு ) 
என்பதன் பின் வையாத வதனான் இராவிற் கொண்டான் நிலாவிற் 

அகரமும் வல்லெழுத்தும் பெறுதலின் -- அத்துப் பேற்றில் 
உஎ ஆம் நூற்பாவிற்கேற்ப அகரமும் அகரம் அத்தின் முதலெழுத்து 
உ அஆம் நூற்பாவிற்கேற்ப வல்லெழுத்தும் இருத்தலின் வல் லழுத் 
துப் பேறு அத்திற்கும் வருமொழிக்கும் இடைப்பட்டது . 


தொல்காப்பியம் 


(உயிர் 


கசஅ 


கொண்டான் என உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்று , 
இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 
சா என்னும் மரப்பெயரும் ஆ மா என்னும் 

விலங்கின் பெயர்களும் 
உஙக . மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் 

ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன 
அகரம் வல்லெழுத்தவையவண் நிலையா 

னகரம் ஒற்றும் ஆவும் மாவும் . 
இஃது எய்தியது விலக்கி எய்தாத தெய்துவித்தது . இம்மூன்றும் 
லெழுத்துப் பெறா என் றலின் எய்தியது விலக்கிற்று . மாமரத்துக்கு 
அகரமும் ஙஞநம ஒற்றும் ஏனையவற்றிற்கு னகர ஒற்றும் வருமென்ற 
லின் எய்தாத தெய்து வித்தது . 

( 

இ - ள் :) மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் ஆம் முப்பெய 
ரும் அவற்றோரன்ன- மாமரமாகிய சொல்லும் ஆவென்னுஞ 
சொல்லும் மாவென்னுஞ் சொல்லுமாகிய மூன்று பெயரும் 
யாமரம் முதலிய மூனறோடும் ஒரு தன்மையவாய் மெல்லெழுத் 
துப் பெற்று முடியும் , ஆவும் மாவும் அகரம் அவண் நிலையா னக 
ரம் ஒற்றும் - அவற்றுள் ஆவும் மாவும் புணர்ச்சியிடத்து அகரம் 
நிலை பெறாவாய் னகர ஒற்றுப பெற்று முடியும் , எனவே அருத்தா 
பத்தியான் மாமரத்திறகு அகரம நிலைபெற்று ஙஞநம ஒற்றுப் 
பெறும் என்பதும் ஆயிற்று ; அவை வல்லெழுத்து அவண் 
நிலையா- அம்மூன்று 

முற்கூறிய வல்லெழுத்துப் 
புணர்ச்சியிடத்து நிலை பெறாவாய் வரும் ; எ - 

அவணிலையா என்ற தனை இரண்டிடத்துங் கூட்டுக . 

( எ - டு . | மா அங்கோடு செதிள் தோல் பூ ஆன்கோடு மான்கோடு 
செவி தலை புறம் என வரும் . 

ஆமுப்பெயரும் அவற்றோரன்ன என்று ஞாபகமாகக் கூறியவத 
னால் மாங்கோடென அகரமின்றியும் வரும் . 

னி , அவண் என்றதனாற் காயாங்கோடு நுணாங்கோடு ஆணாங் 
கோடு என்றாற் போலப் பிறவும் மெல்லெழுத்துப் பெறுதலும் , 
அங்காக் கொண்டான் இங்காக் கொண்டான் உங்காக் கொண்டான் 
எங்காக் கொண்டான் என இவற்றுள் ஏழாம் வேற்றுமை யிடப் 
பொருள் உணர நின்ற இடைச் சொற்கள் வல்லெழுத்துப் பெறு 
தலும் , ஆவின் கோடு மாவின் கோடு எனச் சிறுபான்மை இன் பெறு 
தலும் பெற்றுழி வல்லெழுத்து வீழ்வுங் கொள்க . 

* ஞாபகம் -- ஞாபகங் கூறல் என்னும் உத்தி . இதன் விளக்கத் 
தைப் புணரியல் உஉ ஆம் நூற்பா அடிக்குறிப்பிற் காண்க . 
ஞாபகமாகக் கூறிய தென்றது , மா ஆமா என்னும் முப்பெயரும் யா 
பிடா தளா என்னும் முப்பெயர் போலப் புணராவிடினும் புணர்வது , 
போல அவற்றோரன்ன என மாட்டெறிந்ததை . 


பெயரும் 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


கசகூ 


மாட்டேற்றான் மூன்று பெயரும் வல்லெழுத்துப் பெறாது மெல் 
லெழுத்துப் பெற்றவாறும் மாமரம் அகரம் பெற்றவாறும் இச் சூத்தி 
ரத்தின் கண்ணழிவான் * உணர்க . 

( உக ) 
ஆன் என்னுஞ் சொல் 
உகூஉ . ஆனொற் றகரமொடு நிலையிடன் உடைத்தே . 
இஃது அவற்றுள் னென்றதற்கு எய்தியதன்மேற் சிறப்பு விதி 
கூறுகின்றது . . 

( இ - ள் . ) ஆனொற்று ஆவென்னுஞ் சொன் முன்னர்ப் 
பெற்று நின்ற னகரவொற்று , 

அகர மொடும் 

நிலையிடன் 
உடைத்து - அகரத்தோடு கூடி நிற்கும் இடனும் உடைத்து ; 

று . 


இடனுடைத் தென்ற வதனால் வன்கண மொழிந்த கணத்து 
முடி பெனக் கொள்க . 


( எ } ஆனநெய் தெளித்து நான நீவி , ஆனமணிகறங்கும் 
கானத் தாங்கண் என வரும் . அகரமொடும் என்ற உம்மையால் அகர 
மின்றி வருதலே பெரும்பான்மை . ஆனெய் தெளித்து ஆன்மணி 
ஆன் வால் என வரும் . 

( கூ 0 ) 
உங ங . ஆன் முன் வருஉம் ஈகார பகரந் 

தான்மிகத் தோன்றிக் குறுகலும் உரித்தே. 
இஃது ஆனென்பதற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி கூறு 


கின்றது . 


( இ - ள் . ) ஆன்முன் வரூஉம் ஈகார பகரம் - ஆனென்னுஞ் 
சொன் முன்னர் வருமொழியாய் வருகின்ற ஈகாரத்தோடு கூடிய 
பகரமாகிய மொழி , தான் மிகத் தோன்றி - அப் பகரமாகிய 
தான் மிக்கு நிற்ப நிலைமொழி னகரத்திற்குக் கேடு தோன்றி , 
குறுகலும் உரித்து - ஈகாரம் இகரமாகக் குறுகி நிற்றலும் 
உரித்து ; எ - 

( எ - டு . ) . ஆப்பி என வரும் . 
உம்மை எதிர்மறை யாகலான் ஆன் பீ என்றுமாம் . 

( உக ) 
சிலவற்றிற்கு உகரப்பேறு 
குறியதன் இறுதிச் சினைகெட உகரம் 

அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே . 
து ஆகார ஈற்றுட் சிலவற்றிற்குச் செய்யுண் முடிபு கூறு 


உச. 


கின்றது . 


கண்ணழிவு - புணர்ச்சி பிரித்துச் சொற்பொருள் கூறல் .. 


கரும் 


தொல்காப்பியம் 


[உயிர் 


( இ - ள் . ) குறிய தன் இறுதிச் சினைகெட - குற்றெழுத்தின் 
இறுதிக்கண் நின்ற ஆகாரத்தினது இரண்டு மாத்திரையில் ஒரு 
மாத்திரை கெட்டு அஃது அகரமாய் நிற்ப , உகரம் அறிய வருதல் 
செய்யுளுள் உரித்து -ஆண்டு உகரம் புலப்பட வருதல் செய்யு 
ளிடத்து உரித்து ; எ - 


( எ - டு . ) 


இறவுப்புறத் தனீன பிணர்படு தடவுமுத 
சுறவுக்கோட் டன்ன முள்ளிலைத் தாழை ( நற்கே ) 
புறவுப்புறத் தன்ன புன்கா யுகாய் ( குறு-உசுச ) 


என வரும் . உகரம் வகுப்பவே நிலைமொழி அகரங் கெட்டது . அதி 
கார வல்லெழுத்து விலக்காமையின் நின்று முடிந்தது . இனி நிலை 
மொழித் தொழில் வரையாது கூறினமையின் இயல்பு கணத்திற்கும் 
இவ் விதி எய்திற் றாகலின் ஆண்டு வரும் உகரம் புலப்பட வா ராமையும் 
உணர்க. சுறவுயர்கொடி அரவுயர்கொடி முழவு றழ் தோள் என இவை 
குறியத னிறுதிச் சினை கெட்டு வருமொழி உயிர் முதன் மொழியாய் 
வருதலின் வகர உடம்படுமெய் பெற்று உகரம் பெறாது முடிந்தன . 
பற்றிற்கு இரண்டா முருபு விரிக்க ; * மூன்றாவதுமாம் . ( கூஉ ) 


கூ . 


இகர ஈறு 


வேற்றுமையில் இகர ஈற்றுப் பெயர் 
உஙரு . இகா இவதிப் பெயர்நிலை முன்னர் 

வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 


. 


இஃது இகர ஈற்றுப் பெயர்க்கு அல்வழி முடிபு தொகைமரபிற் 
P ஈண்டு வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) இகர இறுதிப் பெயர்கிலை முன்னர் - இகர 
ஈற்றுப் பெயர்ச்சொன் முன்னர் அதிகாரத்தாற் கசதப முதன் 
மொழி வந்துழி , வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகும் -- வேற் 
றுமைப் பொருட்புணர்ச்சியாயின் தமக்குப் பொருந்தின வல் , 
லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - இ . ) கிளிக்கால் சிறகு தலை புறம் என வரும் . புலி நரி 
என்றாற் போல்வனவும் அவை . 

னிக் கிளி குறுமை கிளிக் குறுமை எனக் குணம்பற்றி வந்த 
உறழ்ச்சி முடிபு மேல் வல்லெழுத்து மிகினும் ( எழு - சசு ) என்னும் 
சூத்திரத்து ஒல் வழி யறிதல் என்பதனாற் கொள்க . 

( கூ ) 
சுறவை உயர்த்திய கொடி - இரண்டாம் வேற்றுமை . 

சு நவால் உயர்த்தப்பட்ட , அல்லது சுறவுடன் உயர்ந்த கொடி , 
மூன்றாம் வேற்றுமை . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


- 


இகர ஈற்று வினைச்சொல்லும் இடைச்சொல்லும் 
உஙசு . . இனி அணி என்னுங் காலையும் இடனும் 

வினையெஞ்சு கிளவியுஞ் சுட்டு மன்ன . 
இஃது , எய்தாத தெய்துவித்தது , வ் வீற்று இடைச்சொற்கும் 
வினைச் சொற்கும் முடிபு கூறுதலின் . 

( இ - ள் . ) இனி அணி என்னுங் காலையும் இடனும் - இனி 
யென்றும் அணியென றுஞ் சொல்லப்படுகின்ற காலத்தையும் 
இடததையும் உணரநின்ற இடைச்சொல்லும் , 

வினையெஞ்சு 
கிளவியும் - இவ்வீற்று வினையெச்சமாகிய சொல்லும் , சுட்டும் 
- இவ் வீற்றுச் சுட்டாகிய இடைச் சொலலும் , அன்ன- முற் 
கூறியவாறே வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ 
( எ - டு . ) இனிக் கொண்டான் அணிக் 

கொண்டான் தேடிக் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயி னான் எனவும் , இக் கொற்றன் 
சாத்தன் தேவன் பூதன் எனவும் வரும் இவ் விடைச் சொல் மூன்றும் 
இப்பொழுது கொண்டான் அணிய இடத்தே கொண்டான் இவ் விடத் 
துக் கொற்றன் என உருபீன் பொருள் பட வந்த வேற்றுமையாதலின் 
வேறோதி முடித்தார் . 

(கச ) 
இன்றி என்னுஞ் சொல் 
உஙஎ . இன்றி என்னும் வினையெஞ் சிறுதி 

நின்ற இகரம் உகர மாதல் 

தொன்றியல் மருங்கின் செய்யுளுள் உரித்தே . * 
இஃ 

ஃது இவ்வீற்று வினையெச்சத்துள் ஒன்றற்குச் செய்யுள் முடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) இன்றி என்னும் வினையெஞ்சு. இறுதி நின்ற 
இகரம் உகரம் ஆதல் - இன்றி யென்று சொல்லப்படும் வினை 
யெச்சக் குறிப்பின 
குறிபபின இறுதிக்கண் 

இறுதிக்கண் நினற இகரம் உகரமாகத் 
திரிந்து முடிதல் , தொன்றியல் மருங்கின் செய்யுளுள் உரித்து - 
பழக நடந்த கூற்றையுடைய செய்யுளுள் உரித்து , எ 
( எ - டு . ) உப்பின்று புற்கை யுண்கமா கொற்கை யோனே . 

என்னும் சொல் இன்றி என்பதன் திரிபாகாமலே 
குறிப்பு வினை யெச்சமாயிருக்க முடியும் . சொல்லாது ( சொல்லாமல் ) 
என்னும் தெரிநிலை வினையெச்சத்தை யொத்த இல்லாது ( இல்லாமல் ) 
என்னும் குறிப்பு வினை யெச்சமே இன்று எனக் குறுகி வழங்கு கின்ற 

கொள்ளலாம் . இல் + ஆது = இல்லாது . இல் + அது = இ 
ல் + து = இன்று . ஆது - அது அன்று என்னும் எச்சமும் இங் 
ஙனமே . அல் + து = அன்று அறிஞர் தை ஆராய்க . இன்று என்னும் 
எச்சம் இன்றி என்பதன் திரிபாயின் , இல்லாது என்னும் எச்சமும ஓர் 
இகர வீற்றுச் சொல்லின் திரிபாயிருக்க வேண்டும் . அங்ஙனமின்மை 
நோக்குக. 


தென்று 


ல்லது 


- 


தொல்காப்பியம் 


( உயிர் 


நின்றது . 


நின்ற என்றதனால் வினை யெச்சத்திற்கு முன் எய்திய வல்லெழுத்து 
வீழ்க்க . 

தொன் றியன் மருங்கின் என்றதனான் அன்றி யென்பதூஉஞ் செய் 
யுளில் இம் முடிபு எய்துதல் கொள்க .. இட னன்று துறத்தல் வல்லி 
யோரே 

ொளன்று பிடியா வன்கணாடவர் " நாளன் போகி 
( புறம் - கட் ச ) என வரும் . முற்றியலிகரந் திரிந்து குற்றியலுகரமாய் 

( கரு ) 
சுட்டுப் பெயர் 
உகூவு . சுட்டி னியற்கை முற்கிளந் தற்றே . 
இஃது இகர ஈற்றுச் சுட்டுப் பெயர் இயல்பு கணத்தோடு முடிய 
டாறு கூறுதலின் எய்தாத தெய்துவித்தது . 
( இ - ள் . ) சுட்டின் இயற்கை - இகர ஈற்றுச் 

ஈற்றுச் சுட்டின் 
இயல்பு , முன் கிளந்தற்று - முன் அகர ஈற்றுச் சுட்டிற்குக் கூறிய 
தன்மைத்தாம் ; எ - 

று . 
என்றது , சுட்டின் முன்னர் ஞநமத் தோன்றின் ( எழு -உரு) 
என்பது முதலிய நான்கு சூத்திரத்தானுங் கூறிய இலக்கணங்களை ; 
அவை மென்கணத்து மெல்லெழுத்து மிகுதலும் இடைக்கணத்தும் 
உயிர்க்கணத்தும் வகரம் பெறுதலுஞ் செய்யுட்கண் வகரங் கெட்டுச் 
சுட்டு நீடலுமாம் . 

டு . ) இஞ்ஞாண் நூல் மணி எனவும் , இவ்யாழ் இவ்வட்டு 
எனவும் இவ்வடை இவ்வாடை இவ் விலை இவ் வீயம் இவ் வுரல் இவ் 
வூர்தி இவ்வெழு இவ்வேணி இவ்வையம் இவ்வொடு இவ்வோக்கம் 
வ்வௌவியம் எனவும் , வயினான எனவும் வரும் . 

ஈ காண் டோன்றுமெஞ் சிறுநல் லூரே 
என்றதும் , 

கள்வனோ வல்லன் கணவனென் காற்சிலம்பு 
கொள்ளும் விலைப்பொருட்டாற் கொன்றாரே யீ தொன்று 

( சிலப் - ஊர்சூழ்வரி - எ ) 
என்றதும் இதுவென்னுஞ் சுட்டு முதல் உகர ஈறாதலின் அது செய்யு 
ளகத்துப் புறனடையான் முடியுமென உணர்க . 

( உசு ) 
தூணி முன் பதக்கு 
உ . க : பதக்குமுன் வரினே தூணிக் கிளவி 

முதற்கிளந் தெடுத்த வேற்றுமை யியற்றே . 
இஃது இவ்வீற்று அளவுப்பெயருள் ஒன்றற்குத் தொகைமரபி 
னுள் அல்வழியில் எய்திய ஏபென் சாரியை விலக்கி வேறு முடிபு கூறு 


ச 


- 


( 


கின்றது . 


அன்றி என்பதன இகரம் முற்றியலிகரம் ; அன்று என்பதன் 
உகரம் குற்றியலுகரம் . 
ஈ 

ஈ என்பதே அண்மைச் சுட்டின் முதல் வடிவம் . 
இத்தகைய முதல் வடிவங்கள் 

சில செய்யுளில் 

அருமையாய்ப் 
போற்றப்பட்டுள . 


இதோ . 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


- 


( இ - ள் . ) தூணிக் கிளவிமுன் பதக்கு வரின் - தூணியாகிய 
அளவுப்பெயரின் முன்னர்ப் பதக்கு என்னும் அளவுப்பெயர் 
வருமாயின் , முதற் கிளந்து எடுத்த வேற்றுமை இயற்று - முன்பு 
விதந்தெடுத்த வேற்றுமை முடிபின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து 
மிக்கு முடியும் ; எ று . 

( எ - டு . ) தூணிப்பதக்கு என வரும் . இஃது உம்மைத் தொகை . 

வருமொழி முற்கூறிய வதனன் அடையொடு வந்துழியும் இவ் 
விதி கொள்க : இரு தூணிப் பதக்கு முத்தூணிப் பதக்கு என ஓட்டுக . 
கிளந்தெடுத்த வென்றதால் தூணிக்கொள் சாமை தோரை பாளிதம் 
எனப் பொருட்பெயர் முன் வந்துழியும் , இரு தூணிக் கொள் என 
அது தான் அடையடுத்துழியுந் , தூணித்தூணி தொடித்தொடி காணிக் 
காணி பூணிப் பூணி எனத் தன் முன்னர்த் தான் வந்துழியும் இவ்விதி 
கொன்க . 

இன்னும் இதனா னே தன் முன்னர்த் தான் வந்துழியும் அதுதான் 
அடையடுத்து வந்துழியும் இக்குச்சாரியை பெறுதலுங் கொள்க . 
தூணிக்குத் தூணி இரு தூணிக்குத் தூணி என வரும் . இவற்றுட் 
பண்புத் தொகையும் உள . 

( எ ) 
நாழி முன் உரி 
உச . உரிவரு காலை நாழிக் கிளவி 

இறதி இகரம் மெய்யொடுங் கெடுமே 

டகர மொற்றும் ஆவயி னான . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) உரிவரு காலை - நாழி முன்னர் உரி வருமொழி 
யாய் வருங்காலத்து , நாழிக் கிளவி - அந்நாழி என்னுஞ் சொல் , 
இறுதி இகரம் மெய்யொடுங் கெடும் - தன 

இறுதியினின்ற 
இகரந் தானேறிய மெய்யொடுங் கெடும் , ஆவயின ஆன டகரம் 
ஒற்றும்-- அவ்விடத்து டகரம் ஒற்றாய் வரும் ; எ 

( எ - டு . ) நாடுரி என வரும் . இதனால் யகாரமும் விலக்குண்ட 

வருமொழி முற்கூறியவதனான் ரு நாடுரி முந் நாடுரி எனவும் 
ஓட்டுக . 

இறுதி யிகர மென முன்னும் ஓர் இகரம் உள்ளது போலக் கூறிய 
வதனான் ஈண்டை கிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழியாய் 
நின்று பெயரோடு வல்லெழுத்து மிக்கு முடிதலுங் கொள்க . நாழிக் 
காயம் உரிக்காயம் , சுக்கு தோரை பாளிதம் என வரும் . ( அ ) 

‘ பனி என்னுங் காலச்சொல் 
உசக் . பனியென வருஉங் கால வேற்றுமைக் 

கத்தும் இன்னுஞ் சாரியை யாகும் . 
நாழி + உரி = நாழுரி - நாடுரி ( மரூஉ அல்லது போலி ) என்று 
கொள்ளவும் இடமுண்டு . 


* 


ச 


தொல்காப்பியம் 


(உயிர் 


( 


2 ச ) . 


இஃது இகர ஈற்று வேற்றுமையுள் ஒன்றற்கு வல்லெழுத்தினொடு 
சாரியை பெறுமென எய்தியதனமேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ ள் . ) பனியென வரூஉங் கால வேற்றுமைக்கு - பனி 
யென்று சொல்ல வருகின்ற நோயன்றிக் காலத்தை உணர நின்ற 
வேற்றுமை முடிபுடைய பெயர்க்கு , அத்தும் 

ன்னுஞ் சாரியை 
ஆகும் - அத்தும் இன்னுஞ் சாரியையாக வரும் ; எ 

று . 
( எ - டு . ) பனியத்துக் கொண்டான் பனியிற் கொண்டான் சென் 
றான் தந்தான போயினான் எனவரும் . 

வேற்றுமை யென்றதனான் இன் பெற்றுழி இயைபு வல்லெழுத்து 
வீழ்க்க . 

(ங கூ 
‘ வளி என்னும் பூதச்சொல் 
வளியென வரூஉம் பூதக் கிளவியும் 

அவ்வியல் நிலையல் செவ்வி தென்ப . 
இதுவும் அது . 

ள் . ) வளியென வரூஉம் பூதக் கிளவியும் - வளியென்று 
சொல்ல வருகின்ற இடக்கரல்லாத ஐம் பெரும் பூதங்களில் ஒன்றை 
உணரநின்ற சொல்லும், * அவ்வியல் நிலையல் செவ்வி தென்ப - 
முன்னைக் கூறிய அத்தும் இன்னும் பெறும் அவ்வியல்பின்கண் 
நிற்றல் செவ்விதென்று கூறுவர் புலவர் ; எ 

( எ - டு . ! வளியத்துக் கொண்டான் வளியிற் கொண்டான் சென் 
றான் தந்தான் போயினான் என் வரும் . 

செவ் விதென்ற தனான் இன் பெற்றுழி இபைபு வல்லெழுத்து 
வீழ்க்க . 

( 50 ) 
உதி என்னும் மரப்பெயர் 
உசங் . உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 

இது மரப்பெயரில் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கி மெல் 
லெழுத்து விதிக்கின்றது . 

( இ - ள் . ) உதிமரக் கிளவி உதித்த லென்னுந் தொழி 
லன்றி உதியென்னும் மரத்தினை . உணர 

சொல் , 
மெல்லெழுத்து மிகும் -- வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து 
மிக்கு முடியும் ; எ - று . 

( எ - டு . ) உதிங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

அம்முச்சாரியை விதிக்கின்ற புளிமரத்தினை இதன் பின் வைத்தமை 
யான் உ தியங்கோடு என இதற்கும் அம்முப்பெறுதல் கொள்க . இஃ 
இக்காலத்து ஓதியென மருவிற்று . 

( சக ) 
இடக்கரல்லாத சொல்லும் என்று இயையும் . இடக்கர் என்றது . 
மலவாய்க் காற்றை . 


நின்ற 


4 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


* 


புளி என்னும் மரப்பெயர் 
உசசு .. புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை . 
இது வல்லெழுத்து விலக்கி அம்மு வகுத்தலின் எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் .) புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை - சுவை 
யன்றிப் புளி யென்னும் மரத்தினை உணர நின்ற சொல்லிற்கு 
அம்மென்னுஞ் சாரியை வரும் ; எ - 

( எ - டு . ) புளியங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

சாரியைப் பேற்றிடை முன்னர்ச் சூத்திரத்து எழுத்துப்பேறு 
கூறியவதனால் அம்முப்பெற்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . (சஉ ) 

புளி என்னும் சுவைப்பெயர் 
உசடு . ஏனைப் புளிப்பெயர் மெல்லெழுத்து மிகுமே . 
இது வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஏனைப் புளிப்பெயர் மெல்லெழுத்து மிகும் - 
அம்மரப் பெயரன்றிச் சுவையை உணர நின்ற புளிப்பெயர் முன் 
வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) புளிங் கூழ் சாறு தயிர் பாளிதம் என வரும் . பாளிதம் 
பாற்சோறு இவற்றிற்கு ரண்டா முகுபு விரிக்க . 

( சக ) 
அதற்கு மேலும் ஒரு முடிபு 
வல்லெழுத்து மிகினும் மான மில்லை 

ஒல்வழி யறிதல் வழக்கத் தான , 
இஃது எய்தியதன்மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் ) வல்லெழுத்து மிகினும் மானமில்லை - சுன 
மெல்லெழுத்தே யன்றி வலலெழுத்து மிககு முடியினும் குற்ற 
மில்லை , ஒல்வழி அறிதல் வழக்கத்து ஆன - பொருந்தும் இடம் 
அறிக வழக்கிடத்து : எ - று . 

( எ - டு ) புளிக்கூழ் சாறு தயிர் பாளிதம் என வரும் . 
ஒல்வழி என்றதனாற் புளிச்சாறு போல ஏனைய வழக்குப் பயிற்சி 
லவென்று கொள்க . 

வழக்கத்தான என் றதனான் இவ் வீற்றுக்கண் எடுத்தோத்தும் 
லேசுமின்றி வருவன எல்லாவற்றிற்கும் ஏற்குமாறு செய்கையறிந்து 

எழுத்துப்பேறு - இவ் வியல் 10 ஆம் நூற்பாவில் மெல்லெழுத்து , 
மிகுமே என்றது . 


தொல்காப்பியம் 


(உயிர் 


ப 


முடித்துக் கொள்க , அவை இன்னினிக் கொண்டான் அண்ணணிக் 
கொண்டான் என்பன அடையடுத்தலின் இனியணி ( எழு - உகூசு ) 
என்றவழி முடியாவாய் வல்லெழுத்துப் பெற்றன . கப்பீதந்தை 
சென்னி தந்தை என்பன , அஃறிணை விரவுப் பெயர் ( எழு 
என்பதனுள் இயல்பெய்தாது ஈண்டு வருமொழித் தகர அகரங் கெட்டுக் 
கப்பிந்தை சென்னிந்தை என முடிந்தது 

கூதாளி கணவிரி என்பனவற்றிற்கு அம்முக் கொடுத்து இகரங் 
கெடுத்துக் கூதாளங்கோடு கண விரங்கோடு செதிள் தோல் பூ என 
முடிக்க . கூதள நறும்பூ எனக் குறைந்தும் வரும் . இனி இவை மகர 
ஈராயும் வழங்கும் . அது வெண் கூதாளத்துத் தண்பூங் கோதையர் 
(பட்டி - அரு ) என அத்துப் பெற்று மகரங்கெட்டுங் கணவிரமாலை 
யிடூஉக் கழிந்தன்ன ( அகம் - கூக ) என மகரங் கெட்டுங் கண விரங் . 
கோடு என மெல்லெழுத்துப் பெற்று நிற்கும் . 

கட்டி என நிறுத்தி இடி அகல் எனத் தந்து டகரத்தில் இகரங் 
கெடுத்துக் கட்டிடி கட்டகல் என முடிக்க . பருத்திக்குச் சென்றானென 
ஈற்று வல்லெழுத்தும் இக்குங் கொடுத்து முடிக்க . துளியத்துக் கொண் 
டான் துளியிற் கொண்டான் என அத்தும் இன்னுங் கொடுத்து முடிக்க . 
புளிங்காய் வேட்கைத்தன்று எனவும் , புளிம்பழம் எனவும் அம்முப் 
பெருது மெல்லெழுத்துப் பெற்று முடிதலுங் கொள்க . இன்னும் 
இதனானே உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்றுழி 
இயைபு 

வல்லெழுத்துக் கெடுத்துக் கிளியின் கால் புளியின் கோடு 
உதியின் கோடு என முடிக்க . 

( சச ) 
நாட் பெயர் 
நாள் முன் தோன்றுந் தொழில் நிலைக் கிளவிக்கு 

ஆன் இடை வருதல் ஐய மின்றே 
இஃது ஈற்று வல்லெழுத்து விலக்கி ஆன்சாரியை விதிக்கின்றது . 
( இ - ள் . ) நாள் முன் தோன்றுந் தொழில் நிலைக்கிளவிக்கு 
இகர ஈற்று நாட் பெயர்களின் முன்னர்த் தோன் றுந் 

தாழிற் 
சொற்கு , ஆன் இடை வருதல் ஐயமின்று --ஆன் சாரியை இடை 
வந்து முடிதல் ஐயமின்று ; எ 
( எ - டு . ) பரணியாற் கொண்டான் சோதியாற் 

சோதியாற் கொண்டான் * 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . ஐயமின் றென் றதனால் 
யைபு வல்லெழுத்து வீழ்க்க . இதற்குக் கண்ணென் உருபு விரிக்க . 

( சக ) 
திங்கட் பெயர் 
உசாவு . திங்கள் முன்வரின் இக்கே சாரியை . 
இஃது இயைபு எல்லெழுத்தினோடு இக்கு வகுத்தலின் எய்தியதன் 
மேற் சிறப்பு விதி வகுத்தது . 

நச்சினார்க்கினியர் காட்டியுள்ள சோதி முதலிய பெயர்கள் 
நாட்பெயர்களாய்த் தொல்காப்பியர் காலத்திலிருந்தனவா என்பது 
ராயத்தக்கது . 


2.ச. 


இயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


( இ - ள் . ) திங்கள் முன் வரின் இக்கே சாரியை திங்களை 
உணரநின்ற இகர ஈற்றுப் பெயர்களின் முன்னர்த் தொழினிலைக் 
இளவி வரின் வருஞ் சாரியை இக்குச் சாரியையாம் ; எ - று . 

( எ - டு . ) ஆடிக்குக் கொண்டான் , சென்றான் , தந்தான் , போயி 
னான் என இயைபு வல்லெழுத்துக் கொடுத்து முடிக்க , இதற்குங் கண் 
ணென் உருபு விரிக்க 

( சசு ) 


ஈகார ஈறு 
அல்வழியில் ஈகார ஈற்றுப் பெயர் 

ஈகார இவதி ஆகார இயற்றே . 
இஃது ஈகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு கூறு 


கின்றது . 


( இ - ள் . ) ஈகார இறுதி ஆகார இயற்று - ஈகார ஈற்றுப் 
பெயர் அல்வழிக்கண் ஆகார ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் 
வல்லெழுத்து வந்துழி அவ் வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - று . 
( எ - இ . ) ஈக்கடிது தீக்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

( சஎ) 
நீ ம் முதலிய சொற்கள் 
உரு . 

நீ என் பெயரும் இடக்கர்ப் பெயரும் 
மீ என மரீஇய இடம்வரை கிளவியும் 

ஆவயின் வல்லெழுத் தியற்கை யாகும் . 
இஃது எய்தியது விலக்கலும் எய்தாத தெய்து வித்தலுங் கூறு 


கின்றது . 


என் 


( இ - ள் . ) - நீ 

பெயரும் இடக்கர்ப் பெயரும் 3 
யென்னும் பெயரும் இடக்கர்ப் பெயராகிய ஈகார ஈற்றுப் பெயரும் , 
மீயென மரீஇய இடம் வரை கிளவியும் மீயென்று சொல்ல 
மருவாய் வழங்கின ஓரிடத்தை வரைந்து உணர்த்துஞ் சொல்லும் , 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை யாகும் - புணருமிடத்து முற் 
கூறிய வல்லெழுத்துப் பெறாது இயல்பாய் முடியும் ; எ - 

( எ - டு . ) நீ குறியை சிறியை தீயை பெரியை எனவும் , மீகுறிது 
சிறிது தீது பெரிது எனவும் இவையிற்றுக்குப் பொதுவான் எய்திய 
வல்ெலழுத்து விலக்குண்டன . மீகண் செவி தலை புறம் இஃது இலக் 
கணத்தோடு பொருந்திய மருவாதலின் , எய்தாத தெய்துவித்தது . 

நீ யென்பது அஃறிணை விரவுப் பெயருள் அடங்காதோ வெனின் 
மேல் நின்கை யெனத் திரிந்து முடிதலின் அடங்காதாயிற்று . மீகண் 
என்பது மேலிடத்துக் கண்ணென வேற்றுமை யெனினும் இயல்பு 
பற்றி உடன் கூறினார் . 

( சஅ ) 
நாட்பெயர்க்குக் கூறியதை இதற்குங் கொள்க ... 


கருஅ 


தொல்காப்பியம் 


[உயிர் 


U 


மீ என்னுஞ் சொல்லுக்கு மேலும் ஒரு முடிபு 
உருக . இடம் வரை கிளவி முன் வல்லேழுத்து மிகூஉம் 

உடனிலை மொழியும் உளவென மொழிப 
இது வல்லெழுத்து மிகுக என் றலின் எய்திய திகந்து படாமற் 
காத்தது . 

( இ - ள் ) இடம் வரை கிளவிமுன் வல்லெழுத்து மிகூஉம் 
இடத்தை வரைந்து உணர்த்தும் மீயென்னும் சொல்லின் 
முன்னர் இயல்பாய் முடிதலே 

முடி தலே யன்றி வல்லெழுத்து மிக்கும் 
முடியும் , உடனிலை மொழியும் உள என மொழி - தம்மில் ஓசை 
யியைந்து நிற்றலையுடைய மொழிகளும் உளவென்று கூறுவர் 
ஆசிரியர் : எ - று . 

( எ - டு . ) - மீக்கோள் மீப்பல் என வரும் . 

உடனிலை யென்ற தனான் மீங்குழி மீந்தோல் என மெல்லெழுத்துப் 
பெற்று முடிவனவுங் கொள்க . 

( சக ) 
வேற்றுமையில் ஈகார ஈற்றுப் பெயர் 
உரு உ . வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 
இஃது ஈகார ஈற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு கூறு 


கின்றது . 


ஈகார 


. 


உருங . 


( இ - ள் . ) வேற்றுமைக்கண்ணும் அதனோரற்று 
ஈற்றுப் பெயர்வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண்ணும் ஆகார 
ஈற்று அல்வழி போல வல்லெழுத்து வந்துழி அவ் வல்லெழுத்து 
மிக்கு முடியும் ; எ 

(( எ - டு ) 

ஈக்கால் சிறகு தலை புறம் , தீக்கடுமை சிறுமை தீமை 
பருமை என வரும் . 

( ரு 0 ) 
நீ என்னும் பெயர் 
. நீ என் ஒருபெயர் உருபியல் நிலையும் 

ஆவயின் வல்லெழுத் தியற்கை யாகும் . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது , வல்லெழுத்து 
விலக்கி னகரவொற்றே பெறுக என்றலின் . 

( இ - ள் . ) நீ யென் ஒரு பெயர் உருபியல் நிலையும் நீ 
யென்னும் ஓரெழுத்தொருமொழி உருபு புணர்ச்சிக்கண நெடு 
முதல் குறுகி னகரம் ஒற்றி நின்றாற் போல ஈண்டுப் பொருட் 
புணர்ச்சிக் கண்ணும் முடியும் , ஆவயின் வல்லெழுத்து இயற்கை 
மாகும் - அவ்வாறு முடியும் வழி இயைபு வல்லெழுத்து மிகா ; 


( 


( எ - டு . ) நின்கை செவி தலை புறம் என வரும் . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கருகூ 


இஃது ஈகார ஈறு இகர ஈறாய் இகர ஈறு னகர ஈறாய் நின்றுழியும் 
"நீயெனொருபெயர் என றலிற் றிரந்ததன் றிரிபதுவே யாயிற்று . 
இயற்கையாகுமெனவே நிலை மொழித்தொழில் அதிகார வல் 
லெழுத்தை விலக்கா தாயிற்று . 

( ருக ) 
உகர ஈறு 

அல்வழியில் உகர ஈற்றுப பெயர் 
உருசு . உகர இறதி அகர இயற்றே . 
ஈற்றுப் பெயர் சலவழிக்கண் 

முடியுமாறு கூறு 


கின்றது . 


உகர 


- ள் . ) உகர இறுதி அகர இயற்று - உகர ஈற்றுப் 
பெயர் அல்வழிக்கண் அகர ஈற்று இயலபிறறாய் வல்லெழுத்து 
வந்துழி அவ் வலலெழுத்து மிக்கு முடியும் ; எ - 
( எ - டு . ) கடுக்குறிது சிறிது தீது பெரிது என வரும் . ( ருஉ ) 

உகரச் சுட்டு 
ருரு . சுட்டின் முன்னரும் அத்தொழிற் றாகும் . 

ஈற்றுச் சுட்டு வன்கணத்தோடு முடியுமாறு 
கூறுகன்றது . 

ள் . ) சுட்டின் முன்னரும் அத்தொழிற்று ஆகும் 
உகர ஈற்றுச் சுட்டின முன்னும் வல்லெழுத்து வந்துழி அவ்வல் 
லெழுத்து மிக்கு முடியும் ; எ 
( எ - டு . ) உக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் என வரும் . ( ருகூ ) 

சுட்டின் முன் மென்கணம் முதலியன 
உருசு . ஏன்வை வரினே மேல்நிலை இயல . 

து உகர ஈற்றுச் சுட்டு ஒழிந்த கணங்களோடு முடியுமாறு 
கூறுகின்றது . 

ள் . ) ஏனவை வரின் 

உகர ஈற்றுச் சுட்டின் முன் வல் 
லெழுத் தல்லாத மென்கணம் முதலிய மூன்றும் வரின் , மேல் 
நிலை இயல- அகர 

ஈறறுச் சுட்டு முடிந்தாற்போல ஞருமத் 
தோன்றின் ஒற்று மிக்கும் யவ்வரினும் உயிர் வரினும் வகரம் 
ஒற்றியும் செய்யுளில் நீண்டு முடியும் , எ 

( எ - டு . ) உஞ்ஞாண் நூல் மணி எனவும் , உவ்யாழ் உவ்வட்டு 
எனவும் , உவ்வடை உவ்வாடை எனவும் , 

ஊவயி 

எனவும் 
வரும் . 

( ருச ) 
திரிந்ததன் திரிபதுவே நீ எனபது நி என்றும் நி என்பது நின் 
என்று திரிந்த விடத்தும் அது நீ என்னும் பெயரே என்பது ; திரிந்தது 
நி ; திரிந்த தன் திரிபு நின் . அது நீ இனி, 

அது நீ இனி , இங்ஙனமன்றி நீன் என்னும் 
பெயரே நின் எனக் குறுகியது என்பது மிகப் பொருந்தும் . நீன் ( நீ ) 
என்பது இன்றும் தென்னாட்டில் வழக்கிலுள்ளது . 


னான 


- 


தொல்காப்பியம் 


( உயிர் 


2 . 


சுட்டின் முன் வலி இயல்பாதல் 
சுட்டுமுதல் இறுதி இயல்பா கும்மே . 
இஃது இவ் வீற்றுட் சிலவற்றிற்கு வல்லெழுத்து விலக்கி இயல்பு 
கூறுகின் 


( இ - ள் . ) சுட்டு முதல் இறுதி- சுட்டெழுத்தினை முத 
லாக வுடைய உகர ஈற்றுப் பெயர் , இயல்பாகும் - முற்கூறிய வல் 
லெழுத்து மிகாது இயல்பாய் முடியும் ; எ - 

( எ - டு . ) அதுகுறிது இது குறிது உதுகுறிது சிறிது தீது பெரிது 
என வரும் . 
முற்கூறியவை சுட்டுமாத்திரை. இவை சுட்டுப்பெயரென உணர்க .. 

செய்யுளிற் சுட்டுப் பெயர் 
உருவு . அன்றுவரு காலை ஆவா குதலும் 

ஐரு காலை மெய்வரைந்து கெடுதலும் 

செய்யுள் மருங்கின் உரித்தென மொழிப . 
இஃது இவ்வீற்றுச் சுட்டு முதற் பெயர்க்கு ஒரு செய்யுண்முடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) அன்று வருகாலை ஆ ஆகுதலும் - அதிகாரத் 
தால் நின்ற சுட்டு முதல் உகர ஈற்றின் முன்னர் அன்றென்னும் 
வினைக்குறிப்புச் சொல் வருங்காலத்து அத் தகரவொற்றின் மேல் 
ஏறிநினற உகரம் ஆகாரமாய்த் திரிந்து முடிதலும் , ஐவருகாலை 
மெய்வரைந்து கெடுதலும் 

முன்னர் ஐயென்னுஞ் 
சாரியை வருங்காலத்து அத் தகரவொற்று நிற்க அதன் மேல் 
ஏறிய உகரங் கெடுதலும் , செய்யுண் மருங்கின் உரித்தென 
மொழிப - செய்யுட்கண் உரித்தென்று சொல்லுவர் ஆசிரியர் ; 


அதன் 


( எ - டு ) அதா அன் றம்ம , இதா அன் றம்ம , உதா அன் றம்ம ; அதா 
அன்றென்ப வெண்பா யாப்பே எனவும் , அதைமற்றம்ம இதை மற் 
றம்ம உதைமற்றம்ம எனவும் வரும் . 

மொழிந்த பொருளோ டொன்ற அவ்வயின் மொழியாததனை 
முட்டின்றி முடித்த லென்பதனால் அதன்று இதன்று உதன்று என 
உகரங் கெட்டுத் தகரவொற்று நிற்றலும் கொள்க . 

( ருசு ) 
வேற்றுமையின் உகர ஈற்றுப் பெயர் 
உருகூ . வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது இவ் வீற்றுப் பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு கூறு 


கின்றது . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


சு . 


உசு . 


( இ - ள் . 

வேற்றுமைக்கண்ணும் - உகர ஈற்றுப் பெயர் 
வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிககண்ணும் , அதனோரற்று 
அகர ஈற்று அல்வழியோடு ஒரு தன்மைத்தாய் வல்லெழுத்து 
வந்துழி அவ் வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ 

( எ - டு . கடுக்காய் செதிள் தோல் பூ எனவும் , கடுக்கடுமை 
எனவும் வரும் . 

( 5 எ ) 
எரு செரு என்னுஞ் சொற்கள் 
எருவும் செருவும் அம்மொடு சிவணித் 
திரி.- னுடைய பெரியுங் காலை 
அம்மின் மகரம் செருவயின் கெடுமே 

தம்மோற்று மிகூ உம் வல்லெழுத் தியற்கை . 
இஃது அவ் வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கிச் சாரியை 
விதியும், ஒன்றற்கு வல்லெழுத்தினோடு சாரியை விதியுஞ் , சாரியை 
பெறாதவழி வல்லெழுத்து மெல்லெழுத்துப் பேறுங் கூறுகின்றது . 

( இ - ள் . ) எருவும் செருவும் அம்மொடு சிவணி-- எரு வென் 
னுஞ் சொல்லும் செருவெனனுஞ் சொல்லும் அம்முச்சாரியை 
யோடு பொருந்தி திரிபு இடனுடைய தெரியுங் காலை - அதிகார 
வல்லெழுத்துப் பெறாமல் திரியும இடனுடைய ஆராயுங்காலத்து , 
அம்மின் மகரஞ் செருவயிற் கெடும் - ஆண்டு அமுச் சாரியையி 
னது ஈற்றின் மகரஞ் செரு வெனனுஞ் சொல்லிடத்துக் கெட்டு 
முடியும் , வல்லெழுத்து 

மிகூடம் 

-ஆண்டுச் செருவின்கண் 
வல்லெழுத்து மிக்கு முடியும் , இயற்கைத் தம் ஒற்று மிகூஉம் 
அம்முப் பெறா கவழி இரண்டிற்குந் தமக்கு இனமாகிய வல் 
லொற்றும் மெல்லொற்றும் மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) எருவென நிறுத்திக் குழி சேறு தாது பூழி எனத்தந்து 
அம்முக் கொடுத்து அ மினி 

அமினிறுதி கசதக்காலை ( எழு- கஉக 
னால் எருவங் குழி சேறு தாது பூழி என முடிக்க . செருவென றுத்திக் 
களம் சேனை தானை பறை எனத் தந்து இடை அம்முக கொடுத்து 
மகரங் கெடுத்து வல்லெழுத்தக் கொடுத்துச் செருவக்களம் சேனை 
தானை பறையென முடிக்க . இனி அம்புப் பெருதவழி எருக்குழி 
எருங் குழி என வல்லெழுததும் மெல்லெழுத்துங் கொடுத்து முடிக்க. 
னிச் செருவிற்கு ஏற்புழிக கோட லென்பதனாற் செருக்களமென 
வல்லெழுத்தே கொடுத்து முடிக்க . 

தெரியுங்காலை என்றதனான் எருவின் கு றுமை செருவின் கடுமை 
என உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென்றழி வல்லெழுத்து 
வீழ்தலும் எருவஞ ற்சி செருவஞற்சி என இயல்பு கணத்துக் கண் 
அம்முப் பெறுதலும் கொள்க . மகரம் மென்மையு மிடைமையும் 
( எழு - கங O ) என்பதனாற் கெடுக்க . 

தம் மொற்று மிகூஉம் என உடம்பொடு புணர்த்துச் சூத்திரஞ் 
செய்தலின் உகரம் நீட வருதலுங் கொள்க . வரூஉம் தரூஉம் டூ உம் 
என வரும் . 

எ .--- 11 


என்பத 


கசு உ 


தொல்காப்பியம் 


(உயிர் 


உசுக . 


று . 


ழகர உகர ஈறு 
ழகர உகரம் நீடிடன் உடைத்தே * 

உகரம் வருதல் ஆவயி னான . 
ஃது எய்திய தன் மேற் சிறப்பு விதி வகுத்தது . வல்லெழுத்தி 
னோடு உகரம் பெறுதலின் . 

( இ - ள் . ) ழகர உகரம் நீடிடன் உடைத்து - உகர ஈற்றுச் 
சொற்களுள் ழகரத்தோடு கூடிய உகர ஈற்றுச் சொல் நீண்டு 
முடியும் டனுடைத்து ஆவியின் ஆன உகரம் வருதல் - அவ் 
விடத்து உகரம வந்து முடியும் ; எ - 

( எ - டு ) எழூஉக்கதவு சிறை தானை படை என வரும் . 
நீடிடனுடைத்து என் ந்தனான் 

நீளாதும் உகரம் 

பெறாதும் 
வருவதுமாயிற்று . குழுத்தோற்றம் என வரும் . 

இன்னும் இதனாற் பழுக்காய் என அல்வழிக்கண்ணும் இவ்விதி 
யன்றி வருதல் கொள்க . 

ஆவயினன என்றதனாற் பெரும்பான்மை செய்யுட்கண் நீண்டு 
உகரம் பெற்று , 

" எழூஉத்தாங்கிய கதவுமலைத்தவர் 

குழூஉக்களிற்றுக் குறும்புடைத்தலின் ( புறம் - கஎ ) 
எனவும் , 

" பழூஉப்பல் லன்ன பருவுகிர்ப் பாவடி ( குறுங் - க அ 0 ) 
எனவும் வருதல் கொள்க . 

( இக ) 
ஓடு " என்னும் மரப்பெயர் 
ஒடுமரக் கிளவி உதிமர இயற்றே . 
இஃது அவ்வீற்று மரப்பெயர் ஒன் றற்கு வல்லெழுத்து விலக்கி 
மெல்லெழுத்து விதித்தது . 
( இ - வ . ) ஒடு மரக் 

கிளவி - ஒடு வென்னும் மரத்தினை 
உணர நின்ற சொல் , உதிமர இயற்று - உதியெனனும் மரத்தின் 
இயல்பிற்றாய் மெல்லெழுத்துப் பெற்று முடியும் ; எ 

( எ - டு . ) ஒடுங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . மர மென்றார் 
ஒடு வென்னும் நோயை நீக்குதற்கு . 

முன்னர் உதிமரத்தின் பின்னர் அம்முப் பெறுகின்ற புளிமரம் 
வைத்த இயைபான் இதற்கு அம்முப் பேறுங் கொள்க . ஒடுவங் கோடு 
என வரும் 

( சு 0 ) 
சுட்டுப் பெயர்க்குச் சாரியை 
உங . சுட்டு முதல் இறுதி உருபியல் நிலையும் 

ஒற்றிடை மிகா அ வல்லெழுத் தியற்கை . 
ழகர வுகரம் நீடும் என்றது செய்யுள் வழக்குப் பற்றி . 


2.சு. 


. 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கசுகூ 


பொருட் 


து சுட்டுப் பெயர்க்கு வல்லெழுத்து விலக்கிச் சாரியைவகுத்தது . 

( இ - ள் . ) சுட்டு முதல் இறுதி உருபியல் நிலையும் - சும் 
டெழுத்தினை முதலாகவுடைய உகர ஈற்றுச் சொற்கள் 
புணர்ச்சிக்கண்ணும் உருபுபுணர்ச்சியிற் கூறிய இயல்பிலே நின்று 
அன்சாரியை பெற்று உகரங்கெட்டு முடியும் , வல்லெழுத்து 
இயற்கை ஒற்று இடை மிகா அ . 

இடை மிகா அ - வல்லெழுத்து இயற்கையாகிய 
ஒற்று இடைக்கண் மிகா ; எ - று . 

( எ - டு ) அதன் கோடு இதன்கோடு உதன் கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . ஒற்றிடை மிகா எனவே சாரியை வகுப்ப வல் 
லெழுத்து மிகாவென்பது பெற்றாம் . 

வல்லெழுத் தியற்கை யென்றகனான் உகரசற்றுள் எருவுஞ் செரு 
வும் ஒழித்து ஏனையவற்றிற்கும் உருபிற்குச் சென்ற சாரியை பொருட் 
கட் சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . கடுவின் குறை ஓடுவின் 
குறை எழுவின் புறம் கொழுவின் கூர்மை என வரும் . 

வரும் . இன்னும் 
இதனானே உதுக்காண் என்றவழி வல்லெழுத்து மிகுதலும் கொள்க . 

( காக ) 


சு . 


ஊகார ஈறு 


உசுச . 


அல்வழியில் ஊகார ஈற்றுப் பெயர் 
ஊகார இறுதி ஆகார இயற்றே 
இது நிறுத்த முறையானே ஊகார ஈறு அல்வழிக்கண் புணரு 
மாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஊகார இறுதி ஆகார இயற்று - ஊகார ஈற்றுப் 
பெயர் அல்வழிக்கண் ஆகார ஈறறு அல்வழியின் இயல்பிற்றாய் 
வல்லெழுத்து வந்துழி அவ் வல்லெழுத்து மிக்குமுடியும் ; எ - று . 

( எ - டு ) கழூஉக் கடிது கொண்முக் கடிது சிறிது தீது பெரிது 
எனவரும் 

( உ ) 
ஊகார ஈற்று வினைச்சொல் 
உசுரு . வினையெஞ்சு கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் 

நினையுங் காலை அவ் வகை வரையார் . 
இஃது இவ் வீற்று வினையெச்சத்திற்கு மிக்கு முடியும் என்றலின், 
எய்தாத தெய்துவித்ததூ உம் முன்னிலை வினைக்கு இயல்பும் உறழ்பும் 
மாற்று தலின் எய்தியது விலக்கிய தூ உம் நுதலிற்று . 

( இ - ள் ) வினை யெஞ்சு கிளவிக்கும் - ஊகார ஈற்று வினை 
யெச்சமாகிய சொற்கும் , முன்னிலை மொழிக்கும் - முன்னிலை 
வினைச்சொற்கும் , நினையுங் காலை அவ்வகை வரையார் - ஆராயுங் 

கழூஉக் கடிது என்பது ழகரவுகரம் நீடிட னுடைத்தே " என் 
னும் நூற்பாவிற் கேற்றதாய்த் தெரிகின்றது . 


சுசுச 


தொல்காப்பியம் 


[உயிர் 


காலத்து அவ் வல்லெழுத்து மிக்கு முடியுங் கூற்றினை நீக்கார் ; 


று . 


உசுஎ . 


( எ - டு ) உண்ணக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
எனவும் , கை தூக்காற்றா சாத்தா தேவா பூதா எனவும் வரும் . 

நினையுங்காலை என்றதனான் இவ்வீற்று உயர்திணைப் பெயர்க்கும் 
அல்வழிக்கண் வல்லெழுத்துக் கொடுத்து முடிக்க . ஆடூஉக்குறியன் 
மகடூஉக்குறியள் என வரும் . உயர்திணைப் 

பெயர் எடுத்தோதி 
முடிப்டா ராதலின் அம் முடிய - பெறாமை கருதி ஈற்றுப் பொது, 
விதியான் முடியாது இலேசான் முடித்தாம் . 

( சு ) 
வேற்றுமையில் ஊகார ஈறு 
வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 
இஃது ஊகார ஈறு வேற்றுமைக்கண் முடியுமாறு கூறுகின்றது . 
( இ - ள். ) 

ள் . ) வேற்றுமைக் கண்ணும் அதனோரற்று - ஊகார 
ஈறு வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண்ணும் ஆகார ஈற்று 
அல்வழிடோல் வல்லெழுத்து மிக்கு முடியும் , எ 

( எ - டு . . ச ழூஉக் கடுமை சிறுமை தீமை பெருமை கொண்மூக் 
குழாம செலவு தோற்றம் மறைவு என வரும் . 

( சுச ) 
குறிற்கீழ் ஊகாரமும் தனிமொழி ஊகாரமும் 
குற்றெழுத திம்பரும் ஓரேழுத்து மொழிக்கும் 

நிற்றல் வேண்டும் உகரக் கிளவி . 
இஃது இயைபு வல்லெழுத்தினோடு உகரம் வகுத்தலின் எய்தியதன் 
மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 
( இ - ள் . ) 

ள் . ) குற்றெழுத்து இம்பரும்- குற்றெழுத்தின் பின் 

ஊகார ஈற்று மொழிக்கும் , ஓரெழுத்து மொழிக்கும் 
ஓரெழுத தொருமொழியாகிய ஊகார ஈற்று மொழிக்கும் , உகரக் 
கிளவி நிற்றல் வேண்டும் - உகரமாகிய எழுத்து நிற்றலை விரும்பும் 
ஆசிரியன ; எ 

{ 7 - 0. ) உ டூஉக் குறை செய்கை தலை புறம் எனவும் , தூ உக் 
குறை செல்கை தலை புறம் எனவும் வரும் . 

நிற்றல் என்றதனான் உயர்திணைப் பெயர்க்கும் வல்லெழுத்தும் 
உகரமுங் கொடுக்க . ஆடூஉக்கை படூஉக்கை செவி தலை புறா என 
வரும் . தொகை மரபினுள இயல்பாதல் உய்தியவற்றை ஈண்டு இரு 
வழிக் சண்ணம் முடித்தார் ஈற்றுப் பொது ஒப்புமை கண்டு . 

சற்றுப் பொது விதி - ஊகார விறுதி ஆகார வியற்றே என்பது . 
t இயல்பாதல் எய்தியவற்றை - தொகைமரபி னுள் கக ஆம் நூற் 
பாவில் 

வழியும் இயல்பென மொழிப் என்ற விதியால் 
இயல்பானவற்றை . 


வந்த 


. 


எல்லா 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


3 


- 


பூ என்னும் பெயர் 
உசுவு . • பூ என் ஒருடேயர் ஆயியல் பின்றே 

ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே . 
இஃது ஊகார ஈற்றுள் ஒன்றற்கு உகரமும் இயைபு வல்லெழுத் 
தும் விலக்கிப் பெரும்பான்மை மெல்லெழுத்துஞ் சிறுபான்மை வல் 
லெழுத்தும் பெறுமென எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) பூவென் ஒரு பெயர் அ இயல்பு இன்று - பூவென் 
னும் ஊகார ஈறதையுடைய ஒரு பெயர் மேற்கூறிய உகரமும வல் 
லெழுததும பெற்று முடியும் அவ் வியல்பினமையை உடைத்து , 
ஆவயின வல்லெழுத்து மிகுதலும உரித்து - அவ்விடத்து மெல் 
லெழுத்து மிக்கு முடிதலேயனறி வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
உரிதது ; எ - று . 

( எ - டு . ) பூங்கொடி சோலை தாமம் பந்து எனவும் , பூக்கொடி 
செய்கை தாமம் பந்து எனவும் வரும் . 

பூ வென்பது பொலி வென்னும் வினைக்குறிப்பை உணர்த்தாது 
நிற்றற்கு ஒரு பெய ரென்றார் . 

( சுசு ) 
ஊ என்னும் பெயர் 
ஊஎன் ஒரு பெயர் ஆவொடு சிவணும் . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , உகரமும் வல் 
லெழுத்தும் விலக்கி னகரம் விதித்தலின் 
( இ - ள் . ) ஊவென் 

ஒரு 

பெயர்- ஊ வெனத் 
தசையை 
உணர்த்திகின்ற ஓரெழுத்தொருமொழி , ஆவொடு சிவணும் - 

ஈற்றில வென்னுஞ் சொல் வல்லெழுத்துப் பெறாது 
னகர ஒற்றுப் பெற்று முடிந்தாற்போல னகர ஒற்றுப் பெற்று 
முடியும் ; எ 

( எ . டு ) ஊவென நிறுத்தி னகர ஒற்றுக் கொடுத்து ஊன் குறை 
செய்கை தலை புறம் என முடிக்க . ஊ வென்பது தசையை உணர்த்தி 
நின்ற வழக்கு ஆசிரியர் நூல் செய்த காலத்து வழக்கு . அன்றித் தேய 
வழக்கேனும் உணர்க . 

( சுஎ ) 
இதுவும் அது 
அக்கென் சாரியை பெறுதலும் உரித்தே 

தக்கவழி அறிதல் வழக்கத் தான . 
இஃது எய்திய தன்மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) அக்கென் சாரியை பெறு தலும் உரித்து - அதி 
காரத் தான் நின்ற ஊ வென்னும் பெயர் முற்கூறிய னகரத்தோடு 
அக்கென்னுஞ் சாரியை பெற்று முடிதலும் உரித்து , வழக்கத் 


ஆகார 


. 


0 


உஎ . 


கசுசு 


தொல்காப்பியம் 


[ உயிர் 


G 


உனக . 


தான தக்கவழி அறிதல் - அம்முடிபு வழக்கிடத்துத் தக்க இடம் 
அறிக; எ - 

தக்க வழி யறிதல் என்றதனாற் சாரியை பெற்றுழி னகரம் விலக் 
குண்ணாது நிற்றலும் முன் மாட்டேற்றாற் விலக்குண்ட வல்லெழுத்துக் 
கெடாது நிற்றலுங் கொள்க . 
( எ - டு . ) 

ஊனக்குறை செய்கை தலை புறம் என வரும் . 
வழக்கத்தான என்றதனான் ஊகார ஈற்றுச் சொல்லிற்கு உருபிற் 
குச் சென்ற சாரியை பொருட்கீட் சென்றுழி இயைபு வல்லெழுத்து 
கெடுக்க . கொண் மூவின்குழாம் உ டூஉவின் றலை ஊவின் குறை என 
வரும் . 

( கஅ ) 
ஆடூஉ மகடூஉ என்னும் பெயர்கள் 
ஆடூஉ மகடூஉ ஆயிரு பெயர்க்கும் 

இன் இடை வரினும் மான மில்லை . 
இது . குற்றெழுத் திம்பரும் ( எழு - உசு எ ) என்பதனுள் நிற்ற 
லென்ற இலேசான் எய்திய வல்லெழுத்தேயன்றிச் சாரியையும் வகுத் 
தலின் எய்தியதன் மேல் சிறப்பு விதி உணர்த்தியது . 

( இ - ள் . ) உ மகடூஉ ஆயிரு பெயர்க்கும் - ஆடூஉ 
மகடூஉவாகிய உயாதிணைப்பெயர் இரண்டிற்கும் , இன் இடை 
வரினும் மானம் இல்லை - முன்னெய்திய வல்லெழுத்தே யன்றி 
இன்சாரியை இடையே வரினுங் குற்றமில்லை ; எ - று . 

( எ - டு . ) டூஉவின் கை மகடூஉவின்கை செவி , தலை புறம் என 
வரும் . 

மானமில்லை என்றதனான் ன் பெற்றுழி மேல் எய்திய வல் 
லெழுத்து வீழ்க்க . 

( சுகூ ) 


உஎஉ . 


எ . எகர ஒகர ஈறு 

அல்வழியில் எகர ஓகர ஈறுகள் 
எகர ஒகரம பெயர்க்கீ றாகா 
முன்னிலை மொழிய என்மனார் புலவர் 

தேற்றமும் சிறப்பும் அல்வழி யான . 
இஃது எகர ஒகரம் ஈறாம் இடம் உணர்த்துகின்றது . . 

( இ - ள் . ) தேற்றமும் சிறப்பும் அல்வழி ஆன - தெளிவுப் 
பொருளுஞ் சிறப்புப் பொருளும் அல்லாத வேற்றுமைப் பொருண் 
மையிடத்து அளபெடுத்துக் கூறு தலின் உளவாகிய , எகர ஒகரம் 
பெயர்க்கு ஈறாகா 

எகர ஒக்ரங்கள் பெயர்க்கு ஈறாய் வாரா 
வினைக்கு ஈறாய் வரும் , முன்னிலை மொழிய என்மனார் , புலவர் - 

• அளவு , வரை . வரைதல் - நீக்குதல் . உருவு கொளல் 
வரையார் ( எழு - கச O ) என்றும் , அவ்வகை வரையார் ( எழு -2 சரு 
என்றும் ஆசிரியர் கூறுதல் காண்க . மானமில்லை . வரைவில்லை , 
விலக்கில்லை . 


{ 


மானம் 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கசுஎ 


அவை தாம் தன்மையினும் படர்க்கையினும் வாரா , முன்னிலைச் 
சொல்லிடத்தனவாமென்று கூறுவர் புலவர் ; எ - று . 

எனவே , தெளிவுப் பொருளினுஞ் சிறப்புப் பொருளினும் வந்து 
பெயர்க்கு ஈறாம் இடைச்சொல்லாகிய எகர ஒகரம் மூன்றிடத்திற்கும் 
உரியவாமென்று பொருளாயிற்று என இங்ஙனம் அருத்தாபத்தியாற் 
கொண்டதற்கு இலக்கணம் மேலைச் சூத்திரத்தாற் கூறுப . 

( எ - டு . ) ஏஎ * க்கொற்றா ஓஓர்க்கொற்றா சாத்தா தேவா பூதா 
என் வரும் . 

வை எனக்கு ஒரு கருமம் பணி எனவும் , இங்ஙனஞ் செய்கின்ற 
தனை ஒழி எனவும் முன்னிலையேவற் பொருட்டாய் வந்தன . இதற்கு 
வல்லெழுத்துப் பெறுமாறு மேலே கூறுப . 

( எ 0 ) 
எகர ஓகர இடைச் சொற்கள் 
உ எங . தேற்ற எகரமும் சிறப்பின் ஒவ்வும் 

மேற்கூ றியற்கை வல்லெழுத்து மிகா . 
இஃது எய்தியது இகந்துபடாமற் காத்து எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) தேற்ற எகரமுஞ் சிறப்பின் ஒவ்வும் மேற் கூறு 
இயற்கை - முன்னர் அருத்தாபத்தியார் பெயர்க்கண் வருமென்ற 
தேற்றபபொருண்மையில் எகரமுஞ் சிறப்புப் பொருண்மையில் 
ஒகரமும் மூன்றிடத்தும் வருமென்ற இலக்கணத்தனவாம் , வல் 
லெழுத்து மிகா - வல்லெழுத்து மிக்கு முடியா , எனவே முன்னி 
லைக்கண் 

வருமென்ற எகர ஓகரங்கள் வல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ - 

( எ - டு . ) யானே எகொண்டேன் நீயே எகொண்டாய் அவனோ 
கொண்டான் எனவும் , யானோ ஒ கொடியன் நீயோ ஓகொடியை 
அவனோ ஓ கொடியன் எனவும் பெயர்க்கண் ஈறாய் இயல்பாய் வந்த 
வாறு காண்க . இது முன்னர் எய்திய இலக்கணம் இகவாமற் காத்தார் . 
முன் நின்ற சூத்திரத்தின் முன்னிலைக்கும் வல்லெழுத்து மிகுத்து 
எய்தாததெய்து வித்தார் . இச்சூத்திரத்திற்கு அளபெடுத்தல் தெளி 
வினேயும் ( சொல் உசுக ) என் னுப சூத்திரத்தாற் கொள்க . எனவே , 
முடிவுபெற்றுழி இங்ஙனம் இடைச்சொல்லும் எடுத்தோதிப் 
புணர்ப்பரென் தூ உம் பெற்றாம் . 

( எக ) 


Hom 


நீங்கு . 


கள் 


ஏவு . ஓ 
அருத்த பத்தி - இருவகைப் பொருள்களு 

ஒருவகைக்கு 
விதந்து கூறியதை இனனொரு வகைக்கு இல்லையென்று கொள்ளுதல் . 
முந்தின நூற்பா வில் , தெளிவுப் பொருளினும் சிறப்புப் பொருளினும் 
வராது வினைக்கு ஈறா தம் எகர ஒகரம் முன்னிலைக் குரியவாம் எனவே 
தெளிவுப் பொருளினும் சிறப்புப் பொருளினும் வந்து பெயர்க்கு 
ஈறாம் இடைச் சொல்லாகிய எகர ஒகரம் மூன்றிடத்திற்கும் உரியவாம் 
என்று கொண்டது அருத்தாபத்தி . 

இவ்வெடுத்துக்காட்டுகள் செய்யுள் வழக்கு . 


கசு அ 


தொல்காப்பியம் 


உஎச . 


வு . ஏகார ஈறு 
அல்வழியில் ஏகார ஈற்றுப் பெயர் 

ஏகார இறுதி ஊகார இயற்றே . 
இது நிறுத்த முறையானே ஏகார ஈறு அல்வழிக்கண் புணருமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஏகார இறு -ஏகார ஈற்றுபபெயர் அல்வழிக் 
கண் , ஊகார இயற்று-ஊகார ஈற்று அல்வழியின் இயல்பிற் 
றாய் வல்லெழுத்து வந்துழி அவ் வலலெழுத்து மிக்கு முடியும் , 


( எ - டு . ) ஏக்கடிது சேக்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

( எ .. ) 
ஏகார இடைச் சொற்கள் 
உ எரு . மாறுகோள் எச்சடிம் வினாவும் எண்ணும் 

கூறிய வல்லெழுத்து இயற்கை யாகும் . 
இஃது இடைச் சொற்கள் இயல்டாய்ப் புணருடென எய்தாத 
தெய்து வித்தது . 
-ள் . ) 

மாறுகோள் எச்சமும் -- மாறுகோடலை யுடைய 
எச்சப் பொருண்மைக்கண் வரும் ஏகார ஈற்று இடைச் சொல்லும் , 
வினாவும் - வினாப் பொருண்மைக்கண் வரும் ஏகார ஈற்று இடை 
சொல்லும் , எண்ணும் - எண்ணுப பொருண்மைக்கண் வரும் 
ஏகார ஈற்று இடைச் சொல்லும் , கூறிய வல்லெழுத்து இயற்கை 
யாகும் -- முற்கூறிய வல்லெழுத்துப் பெறாது இயல்பாய் முடியும் ; 


பா 


( எ - டு . ) யானே கொண்டேன் சென்றேன் தந்தேன் போயினேன் 
என்புழி யான் கொண்டிலே னென மாறு கொண்ட ஒழிவுபட கின்றது . 
நீயே கொண்டாய் சென்றாய் தந்தாய் பே யினாய் எனவும் , நிலனே 
நீரே தீயே வளியே கொற்றனே சாத்தனே எனவும் வரும் . 
கூறிய என்றதனால் பிரிநிலை ஏகாரமும் 

ஏகாரமும் ஈற்றசை ஏகாரமும் 
இயல்பாய் முடிதலுங் கொள்க . அவாள் இவனே கொண்டான் 
எனவும் , கழியே சிறுகுரனய்தலொடு பாடோவாதே - கடலே , 
பாடெழுந்தோலிக்கும் எனவும் வரும் . 

( எக ) 
வேற்றுமையின் ஏகார ஈறு 
உ எகா . வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 
இஃது இவ் வீற்று வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமைக்கண்ணும் - ஏகார ஈற்று வேற்று 
மைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , அதனோரற்று ஊகார ஈறு 
அல்வழிபோல வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ - று . 


( 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


( எ - டு . ) ஏக்கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் , வேக் 
குடம் சாடி தூதை பானை எனவும் வரும் . 
வேக்குடம் - வேதலையுடைய குடமென விரியும் . 

( எச ) 
அதற்கு, மேலும் ஒரு முடிபு 
உஎஎ . ஏயென் இறுதிக்கு எகரம் வருமே . 

இது வல்லெழுத்தினோடு எகரம் விதித்தலின் எய்தியதன்மேற் 
சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஏயென் இறுதிக்கு எகரம் வரும் - அவ் வேற் 
றுமைக்கண் ஏயெனனும் இறுதிக்கு எகரம் வரும ; எ - 

( எ - டு . ) ஏளக்கொட்டில் சாலை துளை புழை என வரும் . 

உரையிற்கோடலால் எகாரம் ஏற்புழியும் வல்லெழுத்துப் பெறு 
தல் கொள்க . வருமொழி வரையாது கூறினமையின் இயல்பு கணத்துக் 
கண்ணும் வருமெனக் கொள்க . ஏஎஞெகிழ்ச்சி நேர்மை என வரும் 


சே என்னும் மரப்பெயர் 
உ எவு . சேஎன் மரப்பெயர் ஒடுமர இயற்றே . 

இஃது அவ் வீற்றுள் ஒன் றற்கு வல்லெழுத்து விலக்கி மெல் 
லெழுத்து விதித்தது . 

( இ - ள் . ) சே என் மரப்பெயர் --பெற்றமன்றிச் சேவென் 
னும் மாத்தினை உணரநின்ற பெயர் , ஒடுமர இயற்று - ஒடுமாம் 
போல மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ 
( எ - டு ) சேங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

. ( எசு ) 
சே என்னும் விலங்கின் பெயர் 
உஎக . பெற்றம் ஆயின் முற்ற இன் வேண்டும் . 

து இயைபு வல்லெழுத்து விலக்கி இன் வகுத்தது . 
( இ - ள் . ) பெற்றம் ஆயின் --- முற்கூறிய 

சேவென்பது 
பெற்றத்தினை உணர்த்திய பொழுதாயின , முற்ற இன் வேண்டும் 
முடிய இன்சாரியை பெற்று முடியவேண்டும் ; எ - று . 
( எ - டு ) சேவின்கோடு செவி தலை புறம் என வரும் . 

முற்ற என்றதனானே முற்கூறிய சேவென்னும் மரப்பெயர்க்கும் 
ஏவென்பதற்கும் உருபிற்கு எய்திய சாரிபை பொருட்கட் சென்றுழி 
இயைபு வல்லெழுத்து வீழ்தல் கொள்க . சேவின்கோடு செதிள் தோல் 
பூ எனவும் , ஏவின் கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

சாரியைப்பேறு வருமொழி வரையாது கூறினமையின் இயல்பு 
கணத்தும் இன்பெறுதல் கொள்க . சேவினலம் மணி வால் சேவினிமில் 
சேவின்டை சேவினாட்டம் என வரும் . 


70 


தொல்காப்பியம் 


(உயிர் 


இன்னும் தனானே இயல்புகணத்துக்கண் இன் பெறாது வருத 
லுங் கொள்க . செய்யுட்கண் தென்றற்கு வீணைக்குச் சேமணிக்குக் 
கோகிலத்திற் - கன்றிற்கு என வரும் . 

( எஎ ) 


க . 


ஐகார ஈறு 

வேற்றுமையில் ஐயிற்றுப் பெயர் 
உ வு .. ஐகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 

வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 
இஃது ஐகார ஈறு வேற்றுமைக்கண் முடியுமாறு கூறு . 
தொகை மரபினுள் வேற்றுமையல்வழி இஐ யென்னும் ( எழு ககு அ ) 
என்பதன் கண் அல்வழி முடித்தார் . 

( இ - ள் . ) ஐகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் - ஐகார 
ற்றுப் பெயர்ச்சொன் முன்னர் அதிகாரத்தாற் கசதப முதன் 
மொழி வந்துழி , வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகும் 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சியாயின் தமக்குப் பொருந்தின 
வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ . 

( எ - டு . ) யானைக்கோடு செவி தலை புறம் என வரும் . 

வேற்றுமையாயின் என்றதனான் உருபு புணர்ச்சிக்கண்ணும் யானை 
யைக் கொணர்ந்தானென வல்லெழுத்து மிகுதல் கொள்க . ( எஅ ) 

சுட்டுப் பெயர் 
உ வுக . சுட்டுமுதல் இறுதி உருபியல் நிலையும் . 

இது வல்லெழுத்தினோடு வற்று வகுத்தலின் ‘ எய்தியதன்மேற் 
சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ ள் . ) சுட்டு முதல் இறுதி - சுட்டெழுத்தினை முதலாக 
வுடைய ஐகார ஈற்றுப்பெயர் , உருபியல் நிலையும் - உருபு புணர்ச்சி 
யிற் கூறிய இயல்புபோலப் பொருட் புணர்ச்சிக் கண்ணும் வற்றுப் 
பெற்று முடியும் ; எ 

( எ - டு . ) அவையற்றுக்கோடு இவையற்றுக்கோடு உவையற்றுக் 
கோடு செவி தலை புறம் என வரும் . இதனை வஃகான் மெய்கெட 
( எழு - கஉஉ , என்பதனான் முடிக்க . 

( எகூ ) 
விசை ஞெமை நமை என்னும் மரப்பெயர்கள் 
242 . 

விசைமாக் கிளவியும் ஞெமையும் நமையும் 

ஆமுப் பெயரும் சேமர இயல் . 
இது வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித்தலின் எய்தியது . 
விலக்கிப் பிறிது விதி வகுத்த . 

( இ - ள் . ) விசைமரக் கிளவியும் - விசைத்தற் றொழிலன்றி 
விசையென்னும் மரத்தை உணரநின்ற சொல்லும் , ஞெமையும் - 


9 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஎ . 


மிகாது 


ஞெமை யென்னும் மரத்தினை உணரகின்ற சொல்லும் , நமை 
யும் - நமை யென்னும் மரத்தினை உணரநின்ற சொல்லும் , ஆ 
முப்பெயரும் - ஆகிய அம்மூன்று பெயரும் , சேமர இயல - 
வல்லெழுத்து 

சேமரம்போல மெல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ - 

( எ - டு . ) விசைங்கோடு ஞெமைங்கோடு நமைங்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . இவை கசதப முதலிய மொழிமேல் தோன்றும் 
மெல்லெழுத்து என்று உணர்க .. 

( 40 ) 
பனை அரை ஆவிரை என்னும் மரப்பெயர்கள் 
உ.வுகூ பனையும் அரையும் ஆவிரைக் கிளவியும் 

நினையுங் காலை அம்மொடு சிவணும் 
ஐயென் இறுதி அரைவரைந்து கெடுமே 

மெய்அவண் ஒழிய என்மனார் புலவர் . 
இஃது இயைபுவல்லெழுத்து விலக்கி அம்மு வகுத்தது . 

( இ - ள் . ) பனையும் அரையும் ஆவிரைக் இளவியும் - பனை 
யென்னும் பெயரும் அரையெனனும் பெயரும் ஆவிரையென்னும் 
பெயரும , நினையுங் காலை அம்மொடு சிவணும் - ஆராயுங்காலத்து 
வல்லெழுத்து மிகாது அமமுச்சாரியை யொடு பொருந்தி முடியும் , 
ஐயென் இறுதி அரை வரைந்து கெடும் - அவ்விடத்து ஐயென் 
னும் ஈறு அரையென்னுஞ் சொல்லை நீக்கி ஏனை இரண்டிற்குங் 
கெடும் , மெய் அவண் ஒழிய என்மனார் புலவர் - தனனான ஊரப் 
பட்ட மெய்கெடாது அச்சொல்லிடத்தே நிற்க என்று கூறுவர் 
புலவர் ; எ - அ . 

( எ - டு . ) பனை ஆவிரை என நிறுத்தி அம்மு வருவித்து ஐகாரங் 
கெடுத்து ஒற்றின் மேலே அகரமேற்றிப் பனங்காய் ஆவிரங்கோடு 
செதிள் தோல் பூ என வரும் . அரையென நிறுத்தி அம்முக் கொடுத்து 
ஐகாரங் கெடாது அரையங்கோடு செதிள் தோல் பூ என முடிக்க . 
வல்லெழுத்துக் கேடு மேலே கடிநிலையின்று ( எழு - 2 அரு ) என்றத 
னாற் கூறுதும் .. 

நினையுங்காலை யென்றதனால் தூ துணை வழுதுணை தில்லை லை 
தாழை என நிறுத்தி அம்முக்கொடுத்து ஐகாரங்கெடுத்துத் தூ துணங் 
காய் வழுதுணங்காய் தில்லங்காய் ஓலம்போழ் தாழங்காய் என 
முடிக்க . 

( அக ) 
பனை முன் அட்டு 
உ அச . பனையின் முன்னா அட்டுவரு காலை 

நிலையின் ராகும் ஐயென் உயிரே 

ஆகாரம் வருதல் ஆவயி னான . 
* கசதப முதலிய மொழிமேல் தோன்றும் மெல்லெழுத்து 
என்பது தொகை மரபுக ஆம் நூற்பாவின் முற்பகுதி . 


கா 


தொல்காப்பியம் 


[உயிர் 


ஆகும் ஐயென் 


ஓராநயம் 


இது நிலைமொழிச் செய்கை நோக்கி எய்தாத தெய்துவித்தது . 

( இ - ள் . ) பனையின் முன்னர் அட்டுவரு காலை - முற்கூறிய 
வாறன்றிப் பனை யென்னுஞ் சொன முன்னர் அட்டென்னுஞ் சொல் 
வருமொழியாய் வருங்காலத்து , 

நிலையின்று 
உயிர் --நிற்றலில்லையாகும் ஐயென்னும் உயிர் , ஆவயின ஆன 
ஆகாரம் வருதல் - அவ்விடத்து ஆகாரம் வந்து அம்மெய்ம் 
மேலேறி முடியும் ; எ - று . 
எ - டு .) பனா அட்டு 

வரும் . இதற்கு மூன்றாவதும் 
ஆறாவதும் விரியும் . 
ஆவயினான என்றதனால் 

விச்சாவாதி என்னும் 
வேற்றுமை முடிபுங் கேட்டாமூலம் பாறாங்கல் என்னும் அல்வழி 
முடிபுங் கொள்க . இவற்றுள் வடமொழிகளை மறுத்தலும் ஒன்று . 

( அ 2 ) 
பனை முன் கொடி 
உ வு . கொடிமுன் வரினே ஐயவண் நிற்பக் 

கடிநிலை யன்றே வல்லெழுத்து மிகுதி . 
இது மேல் ஐகாரங் கெடுத்து அம் முப்பெறும் என்றார் , ஈண்டு 

கெடாது நிற்கும் என் றலின் எய்தியது இகந்து படாமற் 
காத்தது அம்மு விலக்கி வல்லெழுத்து விதித்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தது மாம் . 

( இ - ள் . ) முன் கொடி வரின் - பனையென்னுஞ் சொன் 
முன்னர்க் கொடியென்னுஞ சொல வரின் , ஐ அவண் நிற்ப - 
கேடு ஓதிய ஐகாரம் ஆண்டுக் கெடாது நிறப் , வல்லெழுத்து 
மிகுதி கடிநிலையின்று வல்லெழுத்து மிக்கு முடிதல் 

நீக்கு 
நிலைமையினறு ; எ 

{ எ பனைக்கொடி என வரும் . இதற்கு இரண்டாவதும் 
மூன்றாவதும் விரியும் . 

கடி நிலையின்று என் றதனான் ஐகார ஈற்றுப்பெயர்களெல்லாம் 
எடுத்தோத்தானும் இலேசானும் அம்முச்சாரியையும் பிறசாரியையும் 
பெற்றுழி அதிகார வல்லெழுத்துக் கெடுத்துக் கொள்க ! 

இன்னும் இதனானே உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் 
சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . பனையின் குறை அரையின் 
கோடு 

ஆவிரையின் கோடு விசையின் கோடு ஞெமையின் கோடு 
நமையின் கோடு எனவும் , 

எனவும் , தூ துணையின் காய் வழுதுணையின் காய் 
உழையின் கோடு வழையின் கோடு எனவும் வரும் . 

பனைத்திரள் பனைந்திரள் என்னும் உறழ்ச்சி முடிபு தொகைமரபின் 
புறனடையாற் கொள்க . அல்வழியு மாதலின் . அன்றி ஈண்டு 
அவணென்றதனாற் கொள்வாரும் உளர் . 

( அகூ ) 
வடமொழிகள் விச்சாவாதி கேட்டாமூலம் என்பன . 


- 


. 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


எது 


என 


திங்கட்பெயரும் நாட்பெயரும் 
உ வுசு . திங்களும் நாளும் முந்துகிளந் தன்ன . 

இஃது இயைபு வல்லெழுத்தினோடு இக்குச் சாரியையும் வல்லெ 
முத்து விலக்கி ஆன் சாரியையும் வகுத்தலின் எய்திய தன் மேற் சிறப்பு 
விதியும் எய்தியது விலக்கிப் பிறிது விதியுங் கூறுகின்றது . 

ள். ) திங்களும் நாளும் - ஐகார ஈற்றுத் திங்களை 
ணர நின்ற . பெயரும் 

. நாளை உணரநின்ற பெயரும் , முந்து 
ளந்தனன இகர ஈற்றுத் திங்களும் நாளும் போல இக்கும் . 
ஆனும் பெற்று முடியும் ; எ - று . 

( எ - டு . ) சித்திரைக்குக் கொண்டான் கேட்டையாற்கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . சித்திரை நாளாயின் 
ஆன்சாரியை கொடுக்க . வல்லெழுத்துக்கேடு முன்னர்க் கடிநிலை 
யின்று ( எழு - உஅரு ) என்றதனாற் கொள்க . 
திங்கள் முற்கூறிய முறையன்றிக் கூற்றினா 

முறையன்றிக் கூற்றினால் உழைங்கோடு 
அமைங்கோடு உடைங்கோடு என மெல்லெழுத்துக் கொடுத்துங் 
கலைங்கோடு கலைக்கோடு என உறழ்ச்சி எய்து 

உறழ்ச்சி எய்து வித்துங் கரியவற்றுக் 
கோடு குறியவற்றுக் கோடு நெடியவற்றுக்கோடு என ஐகார ஈற்றுப் 
பண்புப் பெயர்க்கு வற்றுக்கொடுத்து ஐகாரங்கெடுத்து வற்று மிசை 
யொற் றென்று ஒற்றுக் கெடுத்தும் அவையத்துக் கொண்டான் அவை 
யிற் கொண்டான் அத்தும் இன்னுங் கொடுத்தும் பனையின் 
மாண்பு கேட்டையி னாட்டினா னென இயல்பு கணத்துக்கண் 
சாரியை கொடுத்தும் முடிக்க . ஐகார ஈறு இன் சாரியை பெறுதல் 
தொகை மரபினுட் கூறாமையின் ஈண்டுக் கொண்டாம் . 

( அச ) 
மழை என்னுஞ் சொல் 
உ அஎ , மழையென் 

மழையென் கிளவி வளியியல் நிலையும் . 
இது வல்லெழுத்தினோடு அத்து வகுத்தலின் எய்தியதன் மேற் 
சிறப்பு வித்யும் இயல்பு வல்லெழுத்து விலக்கி இன் வகுத்தலின் 
எய்தியது விலக்கிப் பிறிது வதியுங் கூறுகின்றது . 
( இ - ள் . ) மழையென் கிளவி - மழை யென்னும் 

ஐகார 
ஈற்றுச் சொல் , வளியியல் நிலையும் - வளியென்னுஞ் சொல் 
அத்தம இனனும் பெற்று முடிந்த இயல்பின்கண்ணே நின்று 
முடியும் ; எ 
எ - டு . மழையத்துக் கொண்டான் மழையிற் 

மழையிற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

கண்டு ன் பெற்றுழி வல்லெழுத்துக் கேடு கடிநிலை யின்று 
( எழு 

என்றதனாற் கெள்க. சாரியைப் பேறு வருமொழி 
வரையாது கூறினமையின் இயல்புகணத்துக்கண்ணுங் 
மழையத்து ஞான றான் மழையின் ஞ ! ன்றான் நிறுத்தினான் மாட்டினான் 
வந்தான். அடைந்தான் என ஒட்டுக . 

( அடு ), 


இன் 


4 


கொள்க . 


கஎச 


தொல்காப்பியம் 


[ உயிர் 


வேட்கை முன் அவா 
உவுவு . செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் 

ஐயென் இறுதி அவாமுன் வரினே 
மெய்யொடுங் கெடுதல் என்மனார் புலவர் 

டகாரம் ணகார மாதல் வேண்டும் . 
இது வேற்றுமைக்கண் செய்யுண் முடிபு கூறுகின்றது . 
( இ - ள் . ) செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் ஐயென் 
றுதி - செய்யுளிடத்து வேட்கையென்னும் ஐகார் ஈற்றுச்சொல் 
அவா முன் வரின- அவா வென்னுஞ் சொற்கு முன்னர் வரின் , 
மெய்யொடுங் கெடுதல் 

எனமனார் புலவர் --அவ்வைகாரம் 
தான் ஊர்ந்த மெய்யோடுங்கூடக் கெடுமென்று கூறுவர் புலவர் , 
டகாரம் ணகாரம் ஆதல வேண்டும் - அவ்விடத்து நின்ற டகார 
ஒற்று ணகார ஒற்றாய்த் திரிதல் வேண்டும் ; எ 

( எ - டு . ) வேணவா நலிய வெய்யவுயிரா என வரும் . 

வேட்கையாவது பொருள்கள் மேல் தோன்றும் பற்றுள்ளம் . அவா 
வாவது அப் பொருள்களைப் பெறவேண்டு மென்று மேன் மேல் நிகழும் 
ஆசை எனவே , வேட்கையா லுண்டாகிய அவாவென மூன்றனுருபு 
விரிந்தது . இதனை வேட்கையும் அவாவுமென அல்வழி யென்பாரும் 
உளர் . 

பங்ஙனங் கூறுவார் பாறங்கல் என்பதனை அம்முக் கொடுத்து 
ஈண்டு முடிப்பர் . 

( அசு ) 


க 0 . 


ஓகார ஈறு 


அல்வழியில் ஓகார ஈற்றுப் பெயர் 
உ வுக . ஓகார இறுதி ஏகார இயற்றே . 

ஃது ஓகார ஈற்று அல்வழி முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஓகார இறுதி ஏகார இயற்று - ஓகார ஈற்றுப் 
பெயர்ச் சொல் , ஏகார ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் வல் 
லெழுத்து வந்துழி அவ் வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ 
( எ - டு . ) ஓக்கடிது சோக்கடிது சிறிது தீது பெரிது எனவரும் . 

( அஎ ) 
ஓகார இடைச்சொல் 
மாறுகொள் எச்சமும் வினாவும் ஐயமும் 

கூறிய வல்லெழுத் தியற்கை யாகும் . 
இஃது இடைச்சொல் முடிபு கூறலின் எய்தாத தெய்துவித்தது . 

ந் நூற்பாவின் படி , வேட்கை + அவா = வேணவா என்று முடிக் 
காமல் , வேண் + அவா = வேணவா என்றே முடிக்கவும் கூடும் . வேள் 
வேண் 

, ஓ . கோ ; பெள் - பெண் . 


உக . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஎரு 


ள் . ) மாறு கொள் 

எச்சமும் மாறுபாட்டினைக் 
கொண்ட எச்சப்பொருண்மையை ஒழிபாகவுடைய ஓகாரமும் , வினா 
வும் - வினாப்பொருண்மையையுடைய ஓகாரமும் , ஐயமுப - ஐயப் 
பொருண்மையையுடைய ஓகாரமும் , கூறிய வல்லெழுத்து இயற்கை 
மாகும் - முற்கூறிய வல்லெழுத்தினறி இயல்பாய் முடியும் ; எ - று . 

எ - டு . ) யானோ கொண்டேன் எனவும் , நீயோ கொண்டாய் 
எனவும் பத்தோ பதினொன்றோ, புற்றோ புதலோ எனவும் வரும் . 

கூறிய என்றதனான் யானோ தேறே னவர் பொய் வழங்கலரே 
குறுந் - உக . ) எனப் பிரிநிலையும் , நன்றே தீதோ கண்டது எனத் தெரி 
நிலையும் , ஓஓ கொண்டான் எனச் சிறப்புங் , குன்று றழ்ந்த களிறென் 
• கோ கொய்யுளைய மா வென் கோ ( புறம் - கூ அஎ ) என எண்ணு நிலையும் 
வல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடிதல் கொள்க . 

இதனானே 
ஈற்றசை வருமேனும் உணர்க . 

( அஅ ) 
இதுவும் அது 
உகக . ஒழிந்ததன் நிலையும் மொழிந்தவற் றியற்றே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஒழிந்ததன் நிலையும் மொழிந்தவற்று இயற்று - 
ஒழியிசை ஓகாரத்தினது நிலையும் முற்கூறிய ஓகாரங்களின் 
இயல்பிற்றாய் இயல்பாய் முடியும் ; எ - 

( எ - டு . ) கொளலோ கொண்டான் , செலலோ 
தரலோ தந்தான் , போதலோ போயினான் என ஓசை வேற்றுமையான் 
ஒரு சொல் தோன்றப் பொருள் தந்து நிற்கும் . 

( அக ) 
வேற்றுமையில் ஓகார ஈற்றுப் பெயர் 
வேற்றுமைக் கண்ணும் அசனோ ரற்றே 

ஒகாம் வருதல் ஆவயி னான . 
ஃது ஓகார ஈற்று வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 

ள் . ) வேற்றுமைக் கண்ணும் அதனோரற்று - ஓகார 
ஈறு வேற்றுமைக்கண்ணும் அவ் வோகார ஈற்று அல்வழியோடு 
ஒத்து வல்லெழுத்து மிக்கு முடியும் , ஆவயினான ஒகரம் வருதல் 
- அவ்விடத்து ஒகரம வரும் ; எ - 

எ - டு . ) ஓஒக்கடுமை கோ ஒக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
என வரும் . 

( 50 ) 
கோ முன் இல் 
உகூ கூ . இல்லொடு கிளப்பின் இயற்கை யாகும் . 


சென்றான் , 


* கொளலோ கொண்டான்- கொண்டிலன் . இங்ஙனமே பிறவும் . 


தொல்காப்பியம் 


[ உயிர் 


இஃது எய்தியது விலக்கிற்று . என்னை ? முன்னர் வன்கணம் 
வந்துழியே ஒகரம் பெறுமென வரையாதும் நிலைமொழித்தொழில் 
வரையாதுங் கூறலின் நான்கு கணத்துக்கண்ணுஞ் சேறுமாகலின் . 

ன் . ) இல்லொடு கிளப்பின் இயற்கையாகும் - ஓகார 
ஈற்றுக் கோவென்னும் மொழியினை இல்லெனனும் வருமொழி 
யோடு சொல்லின ஒகரம் மிகாது இயல்பாய் முடியும் . எ - 

( எ - டு . கோவில் என வரும் கோவென்றது உயர்திணைப் பெய 
ரன்றோ 

வெனின் , கோவந்ததென்று அஃறிணையாய் முடிதலின் 
* அஃறிணைப்பாற்பட்டதென்க . 

( கக ) . 
சில ஈறுகட்குச் சாரியை 
உ கூச . உ சூபியல் நிலையும் மொழியுமா குளவே 

ஆவயின் வல்லெழுத் தியற்கை யாகும் . 
து வல்லெழுத்து விலக்கிச் சாரியை வகுத்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) உருபியல் நிலையும் மொழியுமாருள - ஓகார 
ஈற்று மொழிகளுட் பொருட்புணர்ச்சிக்கண் உருபு புணர்ச்சியது 
இயல்பிலே நினறு ஒன்சாரியை பெற்று முடியும் மொழிகளும் 
உள , ஆவயின் வல்லெழுதது இயற்கையாகும்.- அவ்விடத்து 
வல்லெழுத்து இயல்பாய் முடியும் ; எ - 

( எ - டு . ) கோ ஒன்கை செவி தலை புறம் என வரும் . 
சாரியைப்பேறு வருமொழி வல்லெழுத்தை 

விலக்காமை 
இதனானும் பெற்றாம் . 

( க . ) 


ஒளகார ஈறு 

இருவழியிலும் ஒளகார ஈற்றுப்பெயர் 
உ கரு . ஔகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 

அல்வழி யானும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை யின்றே 
அவ்விரு ஈற்றும் உகரம் வருதல் 

செவ்வி தென்ப சிறந்திசி னோரே . 
ஃது ஒளகார ஈறு இருமொழியும் முடியுமாறு கூறுகின்றது .. 
(( இ - ள் . ) ஒளகார 

றுதிப் பெயர்நிலை முன்னர் -- ஒளகாரம் 
இறுதியாகிய 

பெயர்ச்சொன் முன்னர் வல்லெழுத்து முதன் 
மொழி வருமொழியாய் வரின் அல்வழி பானும் வேற்றுமைக் 

அஃறிணைப்பாற் படுதலாவது சொல்லால் அஃறிணையாயும் 
பொருளால் உயர்திணையாயு மிருத்தல் . 


( 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


கண்ணும் - அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக் கண்ணும் , வல் 
லெழுத்து மிகுதல வபை நிலையினறு - வல்லெழுத்து மிக்கு 
முடிதல் நீக்கு நிலைமையினறு , அவ்விரு ஈற்றும் உகரம வருதல் 
செவ்வி தென்ப சிறந்திசினோர் - அவ்விருகூற்று 

முடிபின் 
கண்ணும் நிலைமொழிக்கண் 

உகரம் 

வந்து முடிதல் செவ்வி 
தன்று சொல்லுவர் சிறந்தோர் ; எ - 


( எ - டு ) கௌவுக்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , கடுமை 
சிறுமை தீமை பெருமை எனவும வரும் . 


செவ்விதென்றதனான் மென்கணத்தும் இடைக்கணத்தும் உகரம் 
பெறுதலும் கொள்க . கெளவு ஞெமிர்ந்தது ஞெமிர்ச்சி எனவும் , 
வளவு வலிது வலிமை எனவும் வரும் . 


நிலைமொழி யென்றதனாற் கௌவின் கடுமை என உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கட்சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்வுங் 
கொள்க . 


இன்னும் இதனானே ஐகாரமும் இகரமும் வேற்றுமைக்கண் உருபு 
தாகையாயுழி இயல்பாதல் கொள்க . 

( க ) 


உயிர்மயங்கியல் முற்றிற்று . 


அ . புள்ளிமயங்கியல் 


( மெய்யீறுகளின் புணர்ச்சி யிலக்கணம் உணர்த்துவது ) 


மெல்லொற்று ஈறுகள் 


உ.க. 


இருவழியிலும் ஞசார ஈற்றுத் தொழிற் பெயர் 
ஞகாரை ஒற்றிய தொழிற் பயர் முன்னர் 
அலலது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத் திலையின் அவ்வெழுத்து மிகுமே 

உகரம் வருதல் ஆவயி னான 
என்பது சூத்திரம் . 

நிறுத்த முறையானே உயிரீறு புணர்த்துப் புள்ளியீறு வன்கண 
தோடுஞ் சிறுபான்மை ஏனைக் கணத்தோடும் புணருமாறு கூறலின் 
வ்வோத்துப் புள்ளி மயங்கியலென்னும் பெயர்த்தாயிற்று . 

இச் சூத்திரம் ஞகார ஈறு வன்கணத்தே இருவழியும் புணரு 
மாறு கூறுகின்றது . 

( இ - ள் ) ஞகாரை ஒற்றிய தொழிறபெடர் முன்னர் -- ஞகா 
ரம் ஈற்றின்கண் ஒற்றாகநினற 

ெதாழிற்பெயரின 

முன்னர் , 
அல்லது 

கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் --- அல்வழியைச் 
சொல்லுமிடத்தும் வேற்றுமையை 

சொல்லுமிடத்தும வல் 
லெழுதது இயையின் அவ வெழுத்து மிகும் -- வல்லெழுத்து 
முதன் மொழி வருமொழியாய வரின அவவல்லெழுத்து வருமொழிக் 
கண் மிக்கு முடியும் , ஆவயின ஆன உகரம வருதல - அவ்விடத்து 
உகரம் வரும் ; சு 

( எ - டு ) உரிஞக்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , உரிங்க் 
கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

அதற்கு மேலும் ஒரு முடிபு 
2. கஎ . ஞநமவ இயையினும் உரம நிலையும் . 

இஃது அவ் வீறு மென்கணத்தோடும் இடைக்கணத்து வகரத் 
தோடும் முடியுமென எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) ஞமேவ இயையினும் உகரம் நிலையும் - அஞ்ஞகர 

வன்கணமனறி ஞநமவ முதன்மொழி வருமொழியாய் 
வரினும் நிலைமொழிக்கண் உகரம் நிலை பெற்று முடியும் ; எ - 
( எ - டு . ) 

டு . ) உரிஞஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , 
நற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . 


எழுத்ததிகாரம் 


யகரத்தோடும் 

உயிரோடும் புணருமாறு தொகைமரபினுள் 
உகரமொடு புணரும் ( எழு - கசுகூ ) என்பதனாற் கூறினார் . 


அல்வழிகளில் நகர ஈறு 
. கூவு . 

நகர இறுதியும் அதனோ ரற்றே . 
இது நகர ஈறு முற்கூறிய கணங்களோடு அல்வழிக்கண் முடியு 
மாறு கூறி எய்தாத தெய்து விக்கின்றது . 
( இ - ள் ) . நகர றுதியும் - நகர ஈற்றுப் பெயரும் 

முற் 
கூறிய கணங்களோடு புணருமவழி , அதனோரற்று - அஞ் ஞகர 
சற்றுத் தொழிற்பெயர் இயல்பிற்றாய் வல்லெழுத்து வந்துழி 
அவ்வெழுத்து மிக்கு உகரம் பெற்றும ஞநமவ வந்துழி உகரம் 
பெற்றும் முடியும் ; எ - 

( எ - டு . ) பொருநுக்கடிது வெரி நுக்கடிது சிறிது தீது பெரிது 
எனவும் , ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் வரும் . முடிபு 
ஒப்புமை நோக்கி நகர ஈறு ஈண்டுப் புணர்த்தார் . ஈண்டு வேற்றுமை 
யொழித்து மாட்டேறு * சென்றதென்று உணர்க . 

( கூ ) 


இ 


வேற்றுமையில் நகர ஈறு 
4. கக . வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும் .. 

இது நிலைமொழி உகரம் விலக்கி அகரம் வகுத்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

ள் ) வேற்றுமைக்கு- அந்நகர வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கு உக்கெட அகம் நிலையும் --மே லெய்திய 
உகரங் கெட அகரத்தோடு நிலை பெற்றுப் புணரும் ; எ - று . 
(( எ - டு . ) பொருநக்கடுமை 

வெரி நக்கடுமை சிறுமை தீமை 
பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை என வரும் . அகர நிலையுமென் 
உகரங் கொ 

கெட என் றதனான் உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கட் சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்வஞ் சிறுபான்மை 
உகரப் பேறுங் கொள்க . வெரிநின்குறை பொருதின் தறை உரிஷின் 
குறை எனவும் உயவல் யானை வெரி நுச் சென்றனன் ( அகம் - கரு) 
எனவும் வரும் . யானையினது முதுகின் மேற் சென்றனன் என விரிக்க . 

பொருந் என்பது ஒரு சாதிப்பெயரும் பொருந்துத லென்னும் 
வினைப் பெயருமாம் . 


வேற்றுமை யொழித்து மாட்டேறு சென்றது - முந்தின நூற் 
பாக்களில் ஒகர விறுதிக்கு இருவழியும் கூறப்பட்டன . ஆகையால் , 
அதனோரற்றே என்னும் மாட்டேறு நகர விறுதிக்கும் இருவழியும் 
கொள்ள வைத்தல் வேண்டும் . ஆனால் , பிந்தின நூற்பாவில் வேற் 
றுமை வழியை விதந்து கூறியிருப்பதால் , அம்மாட்டேறு வேற்றுமை 
வழியை விலக்கிற் றென்பது . 


டெழுதுப. 
400 தொல்காப்பியம் 

[ புள்ளி 
வெரிந் என்னுஞ் சொல் 
கூ 00 . 

வெரிந்என் இறுதி முழுதுங் கெடுவழி 
வருமிடன் உடைத்தே மெல்லெழுத் தியற்கை . 

து அந் நகர ஈற்றுள் ஒருமொழிக்கு எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தது . 

ள் . ) வெரிந் என் இறுதி- வெரிநென்று சொல்லப் 
படும் நகர ஈற்றுமொழி , முழுதுங் கெடுவழி- தன் ஈற்று நகரம் 
முன்பெற்ற உகரத்தோடு எஞசாமைக் கெட்ட இடத்து , மெல் 
லெழுத்து இயற்கை வரும் இடன் உடைத்து - மெல்லெழுத்துப் 
பெறும இயல்பு வந்து முடியும இடனுடைத்து ; எ 
( எ - டு , வெரிந்குறை 

தலை புறம் 

வரும் . 
மெல்லெழுத்து வருமொழி நோக்கி வந்தது . ‘ வெயில் வெரி நிறுத்த 
பயிலிதழ்ப் பசுங்குடை ( அகம் - ஈ . எ ) என்பதில் நகர இகரமே இ 

( கு ) 


ஃ 


- 


செய்கை 


அதற்கு மேலும் ஒரு முடிபு 
கூ 0 க . ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே. 
இஃது அதற்கு எய்தாத தெய்து வித்தது . 
( இ - ள் . ) ஆவயின் - அவ்வெரிந் என்னுஞ் சொல் அவ் 

. 
வாறு ஈறு கெட்டு நின்ற இடத்து , வல்லெழுத்து மிகுதலும் 
உரிதது - மெல்லெழுததேயன்றி வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
உரித்து ; எ - 
( எ - டு .) வெரிக்குறை செய்கை தலை புறம் என வரும் . ( க ) 

வேற்றுமையில் ணகர ஈறு 
ணகார இறுதி உல்லெழுத் தியையின் 

டகார மாகும் வெற்றுமைப் பொருட்கே . 
இது நிறுத்த முறையானே ண கார ஈறு வேற்றுமைப் பொருட்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ணகார இறுதி --- ணகார ஈற்றுப்பெயர் , வல் 
லெழுத்து இயையின்- வல்லெழுத்து 
இயையின , ட காரமாகும் வேற்றுமைப் 

பொருட்கு - டகார 
மாகத் திரிந்து முடியும் வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் ; 

று . 
* வெயில் வெரி நிறுத்த ...இட்டெழுதுப் " என்பது நனண என் 
னும் மூன்று இன வெழுத்துக்களுள் முதலதே முந்தினது என்பதை 
உணர்த்தும் . 


.02 . 


{ 


முதனமொழி 


வந்து 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கவிக 


. 


f 


தொகை 


ெ 


( எ - டு . ) மட்குடம் சாடி தூதை பானை என வரும் . கண்கை 
புண்கை என்பன இரண்டாவதன் திரிபின் * முடிந்தன . 
கவண் கால் பரண் கால் என்பன மேல் முடித்தும் . 

ஆண் பெண் என்னுஞ் சொற்கள் 
கூகூ . ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 
இஃது இவ் வீற்று விரவுப் பெயருள் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கப் பீறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஆணும் பெண்ணும் - ஆணென்னும் விரவுப் 
பெயரும் பெண்ணெனனும் விரவுப் பெடரும , அஃறிணை இயற்கை 
மரபினுள் மொழி 

முதலாகும் என்பதன கண் 
அஃறிணைப்பெயர் முடிந்த இயலபு ( எழு - கசஎ ) போலத் தாமும் 
வேற்றுமைக்கண் இயல்பாய முடியும் ; எ - று . 
( எ - டு . ) ஆண்கை பெண் கை செவி தலை புறம் என வரும் . 

தாகைமரபினுள் , அஃறிணை விரவுப்பெயர் ( எழு - கடுகு ) 
என்பதனுள் முடிந்த இயல்பன்றோவெனின் , இவை ஆண்டு முடிந்தன 
போலத் தத்தம் மரபின் வினையாற் பாலறியப்படுவன அன்றி இரு 
திணைக்கண்ணும் அஃறிணையாய் முடிதலின , அஃறிணைப் பெயரது 

யல் போடுமாட்டெறிந்து முடித்தா ரென்க . ஆண் கடிது பெண் கடிது 
என்னும் அல்வழி முடிபு மொழி முதலாகும் ( எழு - கசஎ ) என்பதன் 
கண் வருமொழி முற்கூறியவதனான் முடிக்க . 

ஆண் என்னும் மரப்பெயர் 
கூச . ஆண்மரக் கிளவி அரைமர இயற்றே . 
இது திரிபுவிலக்கிச் சாரியை வகுத்தலின் எய்தியது விலக்கிப் 
றிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஆண்மரக் கிளவி - ஆண்பாலை உணர்த்தாது 
ஆணென்னும் மரத்தினை உணரநினற 

சொல் , அரை 
இயற்று - அரை யெனனும் மரம அம்முப்பெற்ற இயல்பிற்றாய்த் 
தானும் அம்முப்பெற்று முடியும் ; எ - 

( எ - டு . ) • ஆணங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 
ஒன்றென முடித்தலான் இயல்புகணத்துங் கொள்க . ஆண நார் 
லை என வரும் . 

( கூ) 
விரவுட் பெயரன்றென்றற்கு மரமென்றார் . 

இரண்டாவதன் திரிபு - தொகை மரபு கரு ஆம் நூற்பாவிற் 
கூறிய உ ஆம் வேற்றுமைத் திரிபு . 

இருதிணைக் கண்ணும் அஃறிணையாய் முடிதல் -ஆண் வந்தது 
என முடிதல் . 

* விரவுப்பெயர் - ஆண் என்னும் திணைப்பொதுப் பெயர் . 


பிறிது 


கஅடி 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


ள் . ) 


உரித்து , 


மருக கில் 


வின் என்னுஞ் சொல் 
கூலரு . விண்ணென வரூஉங் காயப் பெயர்வயின் 

உண்மையு முரித்தே அத்தென் சாரியை 

செய்யுள் மருங்கின் தொழில்வரு காலை . 
இது செய்யுளுள் திரிபு விலக்கிச் சாரியை வகுத்து . 

விண் என வரூஉங் காயப் பெயர்வயின் - விண் 
ணென்று சொல்லவருகிற ஆகாயத்தை உணாகின்ற பெயர்க் 
கண் , அத்து என் சாரியை உண்மையும் உரித்து - அத்தெனனுஞ் 
சாரியை உண்டாதலும் உரித்து இலலையாதலும 
செய்யுள் 

தொழில் வருகாலை- செய்யுளிடத்துத் 
தொழிற்சொல் வருங்காலத்து , எ று . 

( எ - டு . ) விண்ணத்துக்கொட்கும் வண்ணத்தமரர் விண்ணத் 
துக் கொட்கும் விரை செலலூர் தியோய் எனவும் , விண் குத்து நீள்வரை 
வெற்ப களைபவோ ( நாலடி . உசு ) எனவும் வரும் . விண் ணென் 
குறிப்பினை நீக்கு தற்குக் காயமென் றார் . 

விண்வத்துக் கொட்கும் என உடம்படுமெய் புணர்ந்து நிற்றலுங் 
கொள்க அதிகார வல்லெழுத் தன்மையிற் சாரியை வல்எழுத்துக் 
கொடுக்க . * 

( 50 ) 
ணகர ஈற்றுத் தொழிற் பெயர் 
கூ 0 சு . தொழிற்பெய ரெல்லாந் தொழிற்பெய ரியல . 
இஃது இவ் வீற்றுட் சிலவற்றிற்குத் திரிபு விலக்கி உகரமும் வல் 
லெழுத்தும் விதிக்கின்றது . 

( இ - ள் . ) தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல - 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் 

ஈற்றுத் 
தொழிற் பெயரது இயல்பிறறாய் வனகணம் வந்துழி வல் 
லெழுத்தும் உகரமும் 

பெற்றும் மெனகணத்தும் இடைக் . 
கணத்து வகரத்தும் உகரம் பெற்றும் முடியும் ; எ று . 

( எ - டு . ) மண் ணுக்கடிதுர் பண்ணுக்கடிது. சிறிது தீது பெரிது 
ஞான்றது நீண்டது மாண்டது உலிது எனவும் , மண்ணுக்கடுமை 
சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 

எல்லாமென்றதனால் தொழிற்பெயரல்லனவும் உகரமும் வல்லெ . 
முத்தும் பெற்றும் இன் சாரியை பெற்றும் புணர்வன கொள்க . வெண் 


1 


ஞகார 


அதிகார .. கொடுக்க - முந்தின நூற்பாக்களில் இயல்பும் மெலி 
மிகலுமே விதிக்கப்பட்டிருப்பதால் , வல்லெழுத்துப்பேறு அதிகாரப் 
படவில்லை . அதனால் , சாரியைக்குரிய வல்லெழுத்துக் கொடுக்க . 

1 மண்ணுதல் - நீராடுதல் , கழுவுதல் , அலங்கரித்தல் , வெட்டு 
தல் மண் பண் என்பன முதனிலைத் தொழிற்பெயர் . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஅகூ 


ணகார 


ணுக்கரை * தாழ் பெயல் கனை குரல் கடுப்பப் பண்ணுப்பெயர்த்து 
(மதுரைக் - ருசு O ) எண்ணுப்பாறு வெண்ணின் கரை என வரும் . ( கக ) 

ணகர ஈற்றுக் கினைப்பெயர் 
கூ 0 . கிளைப்பெய ரெல்லாங் கொளத்திரி பிலவே . 
இஃது இவற்றுட் சிலவற்றிற்குத் திரிபு விலக்கி இயல்பு கூறுத 
லின் , எய்தியது விலக்கிப் பிறி துவிதி கூறுகின்றது . 
- ள் . ) கிளைப் பெயரெல்லாம் 

ஈற்றுள் ஓரி 
னத்தை உணர்நினற பெயரெல்லாம் , கொளத் திரிபு இல - திரிபு 

வென்று கருதும்படியாகத் திரிதலின்றாய் இயல்பாய் 
மூடியும் ; எ - 

( எ - டு ) உமண் என நிறுத்திக் குடி சேரி தோட்டம் பாடி 
எனத்தந்து முடிக்க 

இனி , எல்லாமென் றதனாற் பிற சாரியை பெற்று முடிவனவும் 
இயல்பாய் முடி வனவுங் கொள்க மண்ணப்பத்தம் எண்ணீநோலை 
எனவும் , கவண்கால் பரண்கால் எனவுங் கொள்க . 

கொள என்றதனால் ஏழாம்வேற்றுமைப் பொருண்மை உணர 
ஜின் 

ற டைச்சொற்கள் திரிந்து முடிவனவுங் கொள்க . அங்கட்கொண் 
டான் இங்கட்கொண்டான் உங்கட் கொண்டான் எங்கட் கொண்டான் 
எனவும் , ஆங்கட்கொண்டான் ஈங்கட் கொண்டான் ஊங்கட்கொண் 
டான் யாங்கட்கொண்டான் எனவும் , அவட்கொண்டான் இவட்கொண் 
டான் உவட்கொண்டான் எவட்கொண்டான் எனவும் ஓட்டுக . ( கஉ ) 

அல்வழியில் எண் என்னும் உணவுப்பெயர் 
கூவு . 

வேற்றுமை யல் வழி எண்ணென் உணவுப்பெயர் 

வேற்றுமை யியற்கை நிலையலு முரித்தே . 
இஃது அவ்வீற்றுள் ஒன்று அல்வழியுள் வேற்றுமை மூடிபு 
போலத் திரிந்து முடியுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் ) வேற்றுமை அல்வழி வேற்றுமையல்லாத 
இடத்து , எண்ணென் உணவுப்பெயர் - வரையறைப் பொருண்மை 
உணர்த்தாது எண்ணென்று சொல்லப்படும் உணவினை உணர்த் 
தும் பெயர் , வேற்றுமை இயற்கை நிலையலும் உரித்து - 
வேற்றுமையது திரிந்து முடியும் இயல்பு நிற்றலும் உரித்து ; 


எண் 


வெண் வெண்ணாறு ( சோழநாட்டில் ஓர் ஆறு . ) 
* எண்ணுப்பாறு - எள்ளேற்றிய மரக்கலம் . 

எள் , 
தோணி . 
1 மண்ணப்பத்தம் - மண்ணுருண்டை . 
8 எண்ணநோலை எள்ளுருண்டை . 

நோலை என்பதே 
ருண்டையைக் குறிக்குமாதலால் , எண்ணநோலை என்பது நாண்கயிறு 
என்றாற்போல ஓரளவு மிகைப்படக் கூறலாம் . 


எள்ளு 


கஅடி 


தொல்காப்பியம் 


புள்ளி 


( எ - டு . ) எட்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . உம்மையால் 
தொகைமரபினுள் மொழிமுதலாகும் ( எழு - கசஎ ) என்றதனாற் 
கூறிய இயல்பு பெரும்பான்மையாயிற்று . 
ஃது எண்கடிது என வரும் . 

( கூ ) 
இருவழியிலும் முரண் என்னுந் தொழிற்பெயர் 
கூகூ. முரணென் தொழிற்பெயர் முதலியல் நிலையும் . 

இஃது இவ்வீற்றுத் தொழிற்பெயருள் ஒன்றற்குத் தொழிற் 
பெயாக்கு எய்திய உகரமும் வல்லெழுத்தும் விலக்கி இவ் வீற்று 
அல்வழி முடியும் வேற்றுமை முடிபும் எய்துவித்தது . 

( இ - ள் . ) முரண் என் தொழிற்பெயர் - மாறுபாடு உணர்த் 
தும் முரணெனனுந் தொழிற்பெயர் , முதலியல் 

நிலையும் - 
தொகை மரபிற் கூறிய அல்வழிக்கண் திரியாது 

முடிந்த 
இயல்பின்கண்ணும் ஈண்டு வேற்றுமைக்கண திரிந்து முடிந்த 
இயல்பின் கண்ணும் நிலை பெற்று முடியும் ; எ - று . 

( எ - டு . ) முரண்கடிது சிறிது தீது பெரிது நெகிழ்ந்தது நீண்டது 
மாண்டது வலிது எனவும் , முரட்கடுமை சேனை தானை பறை எனவும் , 
முரண்ஞெகிழ்ச்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . இதனைத் 
தொழிற்பெய ரெல்லாம் ( எழு - ங 0 சு ) என் றதன் பின் வையாத 
முறையன்றிக் கூற்றினான் முரண்கடுமை முரட்கடுமை , அரண் கடுமை 
அரட்கடுமை என்னும் உறழ்ச்சியுங் கொள்க . 

( கச ) 
வேற்றுமையில் மகர ஈறு 
மகர இறுதி வேற்றுமை யாயின் 

துவரக் கெட்டு வல்லெழுத்து மிகுமே . 
இது முறையானே மகர ஈற்றுப் பெயர் வேற்றுமைக்கட் புணரு 
மாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) மகர இறுதி வேற்றுமை ஆயின் - மகர ஈற்றுப் 
பெயர் வேற்றுமைப பொருட்புணர்ச்சிக்கண்ணாயின் , துவரக் 
கேட்டு வல்லெழுத்து மிகும் - அந நிலைமொழி மகரம் முற்றக் 
கெட்டு வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடியும் , எ - 

( எ - டு . ) மரக்கோடு செதிள் தோல் பூ என வரும் . முண்டகக் 
கோதை எனவும் வரும் . 

துவர என்றதனான் இயல்புகணத்துக்கண்ணும் உயர் திணைப் 
பெயர்க்கண்ணும் விரவுப் பெயர்க்கண்ணும் மகரக் கேடு கொள்க . மர 

* தாகைமரபில் அல்வழிக்கண் இயல்பு கூறியது – ஆம் நூற்பா . 
t இவ்வியலில் வேற்றுமைக்கண் திரிபு கூறியது எ ஆம் நூற்பா . 

இயல்புகணம் - மென்கணம் , இடைக்கணம் , உயிர்க்கணம் 
என்பன . 
5 விரவுப்பெயர் - இருதிணைப் பொதுப்பெயர் . இங்கு 

இங்கு நும் 
என்பது விரவுப் பெயர் . 


கூக 0 . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கஅரு 


எண் மர நூல் இவற்றிற்கு நான்கனுருபு விரிக்க . மரமணி யாழ் 
வட்டு அடை ஆடை என ஒட்டுக . நுஙகை எங்கை செவி தலை புறம் 
எனவும் , தங்கை செவி தலை புறம் எனவும் வரும் . ஈண்டு மகரக்கேடே 
கொள்க . முடிபு மேற்கூறுப ( எழு - K. உ 0 ,. 


அதற்கு , மேலும் இரு முடிபுகள் 


கூகக . 


அகர ஆகாரம் வருஉங் காலை 
ஈற்றமிசை அகரம் நீடலு முரித்தே. 


இஃது அவ்வீற்று முடிபு வேற்றுமையுடையன கூறுகின்றது . 


. 


( இ - ள் . ) 

அகர ஆகாரம் வரூஉங் காலை- அகர முதன் 
மொழியும் ஆகார முதன் மொழியும் வருமொழியாய் வருங்காலத்து , 
ஈற்று மிசை அகரம் நீடலும் உரிதது- மகர ஒற்றின் மேல நின்ற 
அகரம் நீண்டு முடிதலும் உரித்து நீடாமையும் உரித்து ; எ 


- 


( எ டு ) மரம் குளம் என நிறுத்தி மகரங்கெடுத்து அடி ஆம்பல் 
எனத் தந்து ரகர ளகரங்களில் நின்ற அகரம் ஆகாரமாக்கி மரா 
அடி குளா அம்பல் என முடிக்க . 

மேற் செல்வழி யறிதல் வழக்கத் தான ( எழு ககஉ ) என்பத 
னாற் குளா அம்பல் என்புழி ஆகாரத்தை அகர மாக்குக . 

உம்மையான் மரவடி குளவாம்பல் என நீடாமையுங் கொள்க . 

வருமொழி முற்கூறியவதனான் இவ் வீற்றுப் பிறவும் வேறுபட 
முடி வன 

கொள்க . கோணாகோணம் கோணாவட்டம் என வரும் . 
இவற்றிற்கு உள்ளென்னும் உருபு விரிக்க . 

கோணா கோணத்திற்கு வல்லெழுத்துக்கேடு மேலைச் சூத்திரத்து 
ஒலேசாற் கொள்க . 

( கசு ) 


குச்சி 


நக .. 


மெல்லெழுத் துறழும் மொழியுமா ருளவே 

செல்வழி அறிதல் வழக்கத் தான் . 
இது மகரங்கெட்டு வல்லெழுத்து மிகுதலோடு மெல்லெழுத்தும் 
உறழ்க என் றலின் , எய்திய தன்மேற சிறப்பு விதி கூறுகின்றது 

( இ - ள் ) மெல்லெழுத்து உறழும் மொழியுமாறுள - மகர 
ஈற்றுள வல்லெழுத்தினோடு மெல்லெழுத்துப் பெற்று உறழ்ந்து 
முடியும மொழிகளும் உள , வழக்கத்து ஆன செல்வழி அறிதல் - 
வழக்கத்தின் கணணும் வழங்கும் இடம் அறிக ; எ - று . 

( 1 - டு . ) குளங்கரை குளக்கரை சேறு தாது பூழி என வரும் . 
இவற்றுட் குளங்கரை குளக்கரைபோல அல்லன ஒத்த உறழ்ச்சியாய் 
வழங்கா வென்றற்குச் செல்வழி யறிதலென்றார் . 


கஅசு 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


வழக்கத்தான என்றதனான் குளத்துக்கொண்டான் ஈழத்துச் 
சென்றான் குடத்துவாய் பிலத்துவாய் என்றாற்போல்வன மகரங்கெட்டு 
அத்துப்பெற்றன . இவை அத்தே வற்றே ( எழு - கூ கூ . ) என்பதனான் 
ஒற்றுக் கெடா தாயிற்று , அஃது அல்வழிக்குக் கூறுதலின் , மழகளிறு 
என்பது மழவுங் குழவு மிளமைப் பொருள என்ற உரிச்சொல் . அது 
மகர ஈ றன்று . சண்பகங்கோடு என்பது வழக்கிடத்துச் செல்லாது . 

இன்னும் இதனானே மகரங்கெடா நிற்பனவுங் கொள்க . 
புலம்புக்கனனே ( புறம் - உடு அ ) கலம்பெறு கண்ணுள ரொக்கம் 
றலைவ ( மலைபடு - க O ) என வரும் . 

( கன ) 
இல்லம் என்னும் மரப்பெயர் 
கூகங . இல்ல மரப்பெயர் விசைமர இயற்றே . 

இஃது இவ் வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கி மெல் 
லெழுத்து விதிததது . 

( இ - ள் . ) இல்ல மரப் பெயர் - புக்கு உறையும் இல்லன்றி 
இல்லமென்னும் மரத்தினை உணரநின்ற சொல் ,, 

விசை மா 
இயற்று - விசை யென்னும் மரத்தின் இயல்பிற்றாய் மெல் 
லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) இல்லங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

மேலைச் சூத்திரத்து வழக்கத்தான ( எழு - ககஉ ) என் றதனான் 
மகரக்கேடு கொள்க . 

( கஅ ) 
அல்வழியில் மகர ஈறு 
கூகச . அல்வழி யெல்லாம் மெல்லெழுத் தாகும் . 

மகரம் அல் வழிக்கண் திரியும் என முற்கூறாமையின் 
எய்தாததெய்து வித்தது . 

( இ - ள் . ) அல்வழி யெல்லாம் மெல்லெழுத் தாகும் - மகர 
ஈறு அல்வழிக்கணெல்லாம் மெல்லெழுத்தாய்த் திரிந்து முடியும் . 


- 


( எ - டு . ) மரங்குறிது சிறிது தீது பெரிது என வரும் . மரம் 
து என்புரி திரிபின் றென்பது ஆணை கூற லென்னும் உத்தி . * 

இனி எல்லா மென் றதனால் அல்வழிக்கண் மகர ஈறு பிறவாற்றான் 
முடிவன வெல்லாம் முடிக்க . வட்டத்தடுக்கு , சதுரப்பலகை , ஆய்தப் 
புள்ளி . வேழக்கரும்பு , கலக்கொள் சுக்கு தோரை பயறு : நீலக்கண் 
என்னும் பண்புப் பெயர்கள் மகரங் கெட்டு வல்லெழுத்து மிக்கு முடிந் 
தன . ஆய்த வுலக்கை அகரமுதல : இவை இயல்புகணத்துக்கண் மகரங் 
கெட்டு முடிந்தன . எல்லாருங் குறியர் நாங்குறியேம் ; இவை உயர் 
ணைப் பெயர் மகரந் திரிந்து மெல்லெழுத்தாய் முடிந்தன, கொல்லுங் 
கொற்றன் உண்ணுஞ்சாத்தன் கவளமாந்து மலை கெழுநாடன் 

ஆணை கூறல் - இவ்வாசிரியன் கருத்து இதுவெனக் கொள்ள 
வைத்தல் . மகரம் பகரத்திற்கு இன மெல்லெழுத்தாகலின் அதன் முன் 
திரியாது என்பது கருத்து . 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


க அள 


பொருமாரன் தாவுபரி பறக்கு நாரை ஓடு நாகம் ஆடுபோர் வருகாலம் 
கொல்லும் யானை பாடும் பாணன் என இவை மகரந் திரிந்தும் 
கெட்டும் நிலை பெற்றும் வந்த பெயரெச்சம் .. 
இன்னும் இதனானே இயல்பு கணத்துக்கண்ணும் மகரங் கெடுத 
கெடாமையுங் கொள்க . மரஞான்றது நீண்டது 

மாண்டது 
எனவும் , மரம் யாது வலிது அடைந்தது எனவும் வரும் . இன்னும் 

தனானே பவளவாயென உவமத்தும் நில நீரென எண்ணடத்து 
கேடு கொள்க . 

( கக ) 


அகம் முன் கை 
கூ கரு ... அகமென் கிளவிக்குக் கைமுன் வரினே 

முதனிலை யொழிய முன்னவை கெடுதலும் 
வரைநிலை யின்றே ஆசிரி யர்க்க 

மெல்லெழுத்து மிகுத லாலயி னான . 
இது மகர ஈற்று அல்வழிக்கண் இம்மொழி இம் முடிப் எய்தும் 
என் றலின் எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் ) அகம் என் கிளவிக்குக் கை முன்வரின் 
மென்னுஞ் சொல்லிற்குக் கையென்னுஞ் சொல் முன்னே வருமாயின் , 
முதனிலை ஒழிய முன்னவை கெடுதலும் - முன்னின்ற அகரங் 
கெடாது நிற்ப அதன் முன் நின்ற ககரமும் மகர வொற்றுங் 
கெட்டு முடிதலுங் கெடாது நின்று முடித்தலும் , வரை நிலை இனறே 
யாசிரியர்க்க - நீக்கு நிலைமை யின்று ஆசிரியர்க்கு , ஆவயின் ஆன 
மெல்லெழுத்து மிகுதல் - அவை கெட்டவழி மெல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ - 

( எ - டு . ) அங்கை என வரும் . அகங்கை எனக் கெடாது முடிந்த 
வழி அல்வழி எல்லாம் 

( எழு - கச ) என் தனால் மகரந்திரிந்து 
முடிதல் கொள்க . இது பண்புத்தொகை. அதிகாரத்தானும் பொரு 
ணோக்கானும் வேந்தமைத் தொகை யன்மை உணர்க . 

( 20 ) 


இலம் முன் ‘ படு 
லமென் கிளவிக்குப் படுவரு காலை 

நிலையலு குசரித்தே செய்யுளான . 
இஃது இலமென்பது முற்று வினைச் சொல்லாகாது குறிப்பாகிய 
உரிச் சொல்லாய் நிற்குங்கால் அல்வழிக்கண் முடியுமாறு கூறுகின் நது . 
( இ - ள் . ) இலம் என் கிளவிக்கு - இல்லாமை 

ல்லாமை யென் 

யென்னுங் 
குறிப்பாகிய உரிச்சொற்கு , படு வரு காலை - உண்டாதலென்னும் 
வினைக்குறிப்புப் பெயர் வருமொழியாய் வருங்காலத்து , செய்யு 

* படு என்பது தெரிநிலை வினைப்பகுதியே யன்றி வினைக்குறிப்புப் 
பெயரன்று . படுதல் -உண்டாதல் . படு என்னும் பகுதி நீண்டு பாடு என 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


ளான நிலையலும் உரித்து - செய்யுளிடத்து மகரக்கேடும் திரிபு 
மின்றி நிற்றலும் உரித்து ; எ - று . 

எனவே , உம்மையாற் பிறசொல் வருங்காலத்துக் கேடுந் 
திரிபும் பெற்று நிற்றலும் உரித்தெனக் கொள்க . 

( எ - டு ) இலம்படு புலவ ரேற்றகை நிறைய ( மலைபடு - இஎசு ) : 
இதற்கு இல்லாமை உண்டாகின்ற புலவரெனப் பொருள் கூறுக . 
இலம் 
லம் பாடு 

நாணுத் தரும் என்கின் றதோ அவனின் இல்வாமை 
உண்டாதல் நாணு ததருமென்று பொருள் கூறுக இதனை நெற்பாடு 
டெரிதென்றாற் போலக் கொள்க . இது பொருளிலமென முற்று வினைச் 
சொல்லாமாறு உணாக . இலநின்றதெனக் கெட்டவாறும் , இலங் 
கெட வியந்தான் ஞ்சிறிதாக இலந் தீதென்று எனக் கசதக்கள் 
வரும் வழித் திரிந்தவா றுங் காண்க . 

எல்லா எழு -உகா மென் றதனான் இலம் வருவது போலும் இலம் 
யாரிடத்து என வகர யகரங்களின் முன்னர்க் கெடாது நிற்றல கொள்க . 

இதனை இலத்தாற்பற்றப்பட்ட புலவரென வேற்றுமை யென் 
ரால் உரையாசிரியரெனின , பற்றப்பட்ட புலவரென்பது பெயரெச்ச 
மா தலிற் பற்றவென்னுந் தொழில் தோற்றுவிக்கின்ற முதனிலைச் 
சொல்லைச் சூத்திரத்து ஆசிரியர் எடுத்தோதிற்றில ராதலானும் படு 
வென்பதுதானும் புலவரென்னும் பெயரோடு முடியுங்கால் ரண்டு 
காலங் காட்டும் ஈறுகள் தொக்க முதனிலைச் சொ * ய் நிற்றலின் , 
அதனை எடுத்தோதினாராதலானும் ஆசிரியர்க்கு அங்ஙனம் கூறுதல் 
கருத்தன்மை உணர்க . 

அன்றியும் பற்றப்பட்ட என்புழி இரண்டு முதனிலை கூடி ஒன்றாய் 
நின்று பற்று தலைச் செய்யப்பட்ட எனப் பொருள் தாராமையானும் 
அல்வழி யதிகாரமாதலானும் அது பொருளன்மை உணர்க . ( உக ) 

ஆயிரம் என்னும் எண்ணுப் பெயர் 
அத்தொடு சிவணும் ஆயிரத் திறுதி 

ஒத்த எண்ணு முன்வரு காலை . 
இஃது இவ் வீற்று எண்ணுப் பெயருள் ஒன்றற்குத் தொகை மரபி 
னுள் உயிரும் புள்ளியு மிறுதி யாகி ( எழு - கசு ச ) என்பதனான் எய்திய 
ஏயென் சாரியை விலக்கி அத்து வகுக்கின்றது . 

( இ - ள் . ) ஆயிரத்து இறுதி - ஆயிர மென்னும் எண்ணுப் 
பெயரின் மகரிம் , ஒத்த எண் முன்வருங்காலை- தனக்கு அகப் 
படும் மொழியாய்ப் பொருந்தின எண்ணுபபெயர் தன்முன் வருங் 
காலத்து , அததொடு சிவணும் -- தொகைமரபிற் கூறிய ஏயென் 
சாரியை ஒழித்து அத்துச் சாரியையோடு பொருந்தி முடியும் ; 


கூகஎ . 


முதனிலை திரிந்த தொழிற் பெயராதல் போல இலம்படு என்னும் 
பகுதியும் இலம்பாடு என்றாகும் . இலம்பா டொற்கம் ஆயிரண்டும் 
வறுமை ( தொல் . 843 ) என்றார் ஆசிரியரும் . இலம்படு என்பது 
எழுவாய்த்தொடர் . இலம்படு புலவர் என்பது வினைத்தொகை 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


( எ - டு . ) ஆயிரத்தொன்று ஆயிரத்தொன்பது என ஒன்று முதல் 
ஒன்பதின் காறும் ஓட்டுக . மகரக்தை அத்தின் மிசை யொற்றென்று 
கடுத்து அத்தினகர மகரமுனை யில்லை ( எழு - கஉடு ) என்று முடிக்க . 
ஆயிரத்தொருபது என்றாற்போல்வனவற்றிற்கும் ஒட்டுக . 
நிலைமொழி முற்கூறாததனான் ஆயிரத்துக்குறை கூறு 

கூறு முதல் 
என்பனவுங் கொள்க இன்னும் இத னானே ஆயிரப்பத் தென்புழி 
மகரங் கெடுத்து வல்லொற்று மிகுத்து முடிக்க . 

( உஉ ) 
அடையடுத்த ஆயிரம் 
கூ கவு . 

அடைகொடு தோன்றினும் அதனோ ரற்றே . 
இஃது 

‘ அடையொடு தோன்றினும் புணர்நிலைக் குரிய ( எழு - 
ககள் , என் றமையின் அவ்வெண்ணுப் பெயரை அடையடுத்து முடிக் 


கின்றது . 


கூச்க . 


நிறைப் 


( இ - ள் . ) அடையொடு தோன்றினும் - அவ்வாயிர மென்னும் 
எண்ணுப் பெயர் அடைய டுத்த மொழியோடு 

வரினும் , 
அதனோற்று - முற்கூறிய தனோடு ஒரு தன்மைத்தாய் அததுப் 
பெற்று முடியும் ; எ 
( எ டு ) பதினாயிரத்தொன்று இரண்டு இருப 

ருபதினாயிரத்தொன்று 
ஆறாயிரத்தொன்று நூறாயிரத்தொன்று முந்நூறாயிரத் தான்று ஐந்நூ 
றாயிரத் தொன்று என ஒட்டுக . முன்னர் லேசினான் முடிந்தவற்றை 
யும் அடை டுத்து ஒட்டுக . பதினாயிரத்துக்குறை புறம் கூறு முதல் 
எனவும் , நூறாயிரப்பத்து எனவும் வரும் . 

( உங ) 
அதன் முன் அளவுப் பெயரும் நிறைப்பெயரும் 
அளவம் நிறையும் வேரறுமை யியல . 
இஃது அவ்வெண்ணின் 

முன்னர் 

அளவுப்பெயரும் 
பெயரும் வந்தால் முடியுமாறு கூறுதலின் எய்தாத தெய்து வித்தது . 

ள் ) அளவும் 

அளவும் நிறையும் - அதிகாரத்தால் ஆயிரக் 
தானே 

நின்று ழியும் அடையடுத்து நின றுழியும் அளவுப் 
பெயரும் நிறைய பெயரும் வந்தால் , வேற்றுமை இயல- மகர 
ஈற்று வேற்றுமையோடு ஒத்து வல்லெழுத்து வந்துழி மகால் 
கெட்டு லல்லெழுதது மிககும இயல்புகணம வந்துழி துவா 
( எழு - ஙகப ) எனனும் லேசான எய்திய மகரங் கெட்டும் 
புணரும ; எ - 

(( எ - டு . அயிரம் பதினாயிரம் நூறாயிரம் என நிறுத்திக் கலம் 
சாடி தூதை பானை நழி மண்டை கூட்டில் அகல் உழக்கு எனவும் , 
கஃசு கழஞ்சு தொடி துலாம் பலா னைவுந் தந்து ஒட்டுக . 
வேற்றுமையியல எனவே தாம் வேற்றுமையல்ல வாயின . ( உச ) 

வேற்றுமையில் உயர்திணைப்பெயரும் விரவுப்பெயரும் 
படாசகைப் பெயரும் முன்னிலைப் பெயரும் 
தொடக்கங் குறுகும் பெயர்நிலைக் கிளவியும் 


520 . 


ககூடு 


தொல்காப்பியம் 


( பள்ளி 


கூறிய 


எ 


வேற்றுமை யாயின் உருபியல் நிலையும் 

மெல்லெழுத்து மிகுத லாவயி னான . 
இஃது 

உயர் திணைப் பெயரும் விரவுப் பெயரும் உருபியலுள் 
முடிந்தவாறே ஈண்டுப் பொருட்புணர்ச்சிக் கண்ணும் முடியுமென 
எய்தாத தெய் துவித்தது . 

( இ - ள் . ) படர்க்கைப்பெயரும் முன்னிலைப் பெயரும் - எல் 
லாருமென்னும் படாக்கைப் பெடரும் எல்லீருமென்னும் முன் 
னிலைப் பெயரும் , தொடக்கங் குறுகும் பெயர்நிலைக் கிளவியும் - 
கிளைத் தொடர்ச்சிப் பொருளவாய் நெடுமுதல் குறுகி முடியுந் 
தாம் நாம் யாமென்னும் பெயராகிய நிலைமையையுடைய சொல் 
லும் , வேற்றுமையாயின் உருபியல் நிலையும் - வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக் 

கண்ணாயின் உருபுபுணர்ச்சிக்குக் 
இயல்பின் கண்ணே நின்று முடியும் , ஆவயின் ஆன மெல் 
லெழுத்து மிகு தல் - மேல் நெடுமுதல் 

குதல் - மேல் நெடுமுதல் குறுகும் மொழிக்கண் 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

டு . ) எல்லாரு மென்பதனை மகர ஒற்றும் உகரமுங் கெடுத்து 
ரகரப் புள்ளியை நிறுத்திக் கை செவி தலை புநாம் எனத்தந்து 
டையில 

தம் முச்சாரியையும் இறுதியிலே உம்முச்சாரியையுங் 
கொடு - து எல்லார் தங்கையும் செவியும் தலையும் புறமும் என முடிக்க . 
இதற்கு அம்மினிறுதி எழு - கஉக ) என்னுஞ் சூத்திரத்துள் ‘ தன் மெய் 
என்றதனாற் பிற சாரியைக்கண் மகர ஒற்றுத் திரிந்து ஙஞநவாகும் 
எனச் செய்கை செய்து முடிச்க . எல்லீரு மென்பதற்கு டையிலே 
நும் முச்சாரிபையும் இறுதியிலே உம்முச்சாரியையும் கொடுத்து முற் 
கூறிய செய்கைகளெல்லாஞ் செய்து எல்லீர் நுங்கையும் செவியும் 
தலையும் புறமும் என முடிக்க . தாம் நாம் 

தாம் நாம் என்பனவற்றை ஏனை 
யிரண்டு நெடுமுதல் குறுகும் ( எழு- அஅ ) எனக் குறுக்கி மகர 
விறுதி ( எழு ... 10 ) என் கனான் மகரங் கெடுத்துத் தங்கை நங்கை 
செவி லை புறம் என முடிக்க , யாம் என்பதனை ஆகாரத்தை . 
எகரமாக்கி யகா 

யகர ஒற்றைக் கெடுத்து மகரவிறுதி ( எழு - 50 ) 
என்றதனால் மகரங்கடுத்து எங்கை செவி தலை புறம் என முடிக்க . 
தொடக்கங் குறு வனவற்றிற்கு 

வனவற்றிற்கு இச் சூத்திரத்தான் மெல்லெழுத்து 
மிகுக்க . 

உருபியல் நிலையும் என்பதனான் வேற்றுடையாதல் பெறாநிற்கவும் 
பீன்னும் வேற்றுமையாயினென்ற மிகையானே படர்க்கைப் பெயரும் 
முன்னிலைப்பெயரும் இயல்புகணத்து ஞகாரமும் நகாரமும் வந்துழித் 
தம் முச்சாரியையும் தும்முச்சாரியையும் பெறுதலும் மகரங்கெட்டு 
உம்முப் பெறுதலும் ஆவயினான என் றதனான் ஒற்று இரட்டுதலுங் 
கொள்க . எல்லார் தஞ்ஞாணும் எல்லீர் நுஞ்ஞாணும் நூலும் என 
வரும் . 

இனித் தொடக்கங் குறுகுவனவற்றிற்கும் அவ்விரண்டு இலே 
சானும் மகரங்கெடுதலும் ஒற்று இரட்டுதலுங் கொள்க . தஞ்ஞாண் 
நஞ்ஞாண் எஞ்ஞாண் நூல் என வரும் . 

இரண்டு லேசு ( 1 ) வேற்றுமையாயின் ( 2 ) ஆவயினான 
என்பன . 


* 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


ககக 


இன்னும் ஆவயினான என்றதனானே எல்லார்தம் எல்லீர் நும் 
என நின் றவற்றின் முன்னர் ஏனை மணி யாழ் வட்டு அடை என்பன 
ந்துழி மகரங் கெடாமையும் உம்முப் பெறுதலுங் கொள்க . 

இன்னும் இதனானே தொடக்கங் குறுகுவனவற்றிற்குந் தம்மணி 
யாழ் வட்டு அடை என மகரங் கெடாமையுங் கொள்க . 

இன்னும் , இதனானே தமகாணம் நமகாணம் எமகாணம் நம 
காணம் என உருபீற்றுச் செய்கைகளுங் கொள்க .. 

இன்னும் இதனானே நும் என்பதற்கு மகரத்தை மெல்லொற் 
றாக்கி நுங்கை செவி தலை புறம் என வருதலும் , நுஞ் ஞாண் என ஒற் 
றிரட்டுதலும் , நும்வலி என மகரம் கெடாது நிற்றலுங் கொள்க . 

இன்னும் இதனானே எல்லார்கையும் எல்லீர்கையும் எனத் தம் 
மும் நும்மும் பெறாது நிற்றலுங் கொள்க . 

( உ 5 ) 
அல்வழியில் அவை 
ஙக. அல்லது கிளப்பின் இயற்கை யாகும் . 
இது முற்கூறிய மூன்று பெயர்க்கும் அல்வழி முடிபு கூறு 


கின் றது . 


( இ - ள் . ) அல்லது கிளப்பின் இயற்கை யாகும் - அம் 
மூன்று பெயரும் அல்வழியைச் சொல்லுமிடத்து இயல்பாய் 
முடியும் . 

ஈண்டு இயற்கையென்றது சாரியை பெறாமை நோக்கி . இவற்றின் 
* ஈறு திரிதல் அல்வழி யெல்லாம் ( எழு - கூகசு ) என்பதனுள எல்லா 
மென் றதனாற் கொள்க . 

( எ - டு . ) எல்லாருங்குறியர் சிறியர் தீயர் பெரியர் எனவும் , 
எல்லீருங் குறியீர் சிறியீர் தீயீர் பெரியீர் எனவும் , தாங்குறியர் சிறியர் 
தீயர் பெரியர் எனவும் , தாங்குறிய சிறிய தீய பெரிய எனவும் , நாங் 
குறியம் சிறியம் தீயம் பெரியம் எனவும் , யாங்குறியேம் சிறியேம் 
தீயேம் பெரியேம் எனவும் வரும் . 

இன்னும் எல்லாமென்றதனானே இவற்றின் . முன்னர் ரூகார 
நகாரம் வந்தால் அவை அவ் வொற்றாய்த் திரிதல் கொள்க . எல்லாருஞ் 
ஞான்றார் நீண்டார் , எல்லீருஞ் ஞான் றீர் நீண்டீர் எனவும் , தாஞ் 
ஞான்றார் நீண்டார் எனவும் , நாஞ் ஞான்றாம் நீண்டாம் எனவும் , யாஞ் 
ஞான் றேம் நீண்டேம் எனவும் வரும் . 

இனி எல்லாரும் வந்தார் யாத்தார் அடைந்தார் , எல்லீரும் வந்தீர் 
யாத் தீர் அடைந்தீர் எனவும் , தாம் வந்தார் யாத்தார் அடைந்தார் என 
வும் , நாம் வருதும் யாத்தும் அடைதும் , யாம் வருவேம் யாப்பேம் 
அடைவேம் எனவும் ஏனைக் கணங்களின் முன்னர் மகரந் திரியாது 
நிற்றலும் உயிரீ றாகிய உயர் திணைப் பெயரும் ( எழு - கடுக ) என்ப 
தனான் முடியும் . 

( உ க ) 
எல்லாம் என்னும் வீரவுப் பெயர் 
ங 22 . 
உ . அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 

எல்லா மெனும் பெயர் உருபியல் நிலையும் 
வேற்றுமை யல்வழிச் சாரியை நிலையாது . 


. 


ககஉ 


தொல்காப்பியம் 


( புள்ளி 


கின்ற 


இஃது இவ் வீற்றுள் விரவுப்பெயருள் ஒன்றற்கு அல்வழிக்கண் 
ணும் வேற்றுமைக் கண்ணும் உருபியலோடு மாட்டெறிந்து எய்தாத 
தெய்து வித்தது . 

( இ - ள் . ) அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
அல்வழிக்கட் சொல்லினும் வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கட் 
சொல்லினும் , எல்லா மெனும் பெயர் உருபியல் நிலையும் - எல்லா 
மென்னும் விரவுப் பெயர் * உருபு புணர்ச்சியின் இயல்பிலே நின்று 
முடியும் , வேற்றுமை யல்வழிச் சாரியை நிலையாது - அப்பெயர் 
வேற்றுமைப் பொருட் புணர்ச்சியலலாத இடத்து வற்றுச் 
சாரியை நில்லா தாய் முடியும ; எ - று . 

உருபியல் நிலையும் என்ற மாட்டேறு அல்வழிக்கண் உம்முட் 
பெற்று நிற்றலும் பொருட் புணர்ச்சிக்கண் வற்றும் உம்மும் பெற்று 
நிற்றலும் உணர்த்திற்று . 

உம்முச்சாரியை ஒன்றுமே பெற்று முடி வேற்றுமையோடு 
உடே 

னோது அதுவும் வற்றுப் பெறுமாறு போல மாட் டெறிந்த மிகை 
யானே வன்கணத்து அல்வழிக்கண் நிலை மொழி மகரக்கேடும் வரு . 
மெ ழி வல்லெழுத்துப் பேறும் , மென்கணத்து மகரங்கெட்டு உம்முப் 
பெற்று - பெறாதும் வருகலும் , ஏனைக் கணத்து மகரங்கெட்டு உம் முப் 
பெற்றும் மகரங் கெடாதும் உம்முப் பெறாதும் வருதலுங் கொள்க . 

( எ - டு ) எல்லாக் குறியவும் சிறியவும் தீயவும் பெரியவும் 
எனவும் , எல்லா ஞாணும் நூலும் மணியும் எனவும் , எல்லா ஞ ன்றன 
நீண்டன 

மாண்டன எனவும் , எல்லா யாழும் வட்டும் அடையும் 
எனவும் , எல்லாம் வாடின ஆடின எனவும் வரும் இனி வேற்றுமைக் 
கண் எல்லாவற்றுக் கோடும் செவியும் தலையும் புறமும் என இவை 
வற்றும் உம்மும் பெற்றன . இவற்றிற்கு மகரம் 

வற்றிற்கு மகரம் வற்றின் மிசை 
யொற்றென்று கெடுக்க . இனி மென்கணத்துக்கண் எல்லாவற்று 
ஞாணும் நூலும் மணியும் எனவும் ஏனைக்கணத்துக்கண் எல்லாவற்றி 
யாப்பும் வலியும் அடையும் எனவும் வரும் . ஏனைக் கணமும் வற்றும் 
உம்மும் பெற்றன . 

( உஎ ) 
அதற்குமேலும் ஒரு முடிபு 
கூகூ . மெல்லெழுத்து மிகினும் மான மில்லை . 

இஃது ஒரு சார் வவ்லெழுத்தை விலக்கி மெல்லெழுத்து விதித்த 
லின் எய்திய தன்மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 
( இ - ள் ) மெல்லெழுத்து மிகினும் மான மில்லை - அவ் 

- 
வெல்லா மென்பது அல்வழிக்கண் மேல் இலேசினாற் கூறிய வல் 
லெழுத்தே யனறி மெல்லெழுத்து மிக்கு முடியினுங் குற்றமில்லை ; 


எல்லாம் எனபது , 

எல்லா மாந்தரும் எல்லா மரமும் மாந்த 
ரெல்லாம் பிரமெல்லாம் , என நிலைமொழியாயும் வருமொழியாயும் 
இருதிணையிலும் செல்லுதலின் விரவுப் பெயராயிற்று . எல்லாம் 
எனனும் காமைப் பன்மைப் பெயரும் எல்லாம் என னும் விரவுப் 
பெயரும் வெவ்வேறு . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


ககக 


எனவே , வல்லெழுத்து மிகுதலே பெரும்பான்மையாயிற்று . முற் 
கூறிய செய்கை மேலே து கூறினமையின் மகரக் கேடும் உம்முப் 
பேறுங் கொள்க . 

எல்லாங் குறியவும் சிறியவும் தீயவும் பெரியவும் என வரும் . 

மானமில்லை என்றதனான் உயர்திணைக்கண் வன்கணத்து மகரங் 
கெட்டு வல்லெழுத்து மிக்த இறுதி உம்முப் பெற்று முடிதலும் , 
இயல்பு கணத்துக்கண் மகரங் கட்டு உம்முப் பெற்று முடிதலுங் 
கொள்க . எல்லாக் கொல்லரும் சான்றாரும் தச்சரும் பார்ப்பாரும் 
குறியரும் சிறியரும் தீ டரும் பெரியரும் எனவும் , எல்லா ஞான்றாரும் 
நாய்கரும் மணியகாரரும் வணிகரும் அரசரும் எனவும் வரும் . 

இன்னும் இதனானே உயர் திணைக்கண் எல்லாங்குறியரும் சிறிய 
பரும் தீயரும் பெரியரும் என மகரங் கெட்டு மெல்லெழுத்து மிக்கு 
உம்முப் பெறுதலும் , எல்லாங் குறியர் சிறியர் தீயர் பெரியர் எனவும் , 
குறியீர் குறியம் * என உம்முப் பெறாது வருதலுங் கொள்க . 

இன்னும் இதனானே இடைக்கணத்தும் உயிர்க்கணத்தும் மகரங் 
கெடாது உமின்றி வருதலுங் கொள்க . எல்லாம் வந்தேம் அடைந் 
தேம் என வரும் . 

( உ அ ) 
அதற்கு உயர்திணை முடிபு 
ff . உசு . உயர் திணை யாயின் உருபியல் நிலையும் . 
ஃது எல்லா மென்பதற்கு உயர் திணை முடிபு கூறுகின்றது . 

ள் . ) உயர் திணையாயின் உருபியல் நிலையும் எல்லா 
மென்பது உயர்திணையாய நிறகுமாயின உருபு புணர்ச்சியின் 
இயல்பிற்றாய் இடைக்கண் நமமும் இறுதிக்கண் உம்மும் பெற்று 
முடியும் ; எ - 
உருபியலில் எல்லா மென்னு மிறுதி முன்னர் 

று தி முன்னர் - வற்றென் சாரியை 
( எழு - சஅக ) வகுத்ததனான் வற்றின் மிசை யொற்றென்று மகரங் 
கெடுத்த அதிகாரத்தான் உயர் திணை யாயி னம்மிடை 

வரும் 
எழு - ககூ 0 ) என நம்மின் முன்னும் மகரங் கெடுத்தார் , அதனோடு 
ஈண்டு மாட்டெறிதலின் அது கொண்டு ஈண்டும் மகரங் கெடுக்க . 
அம் மினிறுதி ( எழு -கஉ க என்பழித் தன்மெய் என்ற தனான் நம்முச் 
சாரியையினது மகரந் திரிதல் கொள்க . 

( எ - டு . ) எல்லாநங் கையும் செவியும் தலையும் புறமும் என 
ஒட்டுக . 

வருமொழி வரையாது கூறலின் எல்லா நஞ்ஞாற்சியும் நீட்சியும் 
என ஏற்பனவற்றோடு முடிபு அறிந்து ஒட்டுக . 

( உக ) 
வேற்றுமையில் நும் என்னும் பெயர் 
கூ உரு , நும்மே னொகபேயர்மெல்லெழுத்து மிகுமே . 

எல்லாங் குறியீர் எல்லாங் குறியம் என ஓட்டுக . குறியீர் 
முன்னிலை , குறியம் தன்மை . 

t நும் என்பது நூம் என்னும் வழக்கற்ற பழம் பெயரின் வேற்று 
மைக் குறுக்கம் . எம் தம் என்னும் பிறவிடக் குறுக்கங்கள் போன்றே 

எ. - 13 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


மகர ஈற்றிற்கு வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து 
விதித்தது . 

வ் . ) நும்மென் ஒரு பெயர் மெல்லெழுத்து மிகும் 
நும்மென்று சொல்லப்படுகின்ற விரவுப்பெயர் பொருட் புணர்ச்சிக் 
கண் மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) நுங்கை செவி தலை புறம் என வரும் . மகரவிறுதி 
( எழு -- க O ) என்பதனான் மகரங் கெடுக்க . 
ஒன்றென முடித்த லென்பதனான் உங்கை 

வருவதூஉங் 
கொள்க . துவர ( எழு - க O ) என்ற தனான் ஞகர நகரங்கள் வந்துழி 
மகரங் கெடுதலும் ஒரு பெயர் என்றதனான் ஒற்று மிகுதலுங் 
கொள்க . நுஞ்ஞாண் நூல் என வரும் . இன்னும் ஒரு பெயர் என்ற 
தனான் நும்மணி யாழ் வட்டு அடை மகரங் கெடாமையம் 
கொள்க . 

( 60 ) 


என் 


| 


என 


கூசு. 


அல்வழியில் நும் என்னும் பெயர் 
அல்லதன் மருங்கிற் சொல்லுங் காலை 
உக்கெட நின்ற மெய்வயின் ஈ வர 
இ இடை நிலை இ ஈறுகெட ரகரம 
நிற்றல் வேண்டும் புளளியொடு புணர்ந்தே 

அப்பான் மொழிவயின் இயற்கை யாகும் . 
து நும்மென்பதற்கு அல்வழி முடிபு கூறுகின் 

( இ - ள் . ) அல்ல தன் மருங்கிற் சொல்லுங்காலை - நும்மென் 
பதனை அல்வழிக்கண் கூறுமிடத்து , உ கெட நின்ற மெய் 
யின் ஈ வர - நகரத்துள உகரங்கெட்டுப் போக ஒழிந்து நின்ற 
நகர வொற்றிடத்தே ஈகாரம் வந்துநிற்ப , இ இடைநிலை இ ஈறு 
கெட - ஓர் இகரம் இடையிலே வந்து நிலைபெற்று மகரமாகிய 
ஈறு கெட்டுப்போக , புள்ளி ரகரம் நிற்றல் வேண்டும் -ஆண்டுப் 
புள்ளி பெற்று ஒரு ரகரம் வந்து நிற்மலை விரும்பும் ஆசிரியன் ,, 
அப்பால் மொழிவயின் அக் கூற்றினையுடைய 

நிலைமொழி 
யிடத்து , இயற்கையாகும் வருஞ் சொல் இயல்பாய் முடியும் ; 


( எ - டு . ) நீயிர் குறியீர் சிறியீர் தீயி பெரியீர் எனவரும் . 
நும் என்பதும் உருபு பெற்றும் பொதும் ஆறாம் வேற்றுமைப் 
பொருள் தரும் . 

நும் என்னும் வேற்றுமைத் திரிபுப் யொ எழுவாய் வேற்றுமை 
யில் நீயிர் என்றாகும் என இந்நூற்பாவிற் கூறியிப்பது தமிழியல்புக் 
கும் உத்திக்கும் பொருந்தாது . 

நீன் 
என்னும் முன்னிலை யொருமைப் பெயர் ஈறு கெடடு நீ என வழங்கு 
வதே இர் ஈறு பெற்று நீயிர் என்னும் பன்மைப் பெயராகும் . 


நும் 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


சொல்லுங்காலை யென்றதனானே நீயிர் ஞான் றீர் நீண்டீர் மாண் 
டீர் யாத்தீர் வாடினீர் அடைந்தீர் என ஏனைக்கணத்திலும் ஓட்டுக , 

( உக ) 
மகர ஈற்றுத் தொழிற்பெயர் 
ஈ.எ. தொழிற்பெய ரெல்லாந் தொழிற்பெய ரியல . 

இது வேற்றுமைக்கண் மகரங்கெட்டு வல்லெழுத்து மிக்கும் அல் 
வழிக்கண் மெல்லெழுத்தாய்த் திரிந்தும் வருமென எய்தியதனை 
விலக்கி ஞகர ஈற்றுத் தொழிற்பெயர் போல நிற்குமெனப் பிறிது 
விதி வகுத்தது . 
( இ - ள் . ) 

- ள் . ) தாழிற்பெயரெல்லாம் - மகர ஈற்றுத் தொழிற் 
பயரெல்லாம் , தொழிற்பெயர் இயல 

ழிற்பெயர் இயல - ஞகார ஈற்றுத் தொழிற் 
பெயர் போல அலவழியினும் வேற்றுமையினும் வன்கணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் இயல்புகணத்து உகரமும் பெற்று 
முடியும் : எ 

( எ - டு ) செம்முக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது 
மாண் து வலிது எனவும் , செம் மக்கடுமை சிறுமை தீமை பெருமை 

ஞா ற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . தும் முச் செறுப்ப 
( குறள் - கடகஅ ) என்பதும் அது . இவை குறியதன் முன்னர்த் தன் 
னுரு விரட்டல் ( எழு - கசு 0 ) . 

எல்லா மென்றதனான் உகரம் பெறாது நாட்டங்கடிது ஆட்டங் 
கடிது என மெல்லெழுத்தாய் அல்வழிக்கண் திரிதலும் நாட்டக்கடுமை 
ஆட்டக்கடுமை என வேற்றுமைக்கண் வல்லெழுத்து மிகுதலுங் 
கொள்க . 

( உ ) 
ஈழ் கம் உரும் என்னும் பெயர்கள் 
கூஉ வு . ஈமுங் கம்மும் உருமென் கிளவியும் 

ஆமுப் பெயரு மவற்றா ரன்ன . 
இது பொருட்பெயருட் சில தொழிற்பெயரோடு ஒத்து முடியும் 
என எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள . ) ஈமுங் கம்மும் உருமென் கிளவியும் ஆ முப்பெய 
- ஈ மென்னுஞ் சொல்லுங் கமமென்னுஞ் சொல்லும் 
மென்னுஞ் சொல்லுமாகிய அமமூன்று பெயரும் , அவற்றோ 
ரன்ன - முற்கூறிய தொழிற்பெயரோடு ஒரு தன் மபவாய் வன் 
கணத்து உகரமும் வல்லெழுத்தும் இயல்புகணத்து உகரமும் 
பெற்று முடியும் ; எ - 

ஈம் என்பது சுடுகாடு , கம் - தொழில் . 
( எ - டு . ) ஈ முக்கடிது கம் முக்கடிது உருமுக்கடிது சிறிது தீது 

றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , ஈ முக்கடுமை 
கம்முக்கடுமை உருமுக்கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாம்சி நீட்சி 
“ மாட்சி வலிமை எனவும் ஒட்டுக . 


உரு 


ரும் . 


பெரிது ஞ 


கசு 


தொல்காப்பியம் 


( புள்ளி 


1 


கூஉக . 


கிள வியென்றதனான் வேற்றுமைக்கண்ணும் அல்வழிக்கண்ணும் 
உயிர் வருவழி உகரம்பெறாது ஈமடைவு ஈமடைந்தது என நிற்றலுங் : 
கொள்க . 

தன்னின முடித்த லென்பதனான் அம்மு தம்மு நம்மு எனச் சாரி 
யைக் கண்ணும் உகரம் வருதல் கொள்க . 

( கூ ) 
ஈம் கம் என்னும் இருபெயர்க்கும் சாரியை 
வேற்றுமை பாயின் ஏனை யிரண்டும் 

தோற்றம் வேண்டும் அக்கென் சாரியை . 
இது மேல் முடிபு கூறிய மூன்றனுள் இரண்டிற்கும் வேற்றுமைக் 
கண் வேறொரு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) வேற்றுமையாயின் வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சியாயின் , ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் அக்கென் 
சாரியை 

இறுதியில் உருமொழிந்த இரண்டும் அக்கென்னுஞ் 
சாரியை தோன்றி முடிதலை வேண்டும் ஆசிரியன் ; எ - 

( எ - டு . ) ஈமக்குடம் கம்மக்குடம் சாடி தூதை பானை எனவும் , 
ஞாற்சி நெருப்பு மாட்சி விறகு எனவும் ஒட்டுக . 

அக்கு வகுப்பவே நிலைமொழித் தொழிலாகிய உகரங்கெட்டு முற் 
கூறிய வல்லெழுத்து விலக்கப்படாமையின நின்று முடிந்தது . 

வன்கணத்திற்கு முன்னின்ற சூத்திரத்திற் கூறியது குணவேற்று 
மைக் கென்றும் ஈண்டுக் கூறியது பொருட்புணர்ச்சிக் கென்றுங் 
கொள்க . 

( உச ) 
மகரம் குறுகுமிடம் 
வகாா மிசையும் மகாரங் குறுகும் . 
இது முன்னர் 

அரையளவு குறுகல் ( எழு -- க x ) எனவும் , 
னகாரை முன்னர் ( எழு - திட ) எனவுங் கூறிய மகரம் இருமொழிக் 
கண்ணும் குறு குமென அதன் ஈற்றகத்து எய்தாத தெய்து விக்கின்றது . 

( இ - ள் . ) வகாரமிசையும் மகாரங் குறுகும் - மகாரம் ஒரு 
மொழிக்கண்ணேயன்றி வகாரத்தினமேலுங் குறுகும் ; 
( எ - டு . ) நிலம் வலிது ; வரும் வண்ணக்கன் என வரும் . ( கூரு 

மகர ஈற்று நாட்பெயர் 
கூகூக , நாட்பெயர்க் கிளவி மேற்கிளந் தன்ன 

அத்தும் ஆன்மிசை வரைநிலை யின்றே 

ஒற்றுமெய கெடுதல் என்மனார் புலவர் . 
இல்ஃது இவ் 

வ் வீற்று நாட்பெயர்க்கு வேற்றுமை முடிபு கூறு 


கூகூ . 


கின்றது . 


- ள் . ) நாட்பெயர்க் கிளவி மேற் கிளந்தன்ன - மதர 
ஈற்று நாட்டுபயர் இகர ஈற்று நாட்பெயர் போல ஆன் சாரியை 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


ககள் 


பெற்று முடியும் , அத்தும் ஆன்மிசைவரைநிலை இன்று - அத்துச் 
சாரியை ஆனசாரியை மேலும் பிறசாரியை மேலும் வருதல் நீக்கு 
நிலைமையின்று , ஒற்று மெய் கெடுதல் என்மனார் புலவர் --ஆண்டு 
நிலைமொழி மகர ஒற்றுக் கெடுக என்று கூறுவர் புலவர் ; எ - 

உம்மையை ஆன்மிசையுமென மாறுக . 

{ r - டு . ) மகத்தாற்கொண்டான் ஓணத்தாற் கொண்டான் சென் 
றான் தந்தான் போயினான் என்க . ஏனை நாட்களோடும் ஓட்டுக . மகர 
ஒற்றுக் கெடுத்து அத்தி னகர மகர முனை யில்லை ( எழு கஉரு ) என 
அகரங் கெடுத்துக் குற்றிய லுகரமு மற்றென மொழி ( எழு . கடு ) 
என ஆ னேற்றி ஆனி னகரமும் ( எழு கஉச ) என்றதனான் றகரமாக்கி 
முடிக்க . மகத்துஞான்று கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
என ஞான்றென்னுஞ் சாரியைமேல் அத்து வந்தது . 

வரையாது கூறினமையின் இம்முடிபு நான்கு கணத்துங் கொள்க .. 
மகத்தான் ஞாற்றினான் 

நிறுத்தினான் மாய்ந்தான் வந்தான் 
அடைந்தான் என வரும் . 

( கூசு ) 


கூங 2 . 


வேற்றுமையில் னகர ஈறு 
னகார இறுதி வல்லெழுத் தியையின் 
ற கார மாகும் வேற்றுமைப் பொருட்கே . 

நிறுத்த முறையானே னகர இறுதி வேற்றுமைக்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) னகார இறுதி வல்லெழுத்து இயையின் றகார 
மாகும்- னகார ஈற்றுப்பெயர் வல்லெழுத்து முதனமொழி வரு 
மொழியாய் வந்து 

இபையின் றகாரமாகும் , வேற்றுமைப் 
பொருட்கு- வேற்றுமைப்பொருட் புணர்ச்சிக்கண் ; ஏ - று . 

( எ - டு . ) பொற்குடம் சாடி தூதை பானை என வரும் . ( கூ எ ) 


து 


சில னகர ஈற்றுச் சொற்கள் 
கூகூகூ . மன்னுஞ் சின்னும் ஆனும் ஈனும் 

பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அன்ன இயல என்மனார் புலவர் . 

அவ் வீற்று அசைநிலை இடைச்சொற்களும் ஏழாம் 
வேற்றுமை இடப் பொருள் உணரநின்ற டைச் சொற்களும் வினை 
யெச்சமும் முடியுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) மன்னுஞ் சின்னும் ஆனும் ஈனும் பின்னும் முன் 
னும் வினையெஞ்சு கிளவியும் - மன னென்னுஞ் 

சொல்லுஞ் 
சினனென்னுஞ் சொல்லும் ஆனென்னுஞ் சொல்லும் ஈனென் 
னுஞ் சொல்லும் பின் னென்னுஞ் சொல்லும் முன் னென்னுஞ் 


ககூஅ 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


தனான் 


ஊன் 


சொல்லும் வினையெச்சமாகிய சொல்லும் , அன்ன இயல என்மனார் 
புலவர் - முற்கூறிய இயல்பினை யுடையவாய் னகரம் றகரமாய் 
முடியுமென்று சொல்லுவர் புலவர் ; எ 

( எ - டு . ) அதுமற் கொண்கன் றேரே காப்பும் பூண்டிசிற் கடை 
யும் போகலை ( அகம் - எ ) எனவும் , ஆற்கொண்டான் ஈற்கொண்டான் 
பிற்கொண்டான் முற்கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
எனவும் , வரிற் கொள்ளும் செல்லும் தரும் போம் எனவும் வரும் . 
பெயராந்தன்மையவாகிய ஆன் * ஈன் என்பனவற்றை முற்கூறாத 

ஆன் கொண்டான் ஈன் கொண்டான் எனத் திரியாமையுங் 
கொள்க . 

பின் முன் என்பன பெயரும் உருபும் வினையெச்ச மமாய் நிற்றலின் 
பெயர் ஈண்டுக் கூறினார் . ஏனைய உருபியலுள்ளும் வினையெஞ்சு கிளவி 
யென்பதன் கண்ணும் முடியும் அப்பெயரை முற்கூறாத்தனாற் பின் 
கொண்டான் முன் கொண்டான் எனத் திரியாமையுங் கொள்க . 
யலவென்றதனான் ஊன் என்னுஞ் சுட்டு 

கொண் 
டானென 
னன இயல்பாய் முடிதலும் கொள்க . 

( உ.அ ) 
‘ வயின் என்னுஞ் சொல் 
ங ங ச . சுட்டு முதல் வயினும் எகரமுதல் வயினும் 

அப்பண்பு நிலையும் இயற்கைய என்ப . 
இஃது இவ் வீற்றுள் ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணர்த் 
தும் இடைச்சொற்கு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) சுட்டு முதல் வயினும் -- சுட்டெழுத்தினை முத 
லாகவுடைய வயினென்னுஞ் சொல்லும் , எகரமுதல் வயினும் - 

- 
எகரமாகிய முதல் வினாவினையுடைய வயினென்னுஞ் சொல்லும் , 
அப்பண்பு நிலையும் இயற்கைய என்ப - மேல் னகரம் றகரமா 
மென்ற தன்மை நிலைபெற்று முடியும் இயல்பையுடைய வென்று 
கூறுவார் ஆசிரியர் ; எ - 

( எ - டு . ) அவ்வயிற்கொண்டான் இவ்வயிற்கொண்டான் உவ் 
வயிற்கொண்டான் எவ்வயிற்கொண்டான் சென்றான் தந்தான் போயி 
னான் என வரும் . 
யற்கை என்றதனால் திரியாது இயல்பாய் முடிவனவுங் 

( உக) 
குயின் என்னுஞ் சொல் 
ங ஙரு . குயினென் கிளவி இயற்கை யாகும் . 

இது னகாரந் திரியாது இயல்பாகும் என் றலின் எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தது . 

ள் . ) குயினென் கிளவி இயற்கை மாகும் - குயினென் 
னுஞ் சொல் திரியாது இயல்பாய் முடியும் ; எ று . 
ஆன் - அங்கு . ஈன் - இங்கு . ஊன் 

உவ்விடம் .. 


கொள்க . 


உங்கு , 


- 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


( எ - டு . ) குயின்குழாம் செலவு தோற்றம் பறைவு என வரும் . 
குயினென்பது மேகம் . அஃது அஃறிணைப் பெயர் . 

தொகைமரபினுள் உயர் திணைப்பெயரும் விரவுப்பெயரும் இயல் 
பாக வென்றார் . 
குயின் வினையுமாம் . 

யற்கை என்றதனாற் கான் கோழி கோன்குணம் வான்கரை என 
வருவனவுங் கொள்க . 

( 50 ) 
‘ எகின் என்னும் மரப்பெயர் 
ககூசா . 

எகின்மா மாயின் ஆண்மர இயற்றே . 
இது திரிபு விலக்கி அம்மு வகுத்தலின் எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத்தது . 

ள் . ) எகின மரமாயின் - எகினென்பது பள்ளன்றி 
மரப் பெயராயின் , 

ஆண்மர இயற்று -ஆண்மரத்தின் 
இயல்பிற்றாய் அம்முப்பெற்று முடியும் ; எ 
( எ - டு . ) எகினங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . (சக ) 

‘ எகின் என்னும் பிற உயிரி ( பிராணி ) யின் பெயர் 
கூகூஎ . ஏனை எகினே யகரம் வருமே 

வல்லெழுத் தியற்கை மிகுதல் வேண்டும் . 
இதுவும் அது , திரிபு விலக்கி அகரம் விதித்தலின் . 

( இ - ள் . ) ஏனை எகினே அகரம் வரும் - மரமல்லாத எகின் 
நிலைமொழிக்கண் அகரம் பெற்று முடியும் , வல்லெழுத்தியற்கை 
மிகுதல் வேண்டும் - ஆண்டு வருமொழி வல்லெழுத்தியல்பு மிக்கு 
முடி தலை வேண்டும் ஆசிரியன் ; எ - று . 

( எ - டு . ) எகினக்கால் செவி தலை புறம் என வரும் . 

மேலைச் சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓகாததனான் இயல்பு 
கணத்தும் அகர பேறு கொள்க . எகினஞா ற்சி நீட்சி மாட்சி வலிமை 
யாப்பு அடைவு என வ் ரும் . 

இயற்கை யென்றதனான் அகரத்தோடு மெல்லெழுத்துப் பேறுங் 
கொள்க . எகினங்கால் செவி தலை புறம் என வரும் . 
இனிச் சிறுபான்மை 

எகின் சேவல் . எகினச் சேவல் பெடை 
என்பன , ஆறனு நய விரிவுழி ஈண்டை இலேசான் முடிக்க . பண்பு 
கருதிய வழி இவ்வேத்தின் புறனடையான் முடிக்க . 

( சஉ ) 
* குயினுதல் துளைத்தல் . 

எகினாகிய சேல் எகினமாகிய சேவல் என விரிப்பின் இரு 
பெயரொட்டுப் பண்புத் தொகையாம் . 


- 


1200 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


கினைப் பெயர் 


ங கூவு . 


வந்தது 


ஆகாரங் 


கிளைப்பெய ரெல்லாங் கிளைப்பெய ரியல .. 
இது னகரந் திரிதலை விலக்கி இயல்பாக என் றலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ.ள். ) கிளைப்பெயரெல்லாம் - னகர ஈற்றுக் கிளைப்பெய 
ரெல்லாம் , கிளைபபெயர் இயல் - ணகா ஈற்றுக் கிளைப்பெயர் 
போலத் திரியாது இயல்பாய் முடியும் ; எ 
எ - டு . எயின் குடி சேரி தோட்டம் பாடி என வரும் . எயின் 
என்று 

அஃறணைக்கும் எய்து தலின் தொகை மரபினுள் 
முடியாதாயிற்று , ஆண்டு உயர் திணைக்கே கூறு தலின் . 

இனி எல்லா மென் றதனானே எயினக்கன்னி பிள்ளை என அக்கும் 
வல்லெழுத்தும் பெறுதலும் , எயின வாழ்வு என வல்லெழுத்துப் 
பெறாமையும் கொள்க . 
இன்னும் இதனானே பார்ப்பனக்கன்னி குமரி சேரி பிள்ளை என 

குறுகி அக்கும் வல்லெழுத்தும் கொடுத்தும் , பார்ப்பன 
வாழ்க்கை என வல்லெழுத்துக் கொடாதும் முடிக்க . 
இன்னும் இதனானே 

நான்கு 

கணத்துக் கண்ணும் வெள்ளா 
ளனென நின் றதனை அன்கெடுத்துப் பிரித்து னகார வொற்றினை 
ணகார வொற்றாக்கி வெள்ளாண்குமரி பிள்ளை மாந்தர் வாழ்க்கை 
ஒழுக்கம் என முடிக்க . 

இன்னும் இதனானே முதலெழுத்தை நீட்டி ளகார வொற்றினைக் 
கெடுத்து வேளாணென முடிக்க . 

இதனானே பொருந வாழ்க்கையும் முடிக்க . 
வேட்டுவக் குமரி யென்பது மரூஉ வழக்கு . * 

( கூ ) 
மீன் என்னுஞ் சொல் 
கூகூகூ . மீனேன் கிளவி வல்லெழுத் துறழ்வே .. 
இதுவும் அது . தன் திரிபு வல்லெழுத்தினோடு உறழ்க என் றலின் . 

( இ - ள் . ) . மீனென்கிளவி வல்லெழுத்து உறழ்வு - மீனென் 
னுஞ் சொல் திரிபு வல்லெழுத்தினோடு உறழ்ந்து முடியும்; எ - 

( எ - டு . ) மீன் கண் மீற்கண் , மீன் சினை மீற்சினை , மீன் றலை 
மீற்றலை , மீன்புறம் மீட்புறம் என வரும் . 

( சச ) 
தேன் என்னுஞ் சொல் 
கூ ச O. தேனென் கிளவி வலலேழுத் தியையின் 

மேனிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் 
ஆமுறை யிரண்டும் உரிமையு முடைத்தே 

உல்லெழுத்து மிகுவழி இயதி யில்லை . 
* வேடக்குமரி என்பது வேட்டுவக் குமரி என மருவிற்று . . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


200 


கூறிய 


கசக . 


இதுவும் அது , மேல தனோடு மாட்டெறிதலின் . 

( இ - ள் . ) தேன் என் கிளவி வல்லெழுத்து இயையின் - 
தேனென்னுஞ் சொல் வல்லெழுத்து முதன் மொழி வருமொழியாய் 
வரின் , மேல் நிலை ஒத்தலும் 

மீனென்பதற்குக் 
திரிபுறழ்ச்சி நிலை ஒத்து முடிதலும் , வல்லெழுத்து மிகுதலும் - 
வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடிதலுமாகிய , ஆமுறை 
இழண்டும் உரிமையும் உடைத்து . - அம் முறைமையினையுடைய , 
இரண்டினையும் உரித்தாதலையும் உடைத்து , வல்லெழுத்து 
மிகுவழி இறுதியில்லை வல்லெழுத்து மிக்கு 

மிக்கு வருமிடத்து 
இறுதியில் நினற னகரங் கெடும் ; எ - று . 

உரிமையு பென்னும் உம்பைமெல்லெழுத்து மிகினும் ( எழு - கசக ) 
என மேல் வருகின்றதனை நோக்கிற்று . 

( எ - டு . ) தேன்குடம் தேற்குடம் சாடி தூதை பானை என 
மேனிலை ஒத்தன , தேக்குடம் சாடி தூதை பானை என னகரங்கெட்டு 
வல்லெழுத்து மிக்கன . 

அதற்கு , மேலும் முடிபுகள் 
மெல்லெழுத்து மிகினும் மான மில்லை . 
இதுவும் அது , உறழ்ச்சியும் வல்லெழுத்தும் விலக்கி மெல் 
லெழுத்து விதித்தலின் . 
ள் . ) மெல்லெழுத்து மிகினும் மானமில்லை 

முற் 
கூறிய தேனென்கிளவி வல்லெழுத்து வந்தால் அவவல்லெழுத்து 
மிகுதலே பன்றி மெல்லெழுத்து மிகினுங் குற்றமில்லை ; எ - று . 

னகரக்கேடு அதிகாரத்தாற் கொள்க , 
( எ.டு. ) தேங்குடம் சாடி தூதை பானை என வரும் . ( சசு ) 

மெல்லேழுத் தியையின் இறுதியோ றேழும் . 
இது தொகைமரபினுள் வேற்றுமைக் கண்ணும் வல்லெழுத் தல் 
வழி (எழு - சச.அ ) என்பதனாற் கூறிய இயல்பை விலக்கி உறழுமென்ற 
லின் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து இயையின் அத் தேனென் 
கிளவி மெல்லெழுத்து முதன் மொழி 

இயையின் ; 
இறுதியொடு உறழும் - நிலைமொழியிறுதியின் கைர வொற்றுக் 
கெடுதலுங் கெடாமையுமாகிய உறழ்ச்சியாய் முடியும் ; எ 

. ( எ - டு :) தேன்ஞெரி தேஞரி தேனுனி தே நுனி தேன்மொழி 
தேமொழி என வரும் . 

மேல் ஆமுறை ( எழு கூச 0 ) என்றதனான் தேஞெரி தேஞ்ஞெரி 
தே நுனி தேந் நுனி தேயொழி தேம்மொழி என ன கரங்கெட்டுத் தத் 
தம் மெல்லெழுத்து மிக்கும் மிகாதும் முடிந்தனவுங் கொள்க . 


கூச 2 . 


வந்து 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


கெட்டு 


கூசச . 


னி மேல் மானமில்லை ( எழு - கூ சக ) என்ற தனான் ஈறு 
மெல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடி வனவுங் கொண்டு தேஞெரி 
தே நுனி தேமொழி என்பன காட்டின் அவை முற்கூறியவற்றுள் 
அடங்கு மென்க . 

( சஎ ) 
தேன் முன் ‘ இறால் 
கூசசு . இறாஅல் தோற்றம் இயற்கை யாகும் . 
இஃது அத்தேனென்பதற்கு உயிர்க்கணத்து ஒரு மொழி முடிபு 
வேற்றுமை கூறுகின்றது . 

ள் . ) இறா அல் தோற்றம் - தேனென்னுஞ் சொல் 
இறாலென்னும் வருமொழியது தோற்றத்துக்கண் , இயற்கை 
யாகும் - நிலைமொழியின் னகரங் கெடாதே நின்று இயல்பாய் 
முடியும் ; எ - 
( எ - டு . ) தேனிறால் என வரும் . 

( சசு ) 
அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
ஒற்றமிகு தகரமொடு நிற்றலு முரித்தே . 
துவும் அதற்கு எய்தியதன் மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒற்றுமிகு தகரமொடு நிற்றலும் உரித்து - அத் 
தேனென்பது இறாலொடு புணருமிடத்துப் பிறிதுமொரு தகரத் 
தோடு நின்று முடிதலும் உரித்து ; எ - 

று . 
ழுத்து மிகுவழி யிறுதி யில்லை ( எழு- 10 ) என் றதனான் 
நிலைமொழி ஈறு கெடுக்க . தகரம் மிகுமென்னாது ஒற்று மிகு தகர 
மென் றதனான் ஈரொற் றாக்குக . 

( எ - டு . ) தேத்திறால் என வரும் . 

மேலைச் சூத்திரத்தோடு இதனை யொன்றாக ஓதாததனாற் பிற வரு 
மொழிக்கண் ணும் இம்முடிபு கொள்க . தேத்தடை தேத்தீ என வரும் . 

தோற்ற மென்றதனால் தேனடை தேனீ என்னும் இயல்புங் 
கொள்க 

( சக ) 
மின் பின் பன் கன் என்னும் சொற்கள் 
• மின்னும் பின்னும் பன்னும் கன்னும் 

அநநற் சொல்லுந் தொழிற்பெய ரியல . 
இஃது அல்வழிக்கண் இயல்பாயும் வேற்றுமைக்கண் திரிந்தும் 
வரும் என எய்து வித்த முடிபை விலக்கித் தொழிற்பெய ரியல்பா 
மெனப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள். ) மின்னும் பின்னும் பன்னுங் கன்னும் அந்நாற் 
சொல்லும் - மின்னென்னுஞ் சொல்லும் பின்னென்னுஞ் சொல் 
லும் பன்னென்னுஞ் சொல்லுங் கன்னென்னுஞ் சொல்லுமாகிய 
அந்நான்கு சொல்லும் , தொழிற்பெயர் யல - அல்வழியினும் 


வல்ெ 


கூசரு . 


மயங்கிவல் ) 


எழுத்ததிகாரம் 


LOC 


நசசு . 


வேற்றுமையினும் ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர்போல வன் 
கணத்து உகரமும் வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக் 
கணத்தும் உகரமும் பெற்று முடியும் ; எ - 

( எ - டு ) மின்னுச்செய் விளக்கத்துப் பின்னுப்பிணி யவிழ்ந்த 
( புறம் - குஎ ) எனவும் , பன்னுக்கடிது கன்னுக் , டிது சிறிது தீது 
பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , மின்னுக்கடுமை 
பின்னுக்கடுமை பன்னுக்கடுமை கன்னுக்கடுமை 

சிறுமை 

தீமை 
பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . 

தொழிற்பெய ரெல்லாந் தொழிற்பெய ரியல என்று ஓதாது 
கிளந்தோ தினார் . இவை தொழினிலைக் கண்ணன்றி வேறு தம்பொரு 
ளுணர நின்ற வழியும் இம்முடிபு எய்து மென் றற்கு . 

மீன்னென்பது மின்னுதற் றொழிலும் மின்னு நிமிர்ந் தன்ன 
என மின்னெனப்படுவ தொரு பொருளும் உணர்த்தும் . ஏனையவும் 
அன்ன . 

( 60 ) 
கன் என்னும் சொல்லுக்கு மேலும் ஒரு முடிபு 
வேற்றுமை யாயின் ஏனை யெகினோடு 

தோற்ற மொக்குங் கன்னென் கிளவி . 
இது நிலைமொழிக்கண் உகரம் விலக்கி அகரம் வகுத்தலின் 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

ள் . ) வேற்றுமையாயின் ஏனை எகினொடு தோற்றம் ஒக் 
கும் - வேற்றுமைப் பொருட் புணர்ச்சியாயின் ஒழிந்த மரமல்லாத 
எகினோடு தோற்றம் ஒத்து அகரமும் வல்லெழுத்தும் பெற்று 
முடியும் ; கன் என் கிளவி- கன்னெனுஞ் சொல் ; 

சொல் ; எ - 
( எ - டு ) கன்னக் குடம் சாடி 

தூதை பானை ஞாற்சி நீட்சி 
மாட்சி வலிமை என வரும் . கன்னக்கடுமை எனக் குணவேற்றுமை 
யுஞ் சிறுபான்மை கெள்க. 

தோற்ற மென் றதனால் அல்வழிக்கண் வன்கணத்து அகரமும் 
மெல்லெழுத்தும் ஏனைக்கணத்து அகரமுங் கொள்க . கன்னங்கடிது 

பெரிது எனவும் , கன்னஞான்றது நீண்டது மாண்டது 
எனவும் வரும் . கன்னங்கடுமை 

குணவேற்றுமைக் 
கண்ணும் இவ்விதி கொள்க . 

பொன்னகர் வரைப்பிற் கன்னந் தூக்கி ( ஐங்குறு . உசஎ ) என் 
பதோவெனின் , அது மகர ஈற்றுப் பொருட்பெயர் . 

இயற்பெயர் முன் தந்தை என்னும் சொல் 
கூசஎ . இயற்பெயா முன்னர்த் தந்தை முறைவரின் 

முதற்கண் மெய்கெட அகரம் நிலையும் 

மெய்பொழித் தன் கெடும் அவ்வியற் பெயரே . 
கன்னம் - கன்னாரத் தொழில் . 

கன்னம் - நோய் தணியும் பொருட்டுக் கோயிற்கு நேர்த்திக் 
கடனாகச் செய்து கொடுக்கும் சிறு படிமம் . 


வலிது 


எனக் 


உசே 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


இஃது அஃறிணை விரவுப்பெய ரியல்புமா ருளவே ( எழு - கருடு ) 
என்றதற்கு ஈண்டுத் திரிபு கூறலின் எய்தாத தெய்வித்தது . 

( இ - ள் . ) இயற்பெயர் முன்னர்த் தந்தை முறைவரின் - 
இவ் வீற்று விரவுபபெயருள் இயற்பெயரின் முன்னர்த் தந்தை 
யென்னும் முறைப்பெயர் வருமொழியாய் வருமாயின , முதற்கண் 
மெய்கெட அகரம் நிலையும் - அத் தந்தை யென்பதன் முதற்க 
ணின்ற தகர வொற்றுக் கெட அதன்மே லேறிநின்ற அகரங் 
கெடாது நிற்கும் , அவ் வியற்பெயர் மெய்யொழித்து அன் கெடும் 
- அந்நிலை மொழியாகிய இயற்பெயர் அன்னென்னுஞ் சொல்லின் 
அகரம் ஏறிநின்ற மெய்யை ஒழித்து அவ்வன் தான் கெட்டு 
முடியும் ; எ - 

( எ . டு . ) சாத்தந்கை கொற்றந்தை என வரும் . 

முதற்கண் மெய்யென்றதனால் சாத்தன் றந்தை கொற்றன் றந்தை 
என்னும் இயல்பு முடிபுங் கொளக . 

( உ ) 
அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
கூசவு . ஆதனும் பூதனும் கூறிய இயல் பொடு 

பெயரொற றகரம் துவரக் கெடுமே . 
இது மேலதற்கு எய்தியதன்மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஆதனும் பூதனும் - முற்கூறிய இயற்பெயருள் 
ஆதனும் பூதனும் எனனும இயற்பெயர்கள் தந்தை யென்னும் 
முறைப் பெயரோடு முடியுங்கால் , கூறிய இயல்பொடு - முற்கூறிய 
நிலை மொழி அன் கெடுதலும் வருமொழித் 

மொழித் தகர வொற்றுக் 
கெடுதலுமாகிய செய்கைகளுடனே , பெயரொற்று அகரந் துவரக் 
கெடும் - நிலை மொழிப் பெயரில் அன் கெட நின்ற தகர வொற்றும் 
வருமொழியில் தகரவொற்றுக்கெட நின்ற அகர மும் முற்றக் 
கெட்டு முடியும் ; எ - 

( எ - டு . ) ஆந்தை பூந்தை என வரும் . 

இயல்பென்ற கனாற் பெயரொற்றும் அகரமும் கெடாதே ஆதந்தை 
பூதந்தை என வருதலுங் கொள்க . 

இனித் துவர வென் றதனான் அழான் புழான் என நிறுத்தித் 
தந்தை என வருவித்து நிலைமொழி னகரமும் வருமொழித் தகரமும் 
அகரமுங் கெடுத்து அழாந்தை புழாந்தை எனவும் முடிக்க . 

அதற்கு வேறொரு முடிபு 
கூசசு . சிறப்பொடு வருவழி யியற்கை யாகும் . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


20 


( இ - ள் . ) சிறப்பொடு வருவழி - அவ்வியற்பெயர் பண்பு 
அடுத்து வரும் வழி , இயற்கையாகும் -- முற்கூறிய இருவகைச் 
செய்கையுந் தவிர்ந்து இயல்பாய் முடியும் ; எ - 

( எ டு . ) பெருஞ்சாத்தன் றந்தை பெருங் கொற்றன் றந்தை என 
வரும் . கொற்றங்கொற்றன் றந்தை சாத்தங் கொற்றன் றந்தை 
என்றாற்போல்வன பண்பன்றி அடை அடுத்தனவாதலின் புறனடை 
யான் முடிக்க . 

(ருச ) 
இயற்பெயர் முன் மகன் முதலிய பிற பெயர்கள் 
கூரு . அப்பெயர் மேய்யொழித் தன்கெடு வழியும் 

நிற்றலு முரித்தே ஆம்என் சாரியை 

மக்கள் முறைதொகூஉம் மருங்கி னான . 
து மேலதற்கு வேறொரு வருமொழிக்கண் எய்தாத தெய்து 
வித்தது . 

ள் . ) அப்பெயர் மக்கள் ஆன முறை தொகூஉம் 
மருங்கினும் - அவ்வியற்பெயர் முன்னர் த் தந்தை யன்றி மக 

மகனாகிய 
முறைப் பெயர் வந்து தொகுமிடத்தினும் , மெய்யொழித்து அன் 
கெடுவழி அம்மென் சாரியை நிற்றலும் உ 

நிற்றலும் உரித்து - அவ்வியற் 
பெயரில் தான் ஏறிய மெய்நிற்க அன் கெட்டு அம்முச்சாரியை 
வந்து நிற்றலும் உரித்து ; எ -- று . 

என்பதனை மக்களோடும் , உம்மையை மருங்கினோடுங் 
கூட்டுக . முறைகொகூஉ மருங்கினென்றது இன்னாற்கு மகனென்னும் 
முறைப்பெயராய்ச் சேருமிடத் தென்றவாறு . 

( எ - டு . ) கொற்றங்கொற்றன் , சாத்தங்கொற்றன் என நிலை 
மொழி அன் கெட்டுழி அம்மு வந்தது . இவற்றிற்கு அதுவெனுருபு 
விரியாது அதன் உடைமைப் பொருள் விரிக்க . இது முறைப் பெயர் . 

னி உம்மையாற் கொற்றங்குடி சாத்தங்குடி எனப் பிற பெயர் 
தொக்கனவுங் கொள்க . 

மெய்யொழித் தென்றதனானே கொற்றமங்கலம் சாத்தமங்கலம் 
என்பனவற்றின்கண் அம்மின் மகரங் கெடுதலும் வேட்டமங்கலம் * 
வேட்டங்குடி என்பனவற்றின் நிலைமொழியொற்று இரட்டுதலுங் 
கொள்க . 

( குரு ) 
* தான் பேன் கோன் என்னும் இயற்பெயர்கள் 
கூருக . தானும் பேனுங் கோனு மென்னும் 

ஆமுறை யியற்பெயர் திரிபிடனிலவே . 
து மேலதற்கு ஒருவழி எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது 

இ - ள் . ) தானும் பேனுங் கோனும் என்னும் ஆ முறை 
இயற் பெயர்-- அவ்வியற்பெயருள் தானும் 

பேனுங் 
* வேட்டமங்கலம் - வேடமங்கலம் என்பது நிலைமொழி யொற்று 
இரட்டித்தது . 


ன 


கோனு 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


10 சு 


இஃது 


மென்னும் அம்முறையினையுடைய இயற்பெயர்கள் தந்தையொடும் 
மக்கள் முறைமையொடும் புணரும்வழி , திரிபிடனில - முற்கூறிய 
திரிபுகளின்றி இயல்பாய் முடியும் ; எ - 

( எ - டு ) தான் றந்தை பேன் றந்தை கோன்றந்தை எனவும் , தான் 
கொற்றன் பேன் கொற்றன் கோன் கொற்றன் எனவும் வரும் . பேன் 
கோன் என்பன முற்காலத்து வழக்கு . இவை தொகைமரபினுள் 
அஃறிணை விரவுப்பெயர் ( எழு -கரு) என்புழி இயல்பாயின வேனும் 
ஈண்டு இவ் வீற்றிற்குத் திரிபு கூறுதலின் அதனையும் விலக்கி இயல்பா 
மென்பதூ உங் கூறினார் . 

( குசு ) 
தான் யான் என்னும் சொற்கள் 
கூரு உ . தான்யா னெனும் பெயர் உருபியல் நிலையும் . 

எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , தொகை 
மரபினுள் அறைணை விரவுப் பெயர் ( எழு - கருடு ) என்பதனானே 
இயல்பாய் நின்ற தான் என்பதனையும் உயிரீறாகிய ( எழு - ககுக ) 
என்பதனால் இயல்பாய் நின்ற யானென்பதனையும் அவ் வியல்பு 
விலக்கி உருபியலோடு மாட்டெறிதலின் . 

( இ - ள் . ) தான் யான் எனும்பெயர் - தானென்னும் விரவுப் 
பெயரும் யானென்னும் உயர் திணைப் பெயரும் உருபியல் நிலையும் 
- உருபியலிற் கூறிய இயல்பிலே நிலைபெற்றுத் தானென்பது 
நெடு முதல் குறுகித் தன் னென்றும் யானென்பது ஆகாரம் 
எகரமாய் யகரங் கெட்டு என் னென்றும முடியும் ; எ - 

( எ - டு . ) தன்கை என்கை செவி தலை புமம் என வரும் . 
வரு 

மொழி வரையாது கூறினமையின் இயல்புகணத்துக்கண்ணுந் 
தன்ஞாண் என் ஞாண் நூல் மணி யாழ் வட்டு அடை ஆடை எனவரும் . 

அல்வழியில் அச்சொற்கள் 
வேற்றுமை யல்வழிக் குறுகலுந் திரிதலும் 

தோற்ற மில்லை யென்மனார் புலவர் . 
இஃது அல்வழிக்கண் இயல்பாக 

இயல்பாக என் றலின் எய்தாத தெய்து 
வித்தது . 
( இ - ள் . ) வேற்றுமை அல்வழி 

முற்கூறிய 
யானென்பன வேற்றுமைப் புணர்ச்சியல்லா தவிடத்து , குறுகலுந் 
திரிதலுந் தோற்றமில்லை என்மனார் புலவர் - தானென்பது நெடு 
முதல் குறுகுதலும் யானென்பது அவ்வாறு திரிதலுந் தோற்ற 
மின்றி இயல பாய் முடியுமென்று கூறுவர் புலவர் ; எ - 
( எ - டு . ) 

டு . ) தான் குறியன் சிறியன் தீயன் பெரியன் ஞான்றான் நீண் 
டான் மாண்டான் வலியன் எனவும் , யான் குறியேன் சிறியேன தீயேன் 
பெரியேன் ஞான்றேன் நீண்டேன் மாண்டேன் வலியேன் எனவும் 
வரும் . 

தோற்றமென்றதனான் வேற்றுமைக்கண் அவ்வாறன்றி னகரந்திரி 
தலுங் கொள்க . தற்புகழ் தற்பாடி , எற்புகழ் எற்பாடி என வரும் . 

( அ ) 


நடு . 


தான் 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


என் 


அழன் என்னுஞ் சொல் 
கூடுச . அழன் என் இறதிகெட வல்லெழுத்து மிகுமே . 

இது வேற்றுமைக்கண் அகரந் திரியாது கெடுக என்றலின் 
எய்தியது விலக்கப் பிறிது விதி வகுத்தது . 
( இ - ள் . ) அழன 

இறுதிகெட- அழனென்னுஞ் 
சொல் தன் ஈற்று னகரங் கெட , வல்லெழுத்து மிகும் - 
வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) அழக்குடம் சாடி தூதை பானை என வரும் . அழக்குட 
மென்பது பிணக்குடத்தை . 

( ருக ) 
முன் என்பதற்கு முன் இல் 
கூ ருரு . முன்னென் கிளவி முன்னர்த் தோன்றும் . 

இல்லென் கிளவிமிசை றகர மொற்றல் 

தொல்லியல் மருங்கின் மரீஇய மரபே . 
து மருவின்றொகுதி ( எழு - ககக ) என்பதனாற் கூறிய இலக்கண 
மரூஉக்களில் ஒன்றற்கு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) முன் என் கிளவி முன்னர்த் தோன்றும் இல் 
என் கிளவிமிசை முன் னென்னுஞ் சொல்லின் முன்னே வரும் 
இல்லெனனுஞ் சொல்லின் மேலே , றகரம் ஒற்றல் - ஒரு றகர 
வொற்று வந்து நின்று முடிதல் , தொல்லியல் மருங்கின மரீஇய 
மரபு - ழையதாகிய 

இயல்பினையுடைய வழக்கிடத்து மருவி 
வந்த இலக்கண முடிபு ; எ - 

( எ - டு . ) முன்றில் என வரும் . இல்முன் என நிற்கற்பாலது 
முன் றீலென்று தலைதடுமாறுதலின் மரூஉலாயிற்று . முன்னென்பதற்கு 
ஒற்றிரட்டுதல் இலக்கணமேனும் அதுவன்றித் தனக்கு இன மாய 
தொரு றகரவொற்றுப் பெறுதலின் வேறு முடிபாயிற்று . ( • 0 ) 

பொன் என்னுஞ் சொல் 
கூசு. பொன்னென கிளவி யீறுகெட முறையின் 

முன்னர்த் தோன்றும் லகார மகாரம் 

செய்யுள் மருங்கில தொடரிய லான . 
இஃது அவ் வீற்றுப் பெயரொன் றற்குச் செய்யுள் முடிபு 
கூறுதலின் எய்தாத தெய்து வித்தது . 


* 


அழகிய 


பொல்லு 


பொல் பொன் = அழகு 

உலோகம் என்றுமாம் . 
பொல் + அம் சபொலம் . பொல் + பு = பொற்பு = அழகு . 
தல் = பொருந்துதல் , அழகாயிருத்தல் . 

நோ : ஒப்பித்தல் = 
பொருந்தச் செய்தல் , அலங்கரித்தல் . பொல்லாத - பொல்ல = பொருந் 
தாத , அழகில்லாத . பொல்லாக் கருங்காக்கை என்று காரிகை 
யாசிரியருங் கூறுதல் காண்க . 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


உ 0 அ 


( இ - ள் . ) பொன் என் கிளவி ஈறு கெட- பொன்னென் 
னுஞ் சொல் தன்னீறாகிய னகரங் கெடாநிற்க, முன்னர் லகார 
மகாரம் முறையிற் றோன்றும் - அதன முன்னர் லீகரமும் மகர 
வோற்றும் முறையானே வந்து நிற்கும் , 

செய்யுள் மருங்கில் 
தொடரிபலான - அங்ஙனம் நிற்பது செய்யுளிடத்துச் சொற்கள் 
தம்முள் தொடர்ச்சிப்படும் இயல்பின்கண் ; எ - று . 

முறையினென் றதனான் மகரம் ஒற்றதல் கொள்க . 
( எ . டு . ) " பொலம்படப் 

பொலிந்த கொய்சுவற் புர்வி " 
( மலைபடு- இஎச ) என வரும் . 

தொடரியலான என் றதனானே வன்கணத்துக்கண்ணும் லகரம் 
நிற்க மகரம் வல்லெழுத்திறகேற்ற 

மெல்லெழுத்தாகத் திரிதல் 
கொள்க . பொலங்கலஞ் சுமந்த பூண்டாங் கிள முலை ( அகம் - கசு ) 
பொலஞ்சுடராழி பூண்ட தேரே பொலந்தேர்க் குட்டுவன் என 
வரும் . 

இன்னும் இதனானே பொலன றுந் தெரியல் ( புறம் - உக ) 
பொலமல ரா விரை ( கலி- கூஅ ) என்றாற்போல மகரங் கெட்டுப் 
பிறகணத்தொடு முடிதலுங் கொள்க . 

( சுக ) 


இடையொற்று ஈறுகள் 

வேற்றுமையில் யார ஈறு 
கூரு எ . பகர இறுதி வேற்றுமைப் பொருள்வயின் 

வல்லெழுத் தியையின் அவ்வெழுத்து மிகுமே . 
இது முறையானே யகரஈற்றிற்கு வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 

தி வேற்றுமைப்பொருள்வயின் 
மகர ஈற்றுபபெயர் வேற்றுமைப்பொருட் புணர்ச்சிக்கண் , வல் 
லெழுத்து மிகும் -- வல்லெழுத்து முதன் மொழி வந்து இயையின் 
அவ் வலலெழுத்து மிக்கு முடியும் ; எ - 
( எ - டு . ) நாய்க்கால் செவி தலை புறம் என வரும் . ( உ ) 

தாய் என்னும் சொல் 
கூருவு . தாயென் கிளவி யியற்கை யாகும் . 

இது விரவுப் பெயருள் ஒன்றற்கு எய்திய வல்லெழுத்து விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 

ள் . ) தாயென் கிளவி இயற்கையாகும் - தாயென் 
னுஞ் சொல் வல்லெழுத்து மிகாது இயலபாய் முடியும் ; 
( எ - டு . ) தாய்கை செவி தலை புறம் என வரும் . 

மேலைச் சூத்திரத்தான் மிகுதியுங் கூறுதலின் அஃறிணை விரவுப் 
பெயருள் அடங்காதாயிற்று . 

.( 1 ) 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கூசு 0 . 


மகர 


அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
கூருக . 

மகன்வினை கிளப்பின் முதனிலை யியற்றே . 
இஃது எய்தாத தெய்துவித்தது . தாயென்பது அடையடுத்துழி 
வல்லெழுத்து மிகுக என் றலின் . 

( இ - ள் . ) மகன் வினை கிளப்பின் - தாயென்னுஞ் சொல் 
தனக்கு அடையாய முன்வந் மகனது வினையைப் பின்னாக 
ஒருவன் கூறுமிடத்து . முதல் நிலை 

லை இயற்று 

இவ்வீற்றுள் 
முதற்கட் கூறிய நிலைமையின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து 
வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) மகன்றாய்க்கலாம் செரு துறத்தல் பகைத்தல் 
வரும் . மகன் தாயோடு கலாய்த்த கலாம் என விரியும் . ஏனையவற் 
றிற்கும் ஏற்கும் உருபு விரிக்க . வினை ஈண்டுப் பகைமேற்று . ( கச ) 

யகர ஈற்றிற்கு வேறு முடிபு 
மெல்லெழுத் துறழும் மொழியுமா குளவே . 
இஃது எய்தாத தெய்துவித்தது . 

ள் ) மெல்லெழுத்து உறழும் மொழியுமாருள 
ஈற்றுள் அதிகார வல்லெழுத்தினோடு மெல்லெழுத்து மிக்கு 
உறழ்ந்து முடிவனவும் உள ; எ - று . 

( எ - டு . ) வேய்க்குறை வேய்ங்குறை செய்கை தலை புறம் என 
வரும் . 

அல்வழியில் யகர ஈறு 
கூசுக . அல்வழி யெல்லாம் இயல்பென மொழிப. 
இஃது அவ் வீற்று அல்வழிக்கு எய்தாத தெய்துவித்தது . 

( இ - ள் . ) அல்வழி எல்லாம் இயல்பென மொழிப 
ஈற்று அல்வழியெல்லாம் இயல்பாய் முடியும் என்று கூறுவர் 
புலவர் ; எ - 

( எ - டு . ) நாய்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

எல்லாமென்றதனால் அவ்வாய்க் கொண்டான் இவ்வாய்க்கொண் 
டான் உவ்வாய்க்கொண்டான் எவ்வாய்க் கொண்டான் 
தந்தான் போயினான என உருபீன் பொருள்பட முடிவனவும் , தாய்க் 
கொண்டான் தூய்ப்பெய்தான் என்றாற்போலும் வினை யெச்சமும் 
பொய்ச் சொல் மெய்ச்சொல் எய்ப்பன்றி என்றாற்போலும் பண்புத் 
தொகையும் , வேய்கடிது வேய்க்கடிது என்னும் அல்வழி யுறழ்ச்சி 
முடிவுங்கொன்க . 

( சசு ) 
வேற்றுமையில் ரகார ஈறு 
கூசு .. ரகார இறுதி யகார இயற்றே . 
எ . - 14 


சென்றான் 


240 


தொல்காப்பியம் 


( புள்ளி 


இது நிறுத்த முறையானே ரகார ஈற்று வேற்றுமை முடிபு கூறு 


கின் றது . 


( இ - ள் . ) ரகார இறுதி - ரகார ஈற்றுப் பெயர் வேற்று 
மைப் பொருட்புணர்ச்சிக்கண் , யகார இயற்று - யகார 

-- யகார ஈற்று 
இயல்பிற்றாய் வல்லெழுத்து வந்துழி அவ் வல்லெழுத்து மிக்கு 
முடியும் ; எ று . 

( எ - டு . ) தேர்க்கால் செலவு தலை புறம் என வரும் . 

இம்மாட்டேற்றினை யகர ஈற்று வேற்றுமை அல்வழி யென்னும் 
இரண்டையுங் கருதி மாட்டெறிந்தாரென்பார் அல்வழி முடிபும் 
ஈண்டுக் காட்டுவர் . யாம் இவ்வோத்தின் புறனடையாற் காட்டுதும் . 

இது முகர ஈற்றிற்கும் ஒக்கும் . 

மாட்டேற்றான் உறழ்ச்சியுங் கொள்க . வேர்க்குறை வேர்ங்குறை 
என வரும் . 

( சுஎ ) 
ஆர் வெதிர் சார் பீர் என்னுஞ் சொற்கள் 
ஆகும் வெதிருஞ் சாரும் பீரும் 

மெல்லெழுத்து மிகுதல் மெய்பெறத் தோன்றும் . 
இஃது இவ் வீற்றிற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஆரும் வெதிருஞ் சாரும் பீரும் 
சொல்லும் வெதிரெனனுஞ் சொல்லுஞ் சாரென்னுஞ் சொல்லும் 
பிரென்னுஞ சொல்லும் , மெல்லெழுத்து மிகுதல் மெய்பெறத் 
தான்றும் - மெல்லெழுத்து மிக்கு முடிதல் மெய்ம்மை பெறத் 
தான்றும் ; எ 

( எ - டு . ) ஆர்ங்கோடு வெதிர்ங்கோடு சார்ங்கோடு பீர்ங்கொடி 
செதிள் தோல் பூ என வரும் . 

பீர் மரமென்பார் பீர்ங்கோடென்பர் . பீர்வாய்ப் பிரிந்த நீர் 
விறை முறைசெய்து என்றாற்போலச் சான்றோர் பலருஞ் செய்யுள் 
செய்தவாறு காண்க . 

மெய்பெற என்றதனான் ஆரங் கண்ணி யடுபோர்ச் சோழர் 
( அகம் - ககூ ) என ஆர் அம்முப்பெறுதலும் மாரிப் பீரத் தலர்சிலர் 
கொண்டே ( குறு கூ அ ) எனப் பீர் அத்துப் பெறுதலுங் கொள்க .. 
இதனை அதிகாரப் புறனடையான் முடிப்பாரும் உளர் . 

இன்னும் இதனானே கூரங்கதிர்வேல் ஈர்ங்கோதை என்றாற்போல 
வுங் குதிர்ங்கோடு விலாங்கோடு அயிர்ங்கோடு துவர்ங்கோடு சிலிர்ங் 
கோடு என்றாற் போலவும் மெல்லெழுத்து மிகுவன கொள்க .. 

இன்னும் இதனானே துவரங்கோடு என அம்முப் பெறுதலுங் 
கொள்க . 


ஆரென்னுஞ் 


( கஅ ) 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கூகச . 


சார் 


என் 


என 


ம் 


- 


என் 


சார் முன் காழ் 
சாரென் கிளவி காழ்வயின் வலிக்கும் . 
இஃது எய்தியதன்மேற் சிறப்பு விதி வகுத்தது . 
( இ - ள் . ) 

கிளவி காழ்வயின் வலிக்கும் 
சாரென்பது காழென்பதனோடு புணருமிடத்து வல்லெழுத்து 
மிக்குப் புணரும் ; எ - 

. ( எ - டு . ) சார்க்காழ் வரும் . சாரினது வித்தென்பதே 
பொருள் . தனை வயிரமெனிற் கிளந்தோதுவா ரென்று உணர்க . 

( சுக ) 
பீர் என்னுஞ் சொற்கு , மேலும் ஒரு முடிபு 
கூசு ரு . 

பீரென் கிளவி அமமொடுஞ் சிவணும் . 
து எய்தியதன்மேற் சிறப்புவிதி வகுத்தது . 
ள் . ) பீர் 

கிளவி அம்மொடுஞ் சிவணும் 
பிரென்னுஞ் சோல் மெல்லெழுத்தேயன்றி அம்முப்பெற்றும் 
முடியும் ; எ - 

( எ - டு . ) பீரங்கொடி செதிள் தோல் பூ எனவும் , பொன் போற் 
பீரமொடு பூத்த புதன் மலர் ( நெடுநல்வாடை - கச ) எனவும் வரும் . 
உம்மை இறந்தது தழீஇயிற்று . 

( 10 ) 
வேற்றுமையில் லகார ஈறு 
லகார இறுதி னகார இயற்றே . 
இது முறையானே லகார ஈற்றை வேற்றுமைப் பொருட்புணர்ச் 
சிக்கண் புணர்க்கின்றது . 

ள் . ) லகார இறுதி னகார இயற்று லகார ஈற்றுப் 
பெயர் வன்கணம் வந்துழி னகார ஈற்று இயல்பிற்றாய் லகரம் 
றகரமாய்த் திரிந்து முடியும் ; எ - 

-டு . ) 

டு . ) கற்குறை சிறை தலை புறம் , நெற்கதிர் சோறு தலை 
புறம் என வரும் . 

( எக ) 
அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
மெல்லெழுத் தியையின் னகார மாகும் . 
து னகார மென் றலின் அவற்றிற்கு எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து இயையின் னகார மாகும் - அவ் 
வீறு மென்கணம் வந்து இயையின் னகாரமாகத் திரிந்து முடியும் ; 


-- 


கூசுஎ . 


( எ - டு . ) கன்ஞெரி நுனி மூரி என வரும் . 


உ . 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


இம் 


இச் சூத்திரத்தினை வேற்றுமையிறுதிக்கண் அல்வழியது எடுத்துக் 
கோடற்கட் சிங்கநோக்காக வைத்தமையான் அல்வழிக்கும் இம்முடிபு 
கொள்க . கன்ஞெரிந்தது நீண்டது மாண்டது என வரும் . ( எஉ ) 

அல்வழியில் கோர ஈறு 
கூசுவு . அல்வழி யெல்லாம் உறழென மொழிப. 
ஃது அவ் வீற்று அல்வழி முடிபு கூறுகின்றது . 

ள் . ) அல்வழியெல்லாம் உறழென மொழிப - 
வீற்று 

அல்வழிகளெல்லாந் தந்திரிபு வல்லெழுத்தினோடு 
உறழ்ந்து முடியுமென்று கூறுவர் புலவர் ; எ - 

( எ - டு . ) கல்குறிது கற்குறிது சிறிது தீது பெரிது என வரும் : 

எல்லா மென்றதனாற் கல்குறுமை கற்குறுமை சிறுமை தீமை 
பெருமை எனக் குணம்பற்றி வந்தவேற்றுமைக்கும் உறழ்ச்சி கொள்க . 

இன்னும் இதனானே வினைச் சொல்லீறு திரிந்தனவும் உருபு திரிந் 
தனவுங் கொள்க . 

வந்த " னாற் கொற்றன் பொருவானாற் போகான் 
எனவும் , அத்தாற் கொண்டான் இத்தாற் கொண்டான் உத்தாற் 
கொண்டான் * எத்தாற் கொண்டான் எனவும் வரும் . 

அக்காற் கொண்டான் என்றாற் போலப் பிறவும் முடிபு உள்ளன 
வெல்லாம் இதனான் முடித்துக் கொள்க . 

( எக ) 
லகார மெய் ஆய்த மாதல் 
கூசுகூ . தகரம் வரும் வழி ஆய்தம் நிலையலும் 

புகரின் றென்மனார் புலமை யோரே . 
இது லகரம் றகரமாய்த் திரிதலேயன்றி ஆய்தமாகத் திரியுமென்ற 
லின் தியதன் மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) தகரம் வருவழி ஆய்தம் நிலையலும் தகரம் 
முதலாகிய மொழி வந்தால லகரம றகரமாய்த் திரிதலேயன்றி 
ஆய்தமாகத் திரிந்து நிற்றலும் , புகர் இன்று என்மனார் புலமை 
யோர் - குற்றமின்றெனறு சொல்லுவார் ஆசிரியர் ; எ - று . 

( எ - டு . ) கஃறீது கற்றீது என வரும் . 

புகரின் றென்றதனால் நெடியதனிறுதி ( எழு- .. எ O ) என்பதனுள் 
வேறீது வேற்றீ து என்னும் உறழ்ச்சி முடிபுங் கொள்க . ( எச ) 

ஓகார ஈற்றிற்கு வேறு முடிபு 
கூ எ 0 . நெடியதன் இறுதி இயல்புமா ருளவே . 


C 


அத்தால் இத்தால் உத்தால் என்பன முறையே அஃது இஃது 
உஃது என்பனவற்றின் திரிபான அத்து இத்து உத்து என்பனவற்றின் 
மூன்றாம் வேற்றுமை. 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


ஃது அல்வழி யெல்லா முறழ் 

முறழ் ( எழு - கூசு அ ) என்றதனை 
விலக்கி இயல்பாக என் றலின் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 
( இ - ள் . ) நெடிய தன் 

இயல்புமாருள 

நெட் 
டெழுத்தின் ஈற்று லகார ஈறு குறிய தன் இறுதிக்கண் நின்ற 
லகாரம் போலத் திரிந்து உறழ்தலேயன்றி இயல்பாய் முடிவனவும் 
உள ; எ - 

( எ - டு . ) பால்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . இயல் 
பாகாது திரிந்தன வேற்கடிது என்றாற்போல்வன . 


நெல முதலிய சொற்கள் 
நெல்லுஞ் செல்லுங் கொல்லுஞ் சொல்லும் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமை யியல . 


கூஎக . 


ஃது அல்வழிக்கண் உறழ்ந்து முடியும் என்றதனை வேற்றுமை 
முடிபு பெறு மென் றலின் எய்தியது விலக்கிப் பிறி துவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) நெல்லுஞ் செல்லுங் கொல்லுஞ் சொல்லும் 
நெல்லென்னுஞ் சொலலுஞ் செல்லென்னுஞ் சொல்லுங் கொல் 
லென்னுஞ் சொல்லுஞ் சொல்லென்னுஞ் சொல்லுமாகிய இந் 
நான்கு சொல்லும் , அல்லது கிளப்பினும் வேற்றுமை இயல - 
அல்வழியைச் சொல்லுமிடத்துந் தாம் வேற்றுமை முடிபின் இயல் 
பிற்றாய் லகரம் றகரமாய்த் திரிந்து முடியும் ; எ - 

உம்மை சிறப்பு ... 

( எ - டு . ) நெற்காய்த்தது செற்கடிது இகாற்கடிது சொற்கடிது 
சிறிது தீது பெரிது என வரும் . 

( எசு ) 
இல் என்னும் இன்மைச் சொல் 
கூ எஉ . 

இல்லென் கிளவி இன்மை செப்பின் 
வல்லெழுத்து மிகுதலும் ஐயிடை வருதலும் 
இயற்கை யாதலும் ஆகாரம் வருதலும் 

கொளத்தகு மரபின் ஆகிட னுடைத்தே . 
இஃது இவ் வீற்று வினைக்குறிப்புச் சொல்லுள் ஒன்றற்கு 
எய்தாத தெய்துவித்தது . 

( இ - ள் . ) இல்லென் கிளவி இன்மை செப்பின் - இல்லென் 
னுஞ் சொல் இருப்பிடமாகிய இல்லை உணர்த்தாது ஒரு பொருளி 
னது இல்லாமையை உணர்த்தும் இடத்து , வலலெழுத்து மிகுத 
லும் - வல்லெழுத்து முதன் மொழி வந்துழி அவ்வல்லெழுத்து 
விக்கு முடிதலும் , ஐயிடை வருதலும் - ஐகாரம் இடையே வருத 
லும் , இயற்கையாதலும் - இரண்டும் வாராது இயல்பாய் முடித்த 


தொல்காப்பியம் 


[புள்ளி 


தெளிவு 


லும் , ஆகாரம் வருதலும் - ஆகாரம் வந்து முடிதலுமாகிய இக் 
நான்கு முடியும் , 

கொளத்தகு மரபின் - சொற்கு முடிபாகக் 
கொளத்தகும் முறையானே , ஆகிடனுடைத்து - தன் முடிபாம் 
இடன் உடைத்து ; எ . று . 

கொளத்தகு மரபினென்றதனான் வல்லெழுத்து முதன்மொழி 
வந்துழி ஐகாரம் வருதலும் , ஐகாரம் வந்துழி வல்லெழுத்து மிகுதலும் 
மிகாமையும் , ஆகாரம் வந்துழி வல்லெழுத்து மிக்கு முடிதலுங் 
கொள்க . 
( எ - டு ) இல்லென நிறுத்திக் 

கொற்றன் 

சாத்தன் 
பொருள் எனத் தந்து வல்கெழுத்தும் ஐகாரமுங் கொடுத்து இல்லைக் 
கொற்றனென ஏனையவற்றோடும் ஒட்டுக . 

இன்னும் அவ்வாறே நிறுத்தி ஐகாரமே கொடுத்து இல்லை 
கொற்றன் சாத்தன் தெளிவு பொருள் என வல்லெழுத்து மிகாது 
முடிக்க . 

இன்னுங் கொளத்தகு மரபினென்றதனான் ஏனைக்கணத்தின் 
முன்னும் ஐகாரமே கொடுத்து இல்லை ஞாண் நூல் மணி வானம் 
ஆடை என ஒட்டுக . 

இஃது இல்லென்பதொரு முதனிலை நின்று வருமொழியோடு இங் 
ஙனம் புணர்ந்ததென்பது உணர்தற்கு இல்லென் கிளவியென்று 
இயற்கையாதலு மென்றுங் கூறினார் . இம்முடிபு வினையியலுள் விரவு 
வினைக்கண் இன்மை செப்பல் என்புழி இல்லை இல் எழு -உஉஉ ) 
என்று உரை கூறிய வதனானும் , அவனிலை எனறாற் போல்வன உதாரண 
மாக எல்லா ஆசிரியருங் காட்டியவாற்றானும் உணர்க . 

இதனானே இங்ஙனம் புணர்த்த சொல்லன்றி இல்லை என ஐகார 
ஈறாய் நிற்பதொரு சொல் இன்மையும் உணர்க . ஆயின் , இன்மை 
முதலியவற்றையும் இவ்வாறே புணர்க்க எனின் , அவை வருமொழி 
யின்றி ஒரு சொல்லாய் நிற்றலின் புணர்க்காராயினார் . 

இனி இயல்பு வருமாறு : -- எண்ணில் தணம் 
பொருள் எனவும் , பொய்யில் ஞானம் மையில் வாண் முகம் எனவும் 
வரும் . 

இனி ஆகாரம் வருமாறு ; இல்லாக் கொற்றன் சாத்தன் தேவன் 
பொருள் என ஆகாரம் வல்லெழுத்துப் பெற்றன . 

பிற்கூறிய இரண்டும் இல்லென்னும் வினைக்குறிப்பு முதனிலையடி 
யாகத் தோன்றிய பெயரெச்சமறை தொக்கும் விரிந்தும் நின்றன . * 

இயல்பு முற் கூறாததனால் இம்முடிபிற்கு வேண்டுஞ் செய்கை 
செய்க . தாவினீட்சி என்றாற்போல வேறுபட வருவனவற்றிற்கும் 
வேண்டுஞ் செய்கை செய்து முடிக்க . 

( எ எ ) 


செய்கை துடி 


C 


* பிற்கூறிய இரண்டும் என்றது இல் குணம் இல்லாக்கொற்றன் 
என்பவற்றில் நிலைமொழிகளை . இவையிரண்டும் இல் என்னும் குறிப்பு 
வினைப்பகுதியடியாய்ப் பிறந்தவை . இல்லாத என்னும் எதிர்மறைப் 
பெயரெச்சம் இல் குணம் என்பதில் தொக்கும் இல்லாக் கொற்றன் 
என்பதில் ஓரளவு விரிந்தும் நின்றது . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


-எங . 


வல் என்னும் சொல் 
வலலென் கிளவி தொழிற்பெய ரியற்றே . 
இஃது இருவழியுந் திரிந்தும் உறழ்ந்தும் வருமென எய்தியதனை 
விலக்கத் தொழிற்பெயரோடு மாட்டெறிதலின் பிறிதுவிதி வகுத்தது . 

ன் . ) வல் என் கிளவி வல்லென்னுஞ் சொல் அல் 
வழிக் கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , தொழிற்பெயர் இயற்று 

ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் இயல்பிற்றாய் வன்கணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து 
வகாசத்தும் உகரமும் பெற்று முடியும் ; எ - 

( எ - டு . ) வல்லுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது 
மாண்டது வலிது எனவும் , வல்லுக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
ஞா ற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 

( எ அ ) 
அதற்கு , வேறொரு முடிபு 
கூ எசு . 

நாயும் பலகையும் வருஉங் காலை 
ஆவயின் உகரங் கெடுதலு முரித்தே 

உகரங் கெடுவழி அகரம் நிலையும் . 
இஃது எய்தியது வீலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) நாயும் பலகையும் வரூஉங்காலை - வல்லென்பதன் 
முன் நாயென்னுஞ் சொல்லும் பலகையென்னுஞ் சொல்லும் வரு 
மொழியாய் வருங்காலத்து , ஆவயின் உகரங் கெடுதலும் உரித்து 

அவ்விடத்து உகரங் கெடாது நிற்றலேயன்றிக் கெட்டு முடிய 
வும் பெறும் , உகரங் கெடுவழி அகரம் நிலையும் - அவ்வுகரங் கெடு 
மிடத்து அகரம் நிலைபெற்று முடியும் ; எ - று . 

( எ - டு . ) வல்ல நாய் வல்லப்பலகை என வரும் 

உம்மை எதிர் மறையாகலான் உகரங் கெடாதே நின்று வல்லு நாய் 
வல்லுப் பலகை என வருதலுங் கொள்க . 

அகரம் நிலையுமென்னாது உகரங்கெடு மென் றதனாற் பிற வரு 
மொழிக் கண்ணும் இவ்வகரப்பேறு கொள்க . வல்லக்கடுகை 

. சிறுமை 
தீமை பெருமை என வரும் . 

( எக ) 


பூல் வேல் ஆல் 
கூ எரு . பூல்வே லென்றா ஆலென் கிளவியொடு 

ஆமுப் பெயர்க்கும் அம் இடை வருமே . 
து எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

ள் . ) பூல் வேல் என்றா ஆலென் கிளவியொடு ஆ முப் 
பெயர்க்கும் பூலென்னுஞ் சொல்லும் வேலென்னுஞ் சொல் 


80 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


கூஎசு . 


{ 


லும் ஆலென்னுஞ் சொல்லுமாகிய அம்மூன்று பெயர்க்கும் , அம் 
இடைவரும் - வேற்றுமைக்கண் திரிபின்றி 

அம்முச்சாரியை 
இடை வந்து முடியும ; எ - 

( எ - டு . ) பூலங்கோடு வேலங்கோடு ஆலங்கோடு செதிள் தோல் 
பூ என வரும் . 

மொழி வரையாது கூறினமையின் இயல்புகணத்தும் ஒட்டுக . 
பூலஞெரி வேலஞெரி ஆலஞெரி நீழல் விறகு என வரும் . என்றாளான 
எண்ணடை யிட்டமையாற் பூலாங்கோடு பூலாங்கழி என ஆகாரம் 
பூலுக்குக் கொள்க . 

( 40 ) 
லகர ஈற்றுத் தொழிற்பெயர் 
தொழிற்பெய ரெல்லாந் தொழிற்பெய ரியல . 
இஃது இவ் வீற்றுத் தொழிற்பெயர்க்கு அல்வழிக்கண்ணும் 
வேற்றுமைக் கண்ணுந் திரிபும் உறழ்ச்சியும் விலக்கித் தொழிற் பெய 
ரோடு மாட்டெறிதலின் எய்தியது விலக்கிப் பிறி துவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) தாழிற் பெயரெல்லாம் -- லகார ஈற்றுத் தொழிற் 
பெயரெல்லாம் , தொழிற 

ழிற பெயர் இய 

இயல - ஞகார ஈற்றுத் தொழிற் 
பெயரின் இயல்பினவாய் இருவழியும் வனகணத்து உகரமும் வல் 
லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் ; எ 

று . 
( எ - டு . ) புல்லுக்கடிது கல்லுக்கடிது வல்லுக்கடிது சிறிது தீது 
பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , வல்லுக்கடுமை 
சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 
இவற்றிற்குப் புல்லுதல் கல்லுதல் வல்லுதல் எனப் பொருளுரைக்க . 

இனி எல்லா மென்றதனாற் றொழிற்பெயர்விதி எய்தாது பிற விதி 
எய்துதுனவுங் கொள்க கன்னல்கடிது பின்னல் கடிது கன்னற்கடுமை 
பின்னற்கடுமை எனவும் வரும் . இதனானே மென்கணம் வந்துழிப் 
பின்னன் ஞான்றது நீண்டது மாண்டது , பின்னன் ஞாற்சி நீட்சி மாட்சி , 
என ஒட்டுக. 

இனி ஆடல் பாடல் கூடல் நீடல் முதலியனவும் அல்வழிக்கண் 
இயல்பாயும் வேற்றுமைக்கண் திரிந்தும் முடிதல் இதனாற் கொள்க . 

( அக ) 
வெயில் என்னுஞ் சொல் 
கூ எ எ . 

வெயிலென் கிளவி மழையியல் நிலையும் . 
இது திரிபுவிலக்கி அத்தும் இன்னும் வகுத்தலின் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) வெயில் என் இளவி மழையியல் நிலையும் - வெயி 
லென்னுஞ் சொல் மழையென்னுஞ் சொற்போல அத்தும் இன் 
னும் பெற்று முடியும் ; எ - 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


1 


மழையென்பதனை வளியென வரூஉம் ( எழு - உசஉ ) என்பதனுட 
ம் வளியென்பதனைப் பனியென வரூஉம் ( எழு - உசக ) என்பதனுட 
னும் மாட்டெறிந்தவாறு காண்க . 

( எ - டு . ) வெயிலத்துக் கொண்டான் வெயிலிற்கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . இஃது அத்துமிசை 
யொற்றுக் கெடாது நின்ற இடம் . இஃது அவற்று முன் வரூஉம் 
வல்லெழுத்து ( எழு - கூ கூ ) மிக்கது அதிகார வல்லெழுத்தின்மை 
யின் இயல்பு கணத்துங் கொள்க ; சாரியை , வருமொழி வரையாது 
கூறினமையின் .. 

( அட் ) 
வேற்றுமையில் வகர ஈறு 
கூஎவு . சுட்டுமுத லாகிய வகர இறுதி 

முற்படக் கிளந்த உருபியல் நிலையும் . 
து முறையானே வகர ஈறு வேற்றுமைக் கண் புணருமாறு கூறு 


கின்றது . 


வகா 


இ - ள் . ) சுட்டு முதலாகிய வகர இரு தி . 

தி - வகர ஈற்றுப் 
பெயர் நானகனுள் சுட்டெழுத்தினை முதலாகவுடைய 
ஈற்றுப் பெயர் மூன்றும் , முற்படக் கிளந்த உருபியல் நிலையும் - 
முற்படக்கூறிய உருபுபுணர்ச்சியின் இயல்பிற்றாய் வற்றுப்பெற்று 
முடியும் ; எ - று . 

{ r - டு . ) அவற்றுக்கோடு இவற்றுக்கோடு உவற்றுக்கோடு செவி 
தலை புறம் என வரும் . 

முற்படக் கிளந்த என் றதனானே வற்றினோடு இன்னும் பெறுதல் 
கொள்க . 

அவற்றின் கோடு இவற்றின் கோடு உவற்றின் கோடு செவி 
தலை புறம் என ஒட்டுக . இஃது ஏனைக் கணத்தோடும் ஒட்டுக . ( அ s ) 


உஎக . 


அதற்கு , அல்ளழி முடிபு 
வேற்றுமை யல்வழி ஆய்த மாகும் . 
து மேலனவற்றிற்கு அல்வழிமுடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமை யல்வழி ஆய்தமாகும் - அச்சுட்டு 
முதல் வகரம் வன்கணத்துக்கண் வேற்றுமையல்லாத இடத்து 
ஆய்தமாய்த் திரிந்து முடியும்; எ - 

( எ - டு . ) அஃகடிய இஃகடிய உஃகடிய சிறிய தீய பெரிய என 
வரும் . இவ்வழக்கு இக்காலத்து அரிது . 

( அச ) 
அதிகாரப்பட்ட வல்லெழுத்தின்மையால் , வெயிலத்துக்கொண் 
டான் என்பது கூ கூ ஆம் நூற்பாவில் அவற்று முன் வரூஉம் வல்லெ 
ழுத்து மிகுமே என்று கூறிய விதிப்படி வல்லெழுத்து மிக்கது . 

. வருமொழி வரையாது கூறினமையின் சாரியை இயல்பு கணத் 
துங் கொள்க என மாறிக் கூட்டுக . 


பெரிய என் 


உ + 


தொல்காப்பியம் 


[ புள்ள 


அதற்கு , வேறு முடிபுகள் 
கூ 40 . 

மெல்லெழுத் தியையின் அவ்வெழுத் தாகும் . 
இஃது எய்தாத தெய்துவித்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்தாகும் - 
அவ்வகர ஈறு 

மென்கணம் வந்து இயையுமாயின் அவ்வகர 
வொற்று அவ்வம் மெல்லெழுத்தாய்த் திரிந்து முடியும் ; எ - 

று . 
( எ - டு . ) அஞ்ஞாண் இஞ்ஞாண் உஞ்ஞாண் நூல் மணி என வரும் . 
கூவுக . 

எனவை புணரின் இயல்பென மொழிப. 
இதுவும் அது , அவ் வீறு ஏனைக் கணங்களோடு புணருமாறு 
கூறுதலின் . 
( இ - ள் . ) 

புணரின் 

அச்சுட்டு முதல் 
ஈற்றொடு இடைக்கணமும் உயிர்க்கணமும் தந்து புணருமாயின் , 
இயலபென மொழிப் அவ்வகரந் திரியாது இயல்பாய் முடியு 
மெனறு கூறுவர் புலவர் ; எ - 

டு . ) அவ்யாழ் இவ்யாழ் உவ்யாழ் வட்டு அடை ஆடை என 
ஒட்டுக 

ஈண்டுக் கூறியது நிலை மொழிக்கென்றும் ஆண்டு நின்ற சொன்மு 
னியல் பாகும் ( எழு - கசச ) என்றது வருமொழிக்கென்றும் உணர்க . 


ஏனவை 


வதர 


T 


வகர ஈற்று உரிச்சொல் 
கூ வுஉ . 

ஏனைய வகரந் தொழிற்பெயரியற்றே . 
இஃது எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) ஏனை வகரம் -- வகரக் கிளவி கான்மொழி 
யீற்றது ( எழு - அக ) என்ற தனுள் ஒழிந்து நின்ற உரிச் சொல் 
லாகிய வகரம் இருவழியும் , தொழிற்பெயர் இயற்று - ஞகர ஈற்றுத் 
தொழிற்பெயர் இயல்பிற்றாய் வன்கணத்து உகரமும் வல்லெழுத் 
தும் மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் உகாமும் 
பெற்று முடியும் ; எ று . 

( எ - டு . ) தெவ்வுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது 
மாண்டது வலிது எனவும் , தெவ்வுக் கடுமை சிறுமை தீமை பெருமை 
ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 

உரையிற் கோடலென்பதனால் தெம்முனை என வகர வொற்று 
மகர வொற்றாகத் திரிதல் கொள்க . 

( அஎ ) 
வேற்றுமையில் மகார ஈறு 
கூ வுகூ . ழகார இறுதி ரகார இயற்றே . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


து நிறுத்த முறையானே ழகார ஈற்று வேற்றுமை முடிபு கூறு 


கின்றது . 


என் 


( இ - ள் ) மகார இறுதி ரகார இயற்று மகார ஈற்றுப் 
பெயர் வன்கணம் வந்தால் வேற்றுமைக்கண் ரகார ஈற்றின் 
இயல்பிற்றாய் வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ று . 
( எ - டு . ) பூழ்க்கால் சிறகு தலை புறம் என வரும் . ( அ அ ) 

தாழ் என்னுஞ் சொல் 
கூ வுச . தாழென் கிளவி கோலொடு புணரின் 

அக்கிடை வருதல் உரித்து மாகும் . 
இஃது இவ் வீற்றுள் ஒன்றற்கு எய்தியதன் மேற் சிறப்புவிதி 
கூறுகின்றது , வல்லெழுத்தினோடு அக்கு வகுத்தலின் . 
( இ - ள் . ) தாழ் 

கிளவி கோ திலாடு புணரின் 
தாழென்னுஞ் சொல் கோலென்னுஞ் சொல்லோடு 

புணரும் 
இடத்து , அக்கு இடை வருதலும் உரித்தாகும் - வல்லெழுத்து 
மிகுதலே யன்றி அக்குச்சாரியை இடையே வந்து நிற்றலும் 
உரித்து ; எ - 

எனவே , அக்குப்பெறாது வல்லெழுத்து மிகுதல் வலியுடைத் 
தாயிற்று . 
( எ - டு . ) தாழக்கோல் தாழ்க்கோல் என வரும் . 
து தாழைத் திறக்குங்கோல் என விரியும் . 

( அக ) . 
தமிழ் என்னுஞ் சொல் 
கூவுரு . தமிழென் கிளவியும் அதனோ ரற்றே . 
துவும் அது . 

ள் . ) தமிழ் என் கிளவியும் தமிழென்னுஞ் சொல் 
லும் , அதனோரற்று - வல்லெழுத்து மிக்கு முடிதலேயன்றி 
அக்குச்சாரியையும் பெற்று முடியும் ; எ - 

று . 
அதனோரற்றே என் றதனான் இதற்குத் தமிழ்க்கூத்தென வல் 
லெழுத்து மிகுதலே வலியுடைத்து . 

எ - டு . ) தமிழ்க்கூத்து சேரி தோட்டம் பள்ளி என வரும் . 
தமிழையுடைய கூத்து என விரிக்க . தமிழவரையர் என்றாற்போல 
வல்லெழுத்துப் பெறாது அக்குப் பெற்றன , உணரக்கூறிய ( எழு 
சாடு ) என்னும் புறனடையாற் கொள்க . தமிழநாடு தமிழ் நாடு என 
ஏனைக்கணத்து முடிபு எப்பெயர் முன்னரும் ( எழு கஉ அ ) என்பது 
னுள் முற்ற என்றதனான் முடித்தாம் . 

( 10 ) 
குமிழ் என்னும் மரப்பெயர் 
கூவுகா . கமிழென் கிளவி மரப்பெய ராயின் 

பீரென் கிளவியோ டோரியற் றாகும் 


உட O 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


இ 


இது வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்தும் அம்மும் வகுத்தலின் 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி கூறுகின்றது . 

ள் . ) குமிழ் என் கிளவி மரப்பெயர் ஆயின் குமி 
ழென்னுஞ் 

னுஞ் சொல் குமிழ்த்தலென்னுந் தொழிலனறி மரப்பெய 
ராயின் ; பீர் என் கிளவியொடு ஓர் இயற்று ஆகும் - பீரென்னும் 
சொல்லோடு ஓரியல்பிற்றாய் ஒருவழி மெல்லெழுத்தும் ஒருவழி 
அம்மும் பெற்று முடியும் ; எ - று . 

( எ - டு . ) குமிழ்ங்கோடு குமிழங்கோடு செதிள் தோல் பூ என 
வரும் . 

ஓரியற்றென்றதனாற் பிறவற்றிற்கும் இம்முடிபு கொள்க . மகிழ்ங் 
கோடு மகிழங்கோடு என ஒட்டுக . 

( கூக ) 
பாழ் என்னுஞ் சொல் 
கூவுஎ . பாழென் கிளவி மெல்லெழுத் துறழ்வே . 

இது வல்லெழுத்தினோடு மெல்லெழுத்துப் பெறுக என் றலின் 
எய்தியதன்மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பாழ் என் கிளவி மெல்லெழுத்து உறழ்வு 
பாழென்னுஞ் சொல்லீறு வல்லெழுத்தினோடு மெல்லெழுத்துப் 
பெற்று உறழந்து முடியும் ; எ - 

( எ - டு . ) பாழ்க்கிணறு பாழ்ங்கிண சேரி தோட்டம் பாடி 
என ஓட்டுக . இது பாழுட்கிணறு என விரியும் , பாழ்த்தகிணறு என 
வினைத்தொகை முடியாமையின் . 

( கடி ) 
ஏழ் என்னும் எண்ணுப் பெயர் 
கூவுவு . ஏழென் கிளவி உருபியல் நிலையும் . 

ஃது எண் ஒனுப்பெயர் இவ்வாறு முடிக என் றலின் எய்தாத 
தெய்து வித்தது , 
( இ - ள் . ) 

ள் . ) ஏழ் என் கிளவி--ஏழென்னும் எண்ணுப் பெயர் 
இறுதி , உருபியல் நிலையும் - உருபு 

புணர்ச்சிக்கண் 

கூறிய 
யல்பின் கண்ணே நிலைபெற்று அனபெற்று முடியும் ; எ - 

அஃது அன்னென் சாரியை யேழ னிறுதி ( எழு - ககச ) என்ப 
தாம் . 

( எ - டு ) ஏழன் காயம் சுக்கு தோரை பயறு என வரும் . இயைபு 
வல்லெழுத்து ஓத்தின் புறனடையான் வீழ்கக . இஃது ஏழனாற் 
கொண்ட காயம் என விரியும் . 

( கூ ) 
ஏழ் முன் அளவு முதலிய பெயர்கள் 
கூ வுக . அளவும் நிறையும் எண்ணும் வருவழி 

நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் 
கடிநிலை யின்றே ஆசிரி யர்க்க . 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


கூக . 


து மேலதற்கு எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) அளவும் நிறையும் எண்ணும் வருவழி அவ் 
வேழென்பதன் முன்னர் அளவுப் பெயரும நிறைப் பெயரும் எண் 
ணுப் பெயரும் வருமொழியாய் வருமிடத்து , நெடுமுதல் குறுக 
லும் உகரம் வருதலுங் கடிநிலை யின்றே ஆசிரியர்க்க முன் 
னின்ற நெட்டெழுத்தின் மாத்திரை குறுகலும் ஆண்டு உகரம் 
வருதலும் நீக்குநிலைமையினறு. ஆசிரியர்க்கு ; எ - 

( எடு ) . எழுகலம் சாடி தூதை பானை நாழி மண்டை வட்டி. 
எனவும் , எழுகழஞ்சு தொடி பலம் எனவும் , எழுமூன்று எழுநான்கு 
எனவும் வரும் . 

நிலையென்றதனான் வன்கணத்துப் பொருட்பெயர்க்கும் இம்முடிபு 
கொள்க . எழுகடல் சிலை திசை பிறப்பு என வரும் . 

( கச ) 
பத்தேன் கிளவி ஒற்றிடை கெடுவழி 

நிற்றல் வேண்டும் ஆய்தப் புள்ளி 
இது மேலதற்கு எய்தியதன் மேற் சிறப்பு விதி வகுத்தது , வரு 
மொழி நோக்கி விதித்தலின் . 

( இ - ள் . ) பத்து என் கிளவி ஒற்றிடை கெடுவழி - அவ் 
வேழனோடு பத்தெனபது புணருமிடத்து அப்பத்தென் கிளவி 
இடையொற்றுக் கெடுவழி ஆய்தப்புள்ளி நிற்றல் வேண்டும் - 
ஆய்தமாகிய புள்ளி நிற்றலை விரும்பும் ஆசிரியன் ; எ 
( எ . டு . ) எழுபஃது என வரும் . 

( கரு ) 
ங கூக . ஆயிரம் வருவழி உகரங் கெடுமே 
இது நெடுமுதல் குறுகிநின்று உகரம் பெறாது என்றலின் எய்தியது 
ரு மருங்கு மறுத்தது . 

( இ - ள் . ) ஆயிரம் வருவழி - ஏழென்பதன் முன் 
மென்னும் எண்ணுப்பெயர் வரு மொழியாய் வருமிடத்து , உகரங் 
கெடும் - நெடுமுதல் குறுகிநினறு உகரம்பெறாது முடியும் ; எ - று . 
( எ - டு . ) ஏழாயிரம் என வரும் . 

நூ மார்ந்து வருஉம் ஆயிரக் கிளவிக்குக் 

கூறிய நெடுமுதல் குறுக்க மின்றே 
இஃது எய்தியது முழுவதூ உம் விலக்கிற்து , உகரங்கெட்டு அதன் 
மேலே நெடுமுதல் குறுகாது என் றலின் . 

ள் . ) நூறு ஊர்ந்து வரூஉம் ஆயிரக் கிளவிக்கு- அவ் 
வேழென்பது நூறென்னுஞ் சொன்மேல் வரும் ஆயிரமென்னுஞ் 
சொல்லிற்கு , கூறிய நெடுமுதல் குறுக்க மின்று - முற்கூறிய 
நெடுமுதல் குறுகி உகரம் பெறுதலின்று ; எ - 


ஆயிர 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


(T- டு . ) ஏழ் நூறாயிரம் என வரும் . 

கூறிய என்றதனால் நெடு முதல் குறுகி உகரம்பெற்று எழு நூறாயிர 
மெனவும் வரும் . 

தனானே ஏழாயிரமென மேல் முதனிலை குறுகாமையுங் கொள்க . 
இதனானே எழுஞாயிறு எழுநாள் எழுவகை என இயல்புகணத்து 
நெடு முதல் குறுகி உகரம்பெறுதலுங் கொள்க . 

( கஎ ) 
ங க . ஐஅம் பல்லென வருஉ மிறுதி 

அல்பெய ரெண்ணினும் ஆயியல் நிலையும் . 
இதுவும் அது . 
( இ - ள் . ) 

ள் . ) ஐ அம் பல் என வரூஉம் இறுதி - அவ் வேழன் 
மூன்னர் ஐயென்றும் அம்மென்று ம பல்லென்றும் வருகின்ற 
இறுதிகளையுடைய , அல்பெயர் எண்ணினும் - பொருட் பெயரல்லாத 
எண்ணுப் பெயராகிய தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தா 
லும் , ஆ இயல் நிலையும் - நெடுமுதல் குறுகி உகரம் பெறாது 
அவ்வியல் பின் கண்ணே நின்று முடியும் ; எ - 
( எ - டு ) ஏழ்தாமரை ஏழ்வெள்ளம் ஏழாம்பல் என வரும் . (கஅ ) 
கூகச , உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) உயிர்முன் வரினும் - அவ்வேழென்பதன் முன்னர் 
அளவுப் பெயரும் எண்ணுப்பெயருமாகிய உயிர் முதன்மொழி 
வரினும் , ஆ இயல் திரியாது 

இயல் திரியாது - நெடு முதல் குறுகி உகரம் பெறாது 
முடியும் இயல்பிற் றிரியாது முடியும் ; எ - று 
( எ - டு . ) ஏழகல் ஏழுழக்கு ஏழொன்று ஏழிரண்டு என வரும் . 

( க கூ ) 
கீழ் என்னும் சொல் 
ஙகரு . கீழென் கிளவி உறழத் தோன்றும் . 
இஃது இவ்வீற்றுள் ஒன்றற்கு வேற்றுமைக்கண் உறழ்ச்சி கூறு 


கின்றது . 


( இ ள் . ) கீழ் என் கிளவி உறழத் தோன்றும் - கீழென் 
னுஞ் சொல் உறழ்ச்சியாய்த் தோன்றி முடியும் ; எ - று . 

தோன்றுமென்றதனான் நெடுமுதல் குறுகாது வல்லெழுத்துப் 
பெற்றும் பெறாதும் வருமென்ற இரண்டும் உறழ்ச்சியாய் வருமென்று 
கொள்க . இயைபு வல்லெழுத்து அதிகாரத்தாற் கொள்க . 
( எ - டு . ) கீழ்க்குளம் கீழ்குளம் சேரி தோட்டம் பாடி எனவரும் . 

( க 00 ) 


மயங்கியல் ) 


எழுத்ததிகாரம் 


. 


வேற்றுமையில் வகர ஈறு 
கூகூகூ . ளகார இறுதி ணகார இயற்றே . 

து நிறுத்தமுறையானே ளகார ஈற்றுச்சொல் வேற்றுமைக் 
கண் புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ளகார இறுதி ணகார இயற்று - ளகார ஈற்றுப் 
பெயர் ணகார ஈற்றின் இயல்பிற்றாய் வன்கணம் வந்துழி டகார 
மாய்த் திரிந்து முடியும் ; எ - று . 
( எ - டு . ) முட்குறை சிறை தலை புறம் என வரும் . ( காக ) 

அதற்கு , வேறு முடிபு 
கூகஎ . மெல்லெழுத் திடையின் ணகார மா 

மாகும் . 
இது மேல தற்கு மென்கணத்து முடிபு கூறுகின்றது . 
( இ - ள் . ) மெல்லெழுத்து 

இயையின் 

பணகாரமாகும் 
ளகார ஈறு மெல்லெழுத்து முதன்மொழி வருமொழியாய் வந்து 
இயையின் ணகரமாய்த் திரிந்து முடியும் ; எ 
( எ - டு . ) முண்ஞெரி நுனி மரம் என வரும் . 

தனை வேற்றுமையிறுதிக்கண் அல்வழியது எடுத்துக் கோடற் 
கண் சிங்கநோக்காக * வைத்தலின் அல்வழிக்கும் இம்முடிபு கொள்க . 
முண்ஞெரிந்தது நீண்டது மாண்டது என வரும் . 

( க 09 ) 
அலவழியில் எகர ஈறு 
கூ கூ வு . அல்வழி யெல்லாம் உறழேன மொழிப. 
இது மேலதற்கு அல்வழிமுடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) அல்வழி யெல்லாம் - ளகார ஈறு அல்வழிக்க 
ணெல்லாம் , உறழென மொழிப - திரியாதும் டகாரமாய்த் திரிங் 
தும் உறழந்து முடியுமென்று சொல்லுவர் புலவர் ; எ - 

( எ - டு . ) முட்கடிது முள்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

எல்லா மென் றதனால் குண வேற்றுமைக்கண் ணும் இவ் வுறழ்ச்சி 
கொள்க . முள்குறுமை முட்குறுமை சிறுமை தீமை பெருமை எனவும் , 
கோள்கடுமை கோட்கடுமை வாள் கடுமை வாட்கடுமை 

எனவும் 
ஒட்டுக . 

இதனானே அதோட்கொண்டான் இதோட் கொண்டான் உதோட் 
கொண்டான் எதோட்கொண்டான் சென்றான் தந்தான் போயினா 
னென உருபு வாராது உருபின் பொருள்பட வந்தனவுங் கொள்க . 

( க . ) 
* சிங்கநோக்கு - சிங்கம் முன்னும் பின்னும் பார்த்தாற்போல 
முன்னும் பின்னும் நோக்கும் நூற்பாநிலை . 

t அதோள் இதோள் எதோள் முதலியன அவ்விடத்து , இவ் 
விடத்து எவ்விடத்து எனச் சுட்டு வினாவிடைப் பொருள் படுவன . 


தொல்காப்பியம் 


( புள்ளி 


அதற்கு , வேறு முடிபு 
கூககூ . ஆய்த நிலையலும் வரைநிலை யின்றே 

தகரம் வருஉங் காலை யான . 
இது மேலதற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , தகரம் 
வருவழி உறழ்ச்சியேயன்றி ஆய்தமாகத் திரிந்து உறழ்க என் றலின் . 

( இ - ள் . ) தகரம் வரூஉங் காலையான - தகர முதன் மொழி 
வருமொழியாய் வருங்காலத்து , ஆய்தம் நிலையலும் வரை நிலை 
யின்று - ளகாரம் டகாரமாய்த் திரிதலேயனறி ஆய்தமாகத் 
திரிந்து நிற்றலும் நீக்கும் நிலைமையின்று ; எ - 
{ எ - டு . ) முஃடீது முட்டீது என வரும் . 

(கச ) 
அதற்கு மேலும் ஒரு முடிபு 
500. நேடியத னிறுதி யல்பா குநவும் 

வேற்றுமை யல்வழி வேற்றுமை நிலையலும் 

போற்றல் வேண்டும் மொழியுமா ருளவே . 
து மேலதற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 

ள் ) நெடிய தன் இறுதி இயல்பு ஆகுகவும் - அவ் 
வீற்று நெடிய தன் இறுதி திரியாது இயல்பாய் முடிவன 
வற்றையும் , வேற்றுமை அல்வழி வேற்றுமை 

நிலையலும் - 
வேற்றுமையல்லாத விடத்து வேற் றுமையின் இயல்பையுடைய 
வாய்த் திரிந்து முடிதலையும் , போற்றல் வேண்டும் மொழியு 
மாருள - போற்றுதல் வேண்டுஞ் சொற்களும் உள ; எ - று . 

( எ - டு . ) கோள் கடிது வாள் கடிது சிறிது தீது பெரிது எனவும் ,, 
புட்டேம்பப் புயன்மாறி ( பட்டினப்பாலைச) எனவும் வரும் . 

போற்றல் வேண்டும் என்றதனால் உதளங்காய் செதிள் பூ தோல் 
என அம்முப் பெறுதலுங் கொள்க . உதளென்பது யாட்டினை உணர்த் 
துங்கால் முற்கூறிய முடிபுகள் இருவழிக்கும் ஏற்றவாறே முடிக்க . 
உதட்கோடு உதள்கடிது உதணனறு என ஒட்டுக . மோத்தையுந் 
தகரு முதளு மப்பரும் ( மரபியல் - சஎ ) என்றார் மரபியலில் . 

( கரு ) 
னகர ஈற்றுத் தொழிற்பெயர் 
தொழிற்பெய ரெல்லாந் தொழிற்பெய ரியல . 
இஃது இவ் வீற்றுத் தொழிற் பெயர்க்கு இருவழியும் எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 
( இ - ள் . ) தொழிற் பெயரெல்லாம் 

ஈற்றுத் 
தொழிற்பெயரெல்லாம் இருவழியும் , தொழிற் பெயர் இயல் - 
ஞகார ஈற்றுத் 

ஈற்றுத் தொழிற் பெயர்போல வனகணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் ; எ - 


அகே . 


ளகார 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


உஉரு 


என்பன 


ச 02 . 


( எ - ஓ . ) துள்ளுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது 
மாண்டது வலிது எனவும் , துள்ளுக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
காற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 

எல்லாமென்றதனானே இருவழியுந் தொழிற்பெயர்கள் உகரமும் 
வல்லெழுத்தும் பெறாது திரிந்துந் திரியாதும் முடிவனவுங் கொள்க . 
கோள்கடிது . கோட்கடிது , கோள்கடுமை கோட்கடுமை 
போல்வன பிறவும் வரும் . 

இனி வாள் கடிது வாட்கடிது சிறிது தீது பெரிது எனவும் வாள் 
கடுமை வாட்கடுமை எனவுங் காட்டுக . வாள் - கொல்லுதல் . ( காசு ) 

இருள் என்னுஞ் சொல் 

ருளென் கிளவி வெயிலியல் நிலையும் . 
இது திரிபு விலக்கி அத்தும் இன்னும் வகுத்தலின் எய்தியது விலக் 
கிப் பிறி துவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) இருள் என் கிளவி - இருளென்னுஞ் சொல் 
வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் , வெயிலியல் நிலையும் 
வெயிலென்னுஞ் சொற்போல அத்தும் இன்னும் பெற்று 
முடியும் ; எ று . 

( எ - டு ) இருளத்துக் கொண்டான் இருளிற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

சாரியை வரையாது கூறின மையின் இயல்புகணத்தும் ஒட்டுக . 
இருளத்து ஞ ! ன்றான் நீண்டான் மாண்டான் இருளின்ஞான்றான் 
நீண்டான் மாண்டான் என வரும் . 

( கஎ ) 
புள் ‘ வள் என்னுஞ் சொற்கள் 
சங . 

புள்ளும் வள்ளுந் தொழிற்பெய ரியல . 
இதுவும் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , திரிபும் இயல் 
பும் விலக்கித் தொழிற்பெயர்விதி வகுத்தலின் . 
( இ - ள் . ) 

ள் . ) புள்ளும் வள்ளும் புள்ளென்ளுஞ் சொல்லும் 
வள்ளென்னுஞ் சொல்லும் இருவழிக் கண்ணும் , தொழிற் பெயர் 
இயல ஞகார ஈற்றுத் ழிற் பெயர் போல வனகணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் மெனகணத்தும் இடைக்கணத்து 
வகரத்தும் உகரமும் பெற்று முடியும் ; எ று . 

( எ - டு ) புள்ளுக்கடிது வள்ளுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான் 

நீண்டது மாண்டது வலிது எனவும் , புள்ளுக்கடுமை வள்ளுக் 
கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை 
எனவும் வரும் . 

இதனைத் தொழிற் பெயரெல்லாம் ( எழு.ச 0 க ) என்பதன் பின் 
வையாததனால் இருவழியும் வேற்றுமைத்திரிபு எய்தி முடிவனவுங் 
கொள்க . புட்கடிது வட்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , புட்கடுமை 
எ .-- 15 


தா 


.உசு 


தொல்காப்பியம் 


[ புள்ளி 


L 


வட்கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் , புண்ஞான்றது நீண்டது 
மாண்டது எனவும் , புண் ஞா ற்சி நீட்சி மாட்சி எனவும் வரும் . புள்ளு 
வலிது புள்வலிது புள்ளுவன்மை புள்வன்மை என வகரத்தின் முன்னர் 
உகரம் பெற்றும் பெறாதும் வருதலின் கின்ற சொன் முனியல்பாகும் 
( எழு - கசு ச ) என் றதனான் முடியாமை உணர்க . இது வள்ளிற்கும் 
ஒக்கும் . 

( க 0 அ ) 
மக்கள் என்னுஞ் சொல் 
மக்க ளென்னும் பெயர்ச்சோ லிறுதி 

தக்கவழி அறிந்து வலித்தலு மூரித்தே . 
இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . உயிரீறாகிய 
உயர்திணைப் பெயர் ( எழு - கருட ) என்பதனுட் கூறிய இயல்பு 
விலக்கித் திரிபு வகுததலின் . 

( இ - ள் . ) மக்கள் என்னும் பெயர்ச்சொல் இறுதி- மக்க 
ளென்னும் பெயர்ச் சொல்லிறுதி இயல்பேயன்றி , தக்கவழி 
அறிந்து வலித்தலும் உரிதது தக்க இடம அறிந்து வல் 
லொற்றாகத் திரிந்து முடிதலும் உரித்து ; எ று . 

தக்கவழியென்றார் பெரும்பான்மை மக்கள் உடம்பு உயிர் நீங்கிக் 
கிடந்த காலத்தில் அஃது இம்முடிபு பெறும் என் நற்கு .. 

( எ - டூ ) மக்கட்கை செவி தலை புறம் இக்கிடந்தது மக்கட்டலை 
என்பதனான் அவ்வாறாதல் காண்க . மக்கள் கை செவி தலை புறம் 
எனத் திரியாது நின்றது உயிருண்மை பெற்றவழி . 
இனிச் சிறுபான்மை மக்கட் பண்பு மக்கட் சுட்டு எனவும் வரும் . 

( க 0 க ) 
புறனடை 

இவ்வியலின் புறனடை 
சமரு . 

உணரக் கூறிய புணரியல் மருங்கிற் 

கண்டு செயற் குரியவை கண்ணினர் கொளலே . 
ஃது இவ்வோத்தின்கண் எடுத்தோத்தானும் இலேசானும் முடி 
யாது நின்றவற்றிற்கெல்லாம் இதுவே ஓத்தாகக் கொண்டு சாரியை 
பெறுவனவற்றிற்குச் சாரியையும் எழுத்துப் பெறுவனவற்றிற்கு 
எழுத்துங் கொடுத்து முடித்துக்கொள்க என்கின்றது . . 
( இ - ள் . ) உணரக் கூறிய புணரியன் மருங்கின் 

உணரக் 
கூறப்பட்ட புள்ளியீறு வருமொழியோடு புணரும் இயல்பிடத்து , 

, 
கண்டு செயற்கு உரியவை மேல் 

முடித்த முடிபன்றி 
வழக்கினுட் கண்டு முடித்தற்கு உரியவை தோன்றியவழி , 
கண்ணினர் கொளல் - 

அவற்றையுங் கருதிக்கொண்டு எற்ற 
வாறே முடிக்க ; எ - 

( எ - டு . மண்ணப்பத்தம் என அல்வழிக்கண் ணகர ஈறு அக்குப் 
பெற்றது , மண்ணங்கட்டி என அம்முப்பெற்றது . பொன்னப்பத்தம் 


மயங்கியல் ] 


எழுத்ததிகாரம் 


உஉஎ 


பெற்றது 


ரகர 


ஈறு 


என னகர ஈறு அக்குப் பெற்றது . பொன்னங்கட்டி என அம்முப் 

கானங்கோழி என வேற்றுமைக்கண் அம்முப்பெற்றது . 
மண்ணாங்கட்டி கானாங்கோழி என்பன மரூஉ . வேயின் றலை என யகர 
ஈற்று உருபிறகுச் சென்ற சாரியை பொருட்கட் சென்றுழி வல்லெழுத் 
துக் கெடுக்க . நீர் குறிது என ரகர ஈறு அல்வழிக்கண் இயல்பாயிற்று . 
வேர்குறிது சேர்க்குறிது 

அல்வழி உறழ்ச்சி . 
வடசார்க் கூரை மேல்சார்க்கூரை இவை வல்லெழுத்து மிக்க மரூஉ 
முடிபு . அம்பர்க்கொண்டான் இமயர்க்கொண்டான் உம்பாக்கொண் 
டான் எம்பர்க்கொண்டான் என வ் வீறு ஏழனுருபின் பொருள் பட 
வந்தன வல்லொற்றுப்பெற்றன . தகர்க்குட்டி புகர்ப்போத்து என்பன 
பண்புத்தொகை கருதிற்றேல் ஈண்டு முடிக்க . வேற்றுமையாயின் முன் 
னர் முடியும் . விழலென்னும் லகர ஈறு வேற்றுமைக்கண் றகர 
மாகாது னகரமாய் முடிதல் கொள்க . விழன்காடு செறு தாள் புறம் 
என வரும் . கல்லம்பாறை உசிலங்கோடு எலியாலங்காய் புடோலங் 
காய் என அவ் வீறு அம்முப்பெற்றது . கல்லாம்பாறை என்பது மரூஉ . 
அழலத்துக் கொண்டான் என அவ்வீறு அத்துப் பெற்றது . அழுக்கற் 
போர் புழுக்கற் சோறு என்பன அவ் வீற்று அல் வழித்திரிபு ழ் 
குறிது என்பது முகர ஈற்று அல்வழி யியல்பு , வீழ் குறிது வீழ்க்குறிது 
என்பன அவ் வீற்று அல்வழியுறழ்ச்சி தாழப்பாவை என்பது அவ் 
வீற்று அல்வழி அக்குப் பெற்றது . யாழின் கோடு செய்கை தலை புறம் 
என அவ் வீற்று உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கட் சென் 
வல்லெழுத்து வீழ்க்க . முன்னாளை வாழ்வு முன்னாளைப்பரிசு ஒருநாளைக் 
குழவி ஒரு திங்களைக் குழவி என்றாற் போல்வன ளகார ஈறு ஐகாரமும் 
தனோடு வல்லெழுத்தும் பெறுதல் கொள்க . பிறவும் இவ் வோத்தின் 
வேறுபட வருவன வெல்லாங் 

கொணர்ந்து 

இதனான் 
குளத்தின் புறம் மரத்தின் புறம் என உருபிற்கு எய்திய அத்தோடு 
ன் பெறுதலுங் கொள்க . 

இனிக் கடிசொல் லில்லை ( சொல் - சருஉ ) என்பதனான் வழக்கின் 
கண்ணுஞ் செய்யுட்கண்ணும் வந்து திரிந்து முடியுஞ் சொற்களும் 

அவற்றைக் கண்ணினர் கொளலே என்பதனான் மண்ணுக் தப் 
போனான் பொன்னுக்கு விற்றான் பொருளுக்குப்போனான் நெல்லுக்கு 
விற்றான் கொள்ளுக்குக் கொண்டான் பதினேழு என்றாற்போல 
வழக்கின் கண் உகரம் பெறுவனவும் விண்ணுக்குமேல் மண்ணுக்கு 
நாப்பண் 


அழி 


முடிக்க . 


உள . 


" பல்லுக்குத் தோற்ற பனிமுல்லை பைங்கிளிகள் 
சொல்லுக்குத் தோற்றின்னுந் தோற்றினவால் - நெல்லுக்கு 
நூரே ஓஓ நூறென்பாள் நுடங்கிடைக்கும் வன் முலைக்கும் 

மாறோமா லன்றளந்த மண் 
என்றாற்போலச் செய்யுட்கண் உகரம் பெறுவனவும் , பிறவும் முடிக்க . 

பற்கு நெற்கு என்பன முதலியன வுங் கொள்க . இவை உருபின் 
பொருள் படவாராது உருபின்கண் வந்தனவேனும் ஈண்டுக் காட்டினாம் . 
ஆண்டுப் புள்ளி யிறு தியும் எழு 

என்னும் உருபியற் 
சூத்திரத்து இலேசு கோடற்கு இடனின்றென்று கருதி , இனி அச் 
சூத்திரத்துத் தேருங்காலை என்றதனான் முடித்தலும் ஒன்று . ( கக 0 ) 

புள்ளிமயங்கியல் முற்றிற்று . 


202 ) 


சலசு . 


க . குற்றியலுகரப்புணரியல் 
[ குற்றியலுகர ஈறுகட்குரிய புணர்ச்சி யிலக்கணம் உணர்த்துவது . ) 

குற்றியலுகரத்தின் இயல்பு 
குற்றியலுகரத்தின் பெயர் , முறை , தொகை 
ஈரெழுத் தொருமொழி உயிர்த்தொட ரிடைத்தொடர் 
ஆய்தத் தொடர்மொழி வன்றொடர் மென்றொடர் . 

ஆயிரு மூன்றே உகரங் குறுகிடன் . 
என்பது சூத்திரம் . இவ்வோத்துக் குற்றியலுகரமென்று கூறப் 
பட்ட எழுத்துப் பொருட் பெயரோடும் எண்ணுப்பெயர் முதலியவற் 
றோடும் புணரும் முறைமை உணர்த்தின மையிற் குற்றியலுகரப் 
புணரியலென்னும் பெயர்த்தாயிற்று . இது மெய்யே யுயிரென் றாயீ 
ரியல ( எழு - க o ங ) என்றவற்றுள் உயிரினது விகாரமாய் நின்ற குற்று 
கரத்தை இருமொழிக்கண்ணும் புணர்க்கின்றமையின் மேலை ஒத்தி 

இயைபுடைத்தாயிற்று . இத்தலைச் சூத்திரம் மொழிமரபி 
னகத்து இருவழிய என்ற குற்றுகரம் இதனகத்து இனைத்து மொழி 
யிறுதி வருமென்று அவையிற்றிற்குப் பெயரும் முறையுந் தொகையும் 
உணர்த்துகின்றது . 

அப்பெயர் பெயர் , அம்முறை முறை , அத் 
தொகை தொகை தொடர் மொழியீற்று ( எழு -கூசு ) வருமென்று 
ஆண்டுக் கூறியவதனை ஈண்டு ஐந்து வகைப்படுத்தி அதனோடு 
டெழுத் திம்பரும் ( எழு - கூசு ) என்றது ஒன்றே யாதலின் அதனையுங் 
கூட்டி அறுவகைத்தென்றார் . 

( இ - ள் . ) ஈரெழுத் தொருமொழி இரண்டெழுத் தானா 
சிய ஒரு மொழியும் , உயிரத் 

தொடர் - உயிர்மேல் வரும் 
மெய்யைத் தொடர்ந்து நின்ற சொல்லும் , இடைத் தொடர் 
இடையொற்று மேல் வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற 
சொல்லும் , ஆய்தத் தொடர்மொழி ஆய்தமாகிய எழுத்து 
மேல் வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற சொல்லும் , வன் 
றொடர் - வல்லொற்று மேல்வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற 
சொல்லும் , மென் றொடர் -- மெல்லொற்று மேல் வரும் மெய்மைத் 
தொடர்ந்து நின்ற சொல்லும் , ஆயிரு மூன்றே 
அவ்வாறு சொல்லுமே , உகரங குறுகு 

றுகு இடன் 

ன் - குற்றியலுகரங் 
குறுகிவரும் இடம் ; எ 

டு ) நாகு , வரகு , தெள்கு , எஃகு , கொக்கு , குரங்கு என 

இதனை ஏழென்று கொள்வார்க்குப் பிண்ணாக்கு சுண்ணாம்பு 
ஆமணக்கு முதலியன முடியாமை உணர்க . 

( க ) 
எழுவகை இட மாவன : - 1 நெடிற்கீழும் , 2 நெடி லொற்றின் 
கீழும் , 3 குறிலிணைக்கீழும் , 4 குறிலிணை யொற்றின் கீழும் , 5 குறி 
னெடிற்கீழும் , 6 குறினெடிலொற்றின் கீழும் , 7 குற்றொற்றின் கீழும் 
என இவை ; இவற்றுக்கு எடுத்துக்காட்டு . 

முறையே , 1 நாகு , 2 நாக்கு , 3 வரகு , 4 அரக்கு , 5 பலாசு , 
6 பனாட்டு , 7 கச்சு என்பன . இவற்றுக்கு நூற்பா , 

நெடிலே குறிலிணை குறினெடி லென்றிவை 
யொற்றொடு வருதலொடு குற்றொற் றிறுதியென் 
றேழ்குற் றுகரக் கிடனென மொழிப் 


-- 


வரு . 


என்பது . 


எழுத்ததிகாரம் 


உஉ 


ச 01 .. 


அவற்றுள் , ஈரொற்றுத் தொடர்கள் 
அவற்றுள், 

ஈரொற்றுத் தொடர்மொழி இடைத்தொட ராகா . 
இஃது அவ்வாறனுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுத்தது . 

( இ - ள் . ) அவற்றுள் - அவ்வாறனுள் , ஈரொற்றுத் 
தொடர்மொழி இரண்டொற்று இடைக்கண் தாடர்ந்து 
நிற்குஞ் சொல்லிற்கு இடையின ஒற்று முதல் நின்றால் , இடைத் 
தொடராகா மேல் இடையினந் தொடர்ந்து நில்லா , வல்லின 
மும் மெல்லினமுந் தொடர்ந்து நிற்கும் ; எ 
( எ - டு . ) ஆர்க்கு , ஈர்க்கு , நொய்ம்பு , மொய்ம்பு என வரும் . ( உ ) 

இருவழியினும் குற்றுகரம் வருமாறு 
அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 

எல்லா இறுதியும் உகர நிலையும் . * 
இஃது இடைப்படிம் குறுகு மிடனுமா ருண்டே ( எழு - உ எ ) 
என்றதனாற் புணர்மொழிக்கண் அரைமாத்திரையினுங் குறுகுமென 
எய்தியதனை விலக்கி அவ்வியல் நிலையு மேனை மூன்றே ( எழு - கஉ ) 
என்ற விதியே பெறு மென்கின்றது . 

( இ - ள் . ) அல்லது கிளப்பினும் - அல்வழியைச் சொல்லு 
மிடத்தும் , வேற்றுமைக் கண்ணும் -- வேற்றுமைப் புணர்ச்சிக் 
கண்ணும் , எல்லா இறுதியும் உகரம் நிலையும் 

ஆறு ஈற்றின் 
கண்ணும் , உகரந் தன் அரை மாத்திரையைப் பெற்று நிற்கும் ; 


04 . 


பசை 


வருமொழியானல்லது அல்வழியும் வேற்றுமையும் விளங்காமை 
யின் அல்லது கிளப்பினும் வேற்றுமைக்கண்ணும் எனவே 
மொழிப் புணர்ச்சி என்பது பெற்றாம் . இவ் விரு ழொழிக்கட் பழைய 
அரைமாத் திரை பெற்றே நிற்குமென்றார் . அன்றி இரு மொழிப் 
புணர்ச்சிக்கண் ஒரு மாத்திரை பெறுமென்றார்க்குப் . பன்மொழிப் 
புணர்ச்சியாகிய செய்யுளிலக்கணங் குற்றுகரத்தான் நேர்பசை நிரை 
கோடலும் அவற்றான் அறுபது 

வஞ்சிச்சீர் 

கோடலும் 
பத்தொன்பதினாயிரத்திருநூற்றுத்தொண்ணுற்றொரு தொடை கோட 
லும் இன்றாய் . முற்றியலுகரமாகவே கொள்ள வேண்டுதலின் மாறு 
கொளக் கூறலென்னுங் குற்றந் தங்குமென்று உணர்க . 

f * நிறையும் எனவும் பாடம் . இப்பாடத்தையே இளம்பூரணரும் 
பேராசிரியரும் கொண்டனர் . குற்றி பலுகரம் மெய்பெழுத்து போல 
அரைமாத்திரை யொலிப்பீனும் தனித்து நிற்கும்போது தனித்தொ 
லிக்கும் உயிர்த்தன்மை நிரம்பியதே என்பது பேராசிரியர் கருத்து . 


உங.0 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


( எ - டு . ) 

நாகுகடிது வரகுகடிது நாகுகடுமை வரகு கடுமை என 
வரும் . இவை தம் அரைமாத்திரை பெற்றன . ஏனையவற்றோடும் 
ஒட்டுக . 

. 
இனி இது 

மால்யாறுபோந்து கால்சுரந்துபாய்ந்து எனத் 
தொடர் மொழிக்கண்ணும் அரைமாத்திரை பெற்றது என்னாக்கால் 
வஞ்சிச்சீரின்றாமாறு உணர்க . 

( 5 ) 
அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
சக . வல்லொற்றத் தொடர்மொழி வல்லெழுத்து வருவழித் 

தொல்லை இயற்கை நிலையலு முரித்தே . 
இது முன்னின்ற சூத்திரத்தான் அரைமாத்திரை பெறும் என் 
நதனை விலக்கி இடைப்படிற் குறுகு மிடனும் ( எழு - கூ எ ) என்ற 
தனான் அரைமாத்திரையினும் குறுகு மென்று ஆண்டு விதித்தது ஈண்டு 
வல்லொற்றுத் தொடர்மொழிக் கண்ணே வருமென்கின்றது . 

( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்மொழி -- வல்லொற்றுத் 
தொடர் மொழிக் குற்றுகரம , வல்லெழுத்து வருவழி வல் 
லெழுத்து முதன் மொழி வருமொழியாய் வருமிடத்து , தொல்லை 
இயறகை நிலையலும் உரித 

தது இடைப்படிற் குறுகும் { எழு 
கூ எ ) 

) எனபதனால் அரை மாத்திரையினுங் குறுகி நிற்கும் 
என்ற இயல்பிலே நிற்றலும் உரித்து ; எ 

உம்மை எதிர்மறை . 

( எ - டு . ) கொக்குக்கடிது கொக்குக்கடுமை என அரை மாத்திரை 
யிற் குறைந்தவாறு குரங்குகடி தென்பது முதலியவற்றோடு படுத்துச் 
செவிக் கருவியாக உணர்க . 

முன்னின்ற சூத்திரத்து உகரநிறையு மென் பாடம் 
அதற்கு உகரம் அரைமாத்திரையிற் சிறிது மிக்கு நிற்கு மென்று 
பொருள் கூறி இச் சூத்திரத்திற்குப் பழைய அரை மாத்திரை பெற்று 
நிற்குமென்று கூறுவாரும் உளர் . 

( ச ) 


-- 


2 . 


குற்றியலிகரம் 


சக 0 . 


குற்றியலிகரம் வருமாறு 
யகரம் வருவழி இகரங் குங்கும் 

உகரக் கிளவி துவரத் தோன்றாது . 
து குற்றியலிகரம் புணர்மொழியகத்து வருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் ) யகரம் வருவழி உகரக்கிளவி துவரத் தோன்றாது 
- யகர முதன்மொழி வருமொழியாய் வருமிடத்து நிலை மொழிக் 
குற்றுகர வெழுத்து முற்றத் தோன்றாது , 

, 

இகரங் குறுகும் 
* சீர்நிலை கோடற்கண் இவ்வாசிரியரும் நிறையுமென்றாளுப 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


உஙக 


ஆண்டு ஓர் இகரம் வந்து அரைமாத்திரை பெற்று நிற்கும் ; 


| 


( எ - டு . ) நாகியாது வரகியாது தெள்கியாது எஃகியாது கொக்கி 
யாது குரங்கியாது என வரும் துவர என்றார் , ஆறு ஈற்றின்கண்ணும் 
உகரங் கெடுமென்றற்கு . 

( 6 ) 


கூ . 


சகக . 


-- 


ஒற்று 


குற்றுகரங் பொதுப்புணர்ச்சி 

நெடிற்றொடர் , உயிர்த்தொடர் 
ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் 
வேற்றுமை யாயின ஒற்றிடை இனமிகத் 

தோற்றம் வேண்டும் வலலெழுத்து மிகுதி . 
இது முற்கூறிய ஆறனுள் முன்னர் நின்ற இரண்டற்கும் வேற் 
றுமைப் பொருட்புணர்ச்சி முடிபு கூறுகின்றது . 

( இ - ன் ) ஈரெழுத்து மொழியும் உயிர்த் தொடர் மொழியும் 
- ஈரெழுத்தொரு மொழிக் குற்றுகர ஈற்றிற்கும் உயிர்த்தொடர் 
மொழிக் குற்றுகர ஈற்றிறகும , வேற்றுமை பாயின் -- வேற்றுமைப் 
பொருட் புணர்ச்சியாயின , இன ஒற்று இடைமிக - இனமாகிய 
இடையிலே மிக , வல்லெழுத்து மிகுதி 

தாற்றம் 
வேண்டும் - வல்லெழுத்து மிகுதி தோனறி முடிதலை விரும்பும் 
ஆசிரியன் ; எ - று . 

எழ 
( எ - டு . ) யாட்டுக்கால் செவி தலை புறம் எனவும் , முயிற்றுக்கால் 
சினை தலை புறம் ஈனவும் வரும் . கயிற்றுப் புறம் வயிற்றுத்தீ என்பன 
வுமாம் . 

தோற்றம் என்றதனான் னைக்கணத்தும் இம்முடிபு கொள்க . 
யாட்டு ஞாற்சி நிணம் மணி வால் அதள் எனவும் , முயிற்று ஞாற்சி 
நிணம் முட்டை வலிமை அடை ஆட்டம் எனவும் வரும் . 

( சு ) 
அதற்கு , வேறு முடிபு 
சகஉ . ஒற்றிடை இனமிகா மொழியுமா ருளவே 

அத்திறத் தில்லை வல்லெழுத்து மிகலே . 
இஃது எய்தியது ஒருமருங்கு மறுக்கின் றது . 
இ - ள் . ) 

ள் . ) ஒற்று இமை இனம மிகா மொழியுமாருள் - முற் 
கூறிய இரண்டனுள் இன வொற்று இடை மிக்கு முடியாத 
மொழிகளும் உள , 

வல லெழுத்து மிகல் அத்திறத்தில்லை 
வல்லொற்று மிக்கு முடிதல் அக்கூற்றுளில்லை ; எ - 

( எ டு . ) நாகுகால் செவி தலை புறம் எனவும் , வரகு கதிர் சினை 
தாள் . பதர் எனவும் வரும் . 


உங 2 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


சகங் . 


அத்திறமென்றதனான் உருபிற்கு எய்திய சாரியை பொருட்கட் 
சென் றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க , யாட்டின் கால் முயிற்றின் 
கால் நாகின் கால் வரகின் கதிர் என வரும் . 
அத்திறமென் றதனான் ஏனைக்கணத்தும் ஒற்றிடை 

மிகாமை 
கொள்க . நாகுஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை என ஒட்டுக . ( எ ) 

இடைத்தொடர் , ஆய்தத்தொடர் 
இடையொற்றுத் தொடரும் ஆய்தத் தொடரும் 

நடைஆ இயல என்மனார் புலவர் . 
இஃது இடைநின்ற 

டைநின்ற இரண்டற்கும் முடிபு கூறுகின்றது , 
( இ - ள் . ) இடையொற்றுத் தொடரும் ஆய்தத் தொடரும் 
இடையொற்றுத் தொடர் மொழிக் குற்றுகர ஈறும் ஆய்தத் 
தொடர்மொழிக் குற்றுகர ஈறும் , நடை ஆ இ யல எனமனார் 
புலவர் - நடைபெற நடக்குமிடத்து 

க்குமிடத்து முற்கூறிய அவ்வியல்பு முடி 
பினையுடைய என்று கூறுவர் புலவர் ; எ - று . 

( எ - டு ) தெள் குகால் சிறை தலை புறம் எனவும் , எஃகு கடுமை 
றுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

( அ ) 
வன்றொடர் , மென்றொடர் 
வன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழியும் 
வந்த வல்லெழுத் தொற்றிடை மிகுமே 
( மெல்லொற்றுத் தோடாமொழி மெல்லொற் றெல்லாம் 

வல்லோற் நிறுதி கிளையாற் றாகும் .. 
இது பின்னின்ற இரண்டற்கும் முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழி 
யும் - வன்றொடர்மொழிக் குற்றுகர ஈறும் , மென்றொடர் மொழிக் 
குற்றுகர ஈறும் , வந்த வல்லெழுத்து ஒற்று இடைமிகும் - வரு 
மொழியாய் வந்த வல்லெழுத்தினது ஒற்று இடையலே மிக்கு 
முடியும் , மெல்லொற்றுத் தொடர்மொழி மெல்லொற்றெல்லாம் - 
அவ்விரண்டனுள் மெல்லொற்றுத் தொடர்மொழிக்கண்நின்ற 
மெல்லொற்றெலலாம் , இறுதி வல்லொற்று - இறுதிக்கணின்ற 
வல்லொற்றும் , கிளை ஒற்று ஆகும் - கிளையாகிய வல்லொற்று 
மாய் முடியும் ; எ - று . 

இறுதி வல்லொற்று வருதலாவது குற்றுகரம் ஏறிநின்ற வல் 
லொற்றுத்தானே முன்னர்வந்து நிற்றலாம் . கிளை வல்லொற்று வருத 
லாவது ணகாரத்திற்கு டகாரமும் னகாரத்திற்கு நகாரமும் புணர்ச்சி 
யும் பிறப்பும் நோக்கிக் கிளையா மாதலின் , அவை முன்னர் வந்து 
நிற்றலாம் . 


உகூந 


எழுத்ததிகாரம் 


புணரியல் ) 


சென் ந 


( எ - டு . ) கொக்குக்கால் சிறகு தலை புறம் , குரங்குக்கால் செவி 
தலை புறம் , குரக்குக்கால் செவி தலை புறம் , எட்குக்குட்டி செவி தலை 
புறம் , எற்புக்காடு சுரம் தலை புறம் என வரும் . அற்புத்தளை என்பது 
அன்பினாற் செய்த தளை யென வேற்றுமையும் அன்பாகிய தளையென 
அல்வழியுமாம் . 

வந்த என்றதனான் இவ்விரண்டிற்கும் உருபிற்குச் 
சாரியை பொருட்கட் சென் றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 
கொக்கின்கால் குரங்கின்கால் என வரும் . 

எல்லாமென்றதனாற் பறம் பிற்பாரி குறும்பிற்சான்றார் என மெல் 
லொற்றுத் திரியாமையுங் கொள்க . 

ஒற்றென்ற மிகு தியான் இயல்புகணத்துக்கண்ணும் குரக்கு 
ஞா ற்சி நிணம் முகம் விரல் உகிர் என மெல்லொற்றுத் திரிந்து வரு 
மாறு கொள்க . சிலப்பதிகாரமென்பதும் அது . 

வன்றொடர்மொழி யல்புகணத்துக்கண் வருதல் ஞநமயவ 
( எழு - கசச ) என்பதனான் முடியும் . 

( க ) 
மரப்பெயர் 
சகரு . மரப்பெயர்க் கிளவிக் கம்மே சாரியை . 

இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி கூறுகின்றது , அம்மு 
வகுத்தலின் . 

( இ - ள் . ) மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை - குற்றிய 
லுகர ஈற்று 

ஈற்று மரப்பெயர்க்கு வருஞ் சாரியை அமமுச்சாரியை ; 
று . 
( எ - டு . ) தேக்கங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

கமுகங்காய் தெங்கங்காய் சீழ்கம்புல் பயற்றங்காய் என்றாற் 
போலும் புல்லினையும் மரமென அடக்கி மாறு கொளக் கூறலெனத் 
தமீ இக் கொண்ட சிதைவென்பதாம் இச்சூத்திரமென்றும் உணர்க . ( 80 ) 


சகசு . 


அதற்கு , மேலும் ஒரு முடிபு 
மெல்லொற்று வலியா மரப்பெயரு முளவே . 
இது மென்றொடர் மொழிக்கு எய்தியது ஒருமருங்கு மறுக்கின்றது . 

( இ - ள் . ) மெல்லொற்று வலியா மரப்பெயரும் உள - மெல் 
லொற்று வல்லொற்றாகத் திரியாது மெல்லொற்றாகவே முடியும் 
மரப்பெயரும் உள ; எ - 


* கொக்குக்கால் - வன்றொடர்க் குற்றியலுகரம் வந்த வல் 
லெழுத்து மிக்கு முடிந்தது. குரங்குக்கால் மென்றொடர்க் குற்றிய 
லுகரம் வந்த வல்லெழுத்து மிக்கு முடிந்தது . குரக்குக்கால் - மென் 
றொடரின் இடையில் நின்ற மெல்லொற்று இறுதி வல்லொற்றாய்த் 
திரிந்தது . எட்குக் குட்டி - மென்றொடரின் இடையில் நின்ற மெல் 

ன வல்லொற்றாய்த் திரிந்தது . 


லொற்று 


உஙச 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


சகஎ . 


உள 


( எ - டு ) புன்கங்கோடு செதிள் தோல் பூ எனவும் , குருந்தங் 
கோடு செதிள் தோல் பூ எனவும் வரும் . 

வலியா மரப்பெயருமுள எனவே வவிக்கும் மரப்பெயரும் உள 
வென்று கொள்க . வேப்பங்கோடு கடப்பங்காய் ஈச்சங்குலை என 
வரும் . 

( கக ) 
நெடிற்ருெடர் , வன்ருெடர் 
ஈரெழுத்து மொழியும் வல்லொற்றுத் தொடரும் 
அம்மிடை வரற்கு முரியவை உளவே 

அம்மர பொழுகும் மொழிவயி னான . 
இஃது ஈரெழுத் தொருமொழிக்கும் வன்றொடர் மொழிக்கும் எய் 
தாத தெய்து வித்தது , முன்னர் எய்தியதனை விலக்கி அம்மு வகுத்தலின் . 

( இ - ள் . ) ஈரெழுத்து மொழியும் வல்லொற்றுத் தொடரும் 
ரெழுத்தொருமொழிக் குற்றியலுகரமும் வனறொடர் மொழிக் 
குற்றியலுகரமும , அம் இடைவரறகும் உரியவை முன் 
முடித்துப் போந்த முடிபுகளன்றி அமமுச்சாரியை இடையே வந்து 
முடிதற்கு உரியனவும உள , யாண் டெனின் , அம மரபு ஒழுகும் 
மொழிவயினான அவ்விலக்கணம் நடக்கும் மொழியிடத்து ; 

று . 

( எ - டு ) ஏறங்கோள் சூதம் போர் வட்டம் போர் புற்றம்பழஞ் 
சோறு என வரும் . 
உம்மை எதிர்மறையாகலின் , அம்முப்பெருாதன 

நாகுகால் 
கொக்குக் கால் என முன்னர்க் காட்டினவேயாம் . 

அம் மரபொழுகும் என்றதனால் அரசக்கன்னி முரசக்கடிப்பு என 
அக்கும் வல்லெழுத்துங் கொடுத்தும் அரசவாழ்க்கை முரசவாழ்க்கை 
என அக்குக் கொடுத்தும் முடிக்க . 
இன்னும் அதனா 

னே 

இருட்டத்துக்கொண்டான் விளக்கத்துக் 
கொண்டான் என அத்தும் வல்லெழுத்துங் கொடுத்தும் மயிலாப்பிற் 
கொற்றன் பறம்பிற்பாரி என இன் கொடுத்துங் கரியதன் கோடு 
நெடியதன் கோடு என அன் கொடுத்தும் முடிக்க 

( உ ) 
சில மென்றொடர் மொழிகள் 
சகவு ஒற்றுநிலை திரியா தக்கொடு வருஉம் 

அக்கிளை மொழியு முளவென மொழிப. 
பெமன்றொடர் பொழியுட் சிலவற்றிற்கு எய்தியது விலக்கிப் 
து விதி வகுக்கின்றது . 


எ 


பிறி 


அரசக்கன்னி அரசவாழ்க்கை முதலிய தொடர்களின் இடையில் 
வந்துள்ளது அக்குச்சாரியை என்பதை விட அகரச் சாரியை என்பதே: 
பொருத்தமாம் . 


நக்கரர் கழகம் . 


புணரியல் ) 


எழுத்திருவள்ளுவர் தமிழ்க் கலலூரி 


கூரு 


ள் . ) ஒற்று நிலை திரியாது அக்கொடு வரூஉம் - ஒற்று 
முன்னின்ற நிலை திரியாது அக்குச் சாரியையோடும் பிற சாரியை 
யோடும் வரும் , அக்கிளை மொழியும் உள என மொழிப - அக்கிளை 
யான சொற்களும் உள என்று சொல்லுவார் ஆசிரியர் ; எ - று . 

இதற்கு உம்மையை முன்னர் மாறுக . 

( எ - டு . ) குன் றக் கூகை மன்றப் பெண்ணை எனவரும் . உம்மை 
யார் கொங்கத்துழவு வங்கத்து வாணிகம் என அத்தும் பெற்றன . 

நிலையென்றதனால் ஒற்று நிலை திரியா அதிகாரத்துக்கண் வநஞ்சாரி 
யைக்கு இயைபு வல்லெழுத்து வீழ்க்க. அககிளை யென்றார் , இரண்டு 
சாரியை தொடர்ந்து முடிவனவும் உள வென்றற்கு . பார்ப்பனக்குழவீ 
சேரி தோட்டம் பிள்ளை என அன்னும் அக்கும் வந்தன . இவற்றிற்கு 
உடைமை விரிக்க , பார்ப்பினுட்கு ழவி என்றுமாம் . பார்ப்பானாகிய 
குழவி என்றால் ஈண்டு முடியாதென்று உணர்க .. பார்ப்பன மகன் 
பார்ப்பன வனிதை என்பன பார்ப்பான் சாதியை உணர்த்தின . ( கூ ) 


எண்ணுப் பெயர் 


எண்ணுப்பெயர்க் கிளவி உருபியல் நிலையும் . 

குற்றுகர ஈற்று எண்ணுப் பெயரோடு பொருட்பெயர் 
முடிக்கின்றது . 

( இ - ள் . ) எண்ணுப்பெயர்க் கிளவி --எண்ணுப் பெயராகிய 
சொற்கள் போருட் பெயரோடு புணருமிடத்து , உருபியல் 
திலையும உரு + புணர்ச்சியின் 

இயல்பின் கண்ணே 
அன்பெற்றுப் புணரும் ; எ று . 

( எ - டு ) ஒன்றன்காயம் இரண்டன் காயம் சுக்கு தோரை பயறு 
என ஒட்டுக . ஒன் றனாற் கொண்ட காயமென விரியும் , வருமொழிவரை 
யாது கூறினமையின , இயல்பு கணத்துக்கண்ணுங் கொள்க . ஒன் றன் 
ஞாண் நூல் மணி யாழ்வட்டு அடை என வரும் மேலைச் சூத்திரத்து 
நிலை ( எழு - சக அ ) என்றதனான் இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . ( கச ) 


நின்று 


குற்றுகரச் சிறப்புப் புணர்ச்சி 


வண்டு பெண்டு என்னுஞ் சொற்கள் 


ச 20 . வண்டும் பெண்டும் இன்னொடு சிவணும் .. 
து மென்றொடர் மொழியுட் சிலவற்றிற்குப் பிற முடிபு கூறு 


கின்றது 


இவ்வியல் குற்றியலுகரப் புணரியலாதலால் , பார்ப்பு என்னுஞ் 
சொல்லன்றிப் பார்ப்பான் என்னுஞ் சொல் இங்கு நிலைமொழியாகாது 
என்பது கருத்து , 


உகூடசு 


தொல்காப்பியம் 


[ குற்றியலுகரப் 


ச 2 2 . 


( இ - ள் . ) வண்டும் பெண்டும் இன்னொடு சிவணும் வண் 
டென்னுஞ் சொல்லும் பெண்டென்னுஞ் சொல்லும் இன்சாரியை 
யோடு பொருந்தி முடியும் ; எ - று . 

( எ - டு . ) வண்டின்கால் பெண்டின் கால் என வரும் . இதற்கு முற் 
கூறிய இலேசினால் வல்லெழுத்து வீழ்க்க . 

பெண்டு என்னுஞ் சொல்லுக்கு மேலும் ஒரு முடிபு 

பெண்டென் கிளவிக் கன்னும் வரையார் . 
இது மேற்கூறியவற்றுள் ஒன்றற்கு எய்தியதன்மேற் சிறப்பு விதி 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) பெண்டு என் கிளவிக்கு அன்னும் வரையார் - 
பெண்டென்னுஞ் சொற்கு இன்னேயன்றி அன்சாரியை வருதலை 
யும் நீக்கார் ஆசிரியர் ; எ 
( எ - டு . ) பெண்டன்கை செவி தலை புறம் என வரும் . ( கசு ) 

வினுப்பெயர் , சுட்டுப்பெயர் 
யாதென் இறுதியுஞ் சுட்டுமுத லாகிய 

ஆய்த இறுதியும் உருபியல் நிலையும் . 
து ஈரெழுத்தொருமொழிக் குற்றியலுகரத்துள் ஒன்றற்குஞ் 
சுட்டு முதலாகிய ஆய்தத் தொடர் மொழிக் குற்றியலுகரத்திற்கும் 
வேறு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் ) யாது என் இறுதியுஞ் சுட்டு முதலாகிய ஆய்த 
இறுதியும் யாதென்னும் ஈறுஞ் 

றுஞ் சுட்டெழுத்து முதலாகிய 
ஆய்தத் தொடர் மொழிக் குற்றியலுகர ஈறும் , உருபியல் 
நிலையும் - உருபுபுணர்ச்சியின் இயல்பின் கண்ணே நின்று அன் 
பெற்றுச் சுட்டு முதலிறுதி ஆயதங் கெட்டு முடியும் ; எ - 

( எ - டு . ) யாதன்கோடு அதன்கோடு இதன் கோடு உதன்கோ 
செவி தலை புறம் என வரும் . ஆய்தங்கெடாமுன்னே அன்னின் அகரத் 
தைக் குற்றுகரத்தின் மேல் ஏற்றுக , ஆய்தங் கெட்டால் அது முற்று 
கரமாய் நிற்றலின் . 

( கஎ ) 
அர்வழியிற் சுட்டுப் பெயர் 
சங . முன் உயிர் வருமிடத் தாய்தப் புள்ளி 

மன்னல் வேண்டும் அல்வழி யான . 
து முற்கூறியவற்றுட் சுட்டு முதலுகரத்திற்கு ஒருவழி அல்வழி 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) முன்னுயிர் வருமிடத்து சுட்டுமு தலாகிய 
ஆய்தத்தொடர் மொழிக் குற்றுகர ஈற்றின் முன்னே உயிர் முதன் 


இ 


- 


போக 


> 


பு 


* 


உகூ 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


மொழி வருமிடத்து , ஆய்தப்புள்ளி மன்னல் வேண்டும் -ஆய்த 
வொற்று முன்போலக் கெடாது நிலை பெற்று முடி தலை விரும்பும் 
சிரியன் , அல்வழியான - அல்வழிக்கண் ; எ று . 

( எ - டு . ) அஃது இஃது உஃது என நிறுத்தி அடை ஆடை இலை 
ஈயம் உரல் ஊர்தி எழு ஏணி ஐயம் ஒடுக்கம் ஓக்கம் ஒளவியம் என 
ஒட்டுக . 

முன் னென்றதனான் வேற்றுமைக்கண்ணும் இவ் விதி கொள்க . 
அஃதடைவு அஃதொட்டம் * என ஒட்டுக . இவற்றிற்கு ரண்டா 
முருபு விரிக்க . . இன்னும் இதனானே ஏனை லக்கணம் முடியுமாறு 
அறிந்து முடிக்க . 

( கஅ ) 
அல்வழியில் அதற்கு மேலும் ஒரு முடிபு 
சஉசு . 

ஏனைமுன் வரினே தானிலை இன்றே . 
மேலவற்றிற்குப் பிறகணத்தோடு அல்வழி 

முடிபு 
கூறுகின்றது 

( இ - ள் . ) ஏனை முன்வரின் முற்கூறிய ஈறுகளின் 
முன்னர் உயிர்க்கணமல்லன வருமாயின் , தான் நிலையின்று . 
அவ்வாய் தங் கெட்டு முடியும் ; எ 

( எ - டு ) அதுகடிது இதுகடிது உதுகடிது சிறிது தீது பெரிது 
ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது என ஒட் . ( கக ) 

பொதுவாக அல்வழியில் குற்றுகர ஈறுகள் 
சஉரு . அல்லது கிளப்பின் எல்லா மொழியுஞ் 

சொல்லிய பண்பின் இயற்கை யாகும் . 
இஃது ஆறு ஈற்றுக் குற்றுகரத்திற்கும் அல்வழி முடிபு கூறு 


* 


கின்றது . 


( இ - ள் . ) அல்லது கிளப்பின் அல்வழியைச் சொல்லு 
மிடத்து , 

எல்லாமொழியும் -ஆறு ஈற்றுக் குற்றுகரமும் , 
சொல்லிய பண்பின் இயற்கையாகும் - மேல் ஆசிரியன் கூ 

கூறிய 
குணததையுடைய இயல்பாய் முடியும் ; எ - று . 

( எ - டு . ) நாகுகடிது வரகுகடிது தெள்குகடிது எஃகுகடிது 
குரங்குகடிது சிறிது தீது பெரிது என வரும் . ஏனைக் கணத்துக் 
கண் “ நின்ற சொன்மு னியல் பாகும் ( எழு கசசு ) ` என்றதனா 
கொள்க . 

எல்லாமொழியும் என்றதனால் வினைச்சொல்லும் வினைக்குறிப்புச் 
சொல்லும் இயல்பாய் மூடிதல் கொள்க . கிடந்தது குதிரை கரிது 
குதிரை என வரும் . 

சொல்லிய என் றதனான் இருபெயரொட்டுப் பண்புத் தொகை வன் 
கணத்துக்கண் இனவொற்றுமிக்கு வல்லெழுத்துப் பெற்று முடிதலும் 
இயல்பு கணத்துக்கண் இனவொற்றமிக்கு முடிதலுங் கொள்க . 
கரட்டுக் காணம் குருட்டுக்கோழி திருட்டுப்புலையன் களிற்றுப்பன்றி 

அஃதொட்டம் - அதனை யொட்டுதல் . 


உஙஅ 


தால்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


வெளிற்றுப்பனை எயிற்றுப்பல் எனவும் , வரட்டாடு குருட்டெருது 
எனவும் வரும் . 

பண் பினென் றதனால் மெல்லொற்று வல்லொற்றாய் ஐகாரம் 
பெற்று முடிவனவும் , மெல்லொற்று வல்லொற்றாய் ஐகாரமும் வல் 
லெழுத்தும் பெற்று முடிவனவும் , மெல்லொற்று வல்லொற்றாகாது 
ஐகாரமும் வல்லெழுத்தும் பெற்று முடிவனவுங் கொள்க ஓர்யாட்டை 
யானை ஐயாட்டையெருது எனவும் , அற்றைக் கூத்தர் இற்றைக் கூத்தர் 
எனவும் , மன்றைத் தூதை மன்றைப் பானை பண்டைச்சான்றோர் 
எனவும் வரும் . 

( 20 ) 
வன்றொடர் 
சாசு வல்லோற்றுத் தொடர்மொழி வல்லேழுத்து மிகுமே . 

ஃது அவ் ஆறு ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத்தது . 

( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர் மொழி வல்லெழுத்து 
மிகும் -- வல்லொற்றுத் தொடர் மொழிக் குற்று கர 

வல் 
லெழுத்து வருவழி வல்லெழுத்து மிக்கு முடியும் ; எ - 

( எ - டு . ) கொக்குக்கடிது பாக்குக்கடிது பட்டுக்கடிது சிறிது தீ 
பெரிது என வரும் . 

( உக ) 
‘ ஆங்கு யாங்கு முதலிய மென்றொடர் மொழிகள் 
சுட்டுச்சினை நீடிய மென்றொடர் மொழியும் 

னா முதலிய மென்றொடர் யொழியும் 

ஆயியல் திரியா வல்லழுத் தியற்கை . 
இதுவும் அவ் ஆறு ஈற்றுள் ஒன் றன் கண் ஏழாம் வேற்றுமை 
டப்பொருள் உணர நின்ற இடைச் சொற்கு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) சுட்டுச் சினை நீடிய மென்றொடர் மொழியும் - 
சுட்டாகிய சினை யெழுத்து நீண்ட மென்றொடர்க் குற்றுகர ஈறும் , 
யாவினா முதலிய மென்றொடர் மொழியும் யாவெனனும் வினா 
முதலாகிய மென் றொடர் மொழிக் குற்றுகர ஈறும் , வல்லெழுத் 
தியற்கை ஆ இயல் திரியா - வல்லெழுத்துப்பெற்று முடியுந் 
தன்மையாகிய அவ்வியல்பிற் றிரியாது முடியும் ; எ 

( எ - டு . ) ஆங்குக் கொண்டான் ஈங்குக் கொண்டான் ஊங்குக் 
கொண்டான் யாங்குக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
என வரும் 

யற்கையென்றதனான் மென்றொடர் மொழிக் குற்றியலுகர 
று வினையெச்சம் இயல்பாயும் வன்றொடர்மொழிக் குற்றியலுகர 
று வினை யெச்சம் மிக்கும் முடிவன கொள்க . இருந்து கொண்டான் 
ஆண்டு சென்றான் தந்து தீர்ந்தான் வந்து போயினான் எனவும் , 
செத்துக்கிடந்தான் செற்றுச் செய்தான் , உய்த்துக்கொண்டான் நட்டுப் 
போனான் எனவும் வரும் . 

( உஉ ) 


சஉஎ . 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


யாங்கு என்பதற்கு மேலும் ஒரு முடிபு 
சஉ வு . யாவினா மொழியே இயல்பு மாகும் . 

மேலனவற்றுள் ஒன்றற்கு எய்திய தன் மேற் சிறப்புவிதி 
கூறுகின்றது , வல்லெழுத்து விலக்கி இயல்பா மென் றலின் . 

( இ - ள . ) . யாவினா மொழியே இயல்புமாகும் - அவற்றுள் 
யாவெனனும் வினாவையுடைய சொல் முற்கூறியவாறின்றி இயல் 
பாயும் முடியும் ; எ 

( எ - டு . ) யாங்கு கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
என வரும் . இஃது எப்படி யென்னும் வினாப் பொருளை உணர்த்திற்று . 
உம்மையான் மிக்கு முடிதலே வலியுடைத்து . ஏகாரம் பிரிநிலை . ( உங ) 

அவற்றிற்கு நிலைமொழிச் செய்கை 

அந்நான் மொழியுந் தந்நிலை திரியா . 
இது மேலனவற்றிற்கு நிலைமொழிச் செய்கை கூறுகின்றது . 

( இ - ள் ) அந்நான் மொழியும் - சுட்டு முதன் மூன்றும் யா 
முதன் மொழியுமாகிய அந்நான்கு மொழியும் , தம் நிலை திரியா - 
தம் மெல்லொற்றாய தன்மை திரிந்து வல்லொற்றாகாது முடியும் ; 


-- 


தந்நிலை 


ச .0 . 


( எ - டு . ) 
டு . ) முற்காட்டியவே 

யென் றதனான் 

மெல் 
லொற்றுத் திரியாது வல்லெழுத்து மிக்கு முடிவன பிறவுங் கொள்க . 
அங்குக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

இனி முன்னர் யாமொழியென்னாது வினாவென்றதனான் ஏழாவதன் 
இடப் பொருட்டாகிய பிறவும் இயல்பாய் முடிதல் கொள்க . முந்து 
கொண்டான் பண்டுகொண்டான் இன்று கொண்டான் அன்று கொண் 
டான் என வரும் . 

( உச ) 
உண்டு என்னுஞ் சொல் 
உண்டென் கிளவி உண்மை செப்பின் 
முந்தை இறுதி மெய்யொடுங் கெடுதலும் 
மேனிலை யொற்றே ளகார மாதலும் 
ஆமுறை யிரண்டும் உரிமையு முடைத்தே 

வலலெழுத்து வரூஉங் காலை யான . 
இது மென்றொடர் மொழியுள் வினைக்குறிப்பாய் நின்ற 
சொற் பண்பை உணர்த்துங்கால் வேறுமுடிபு பெறுதல் கூறுகின்றது . 
( இ - ள் . ) உண்டென் 

உண் டென் கிளவி உண்மை செப்பின் உண் 
ன்னுஞ் சொல்வினைக்குறிப்பை யுணர்த்தாது ஒரு பொருள் 
தோன்றுங்கால் தோன்றி அது கெடுந்துணையும் உண்டாய் நிற் 
கின்ற தன்மையாகிய பண்பை உணர்த்தி நிற்குமாயின் , முந்தை 
இறுதி மெய்யொடுங் கெடுதலும் - முன்னர் நின்ற குற்றுகரம் 


தாரு 


OS 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


உசா 


பண்பை 


தான் ஏறி கின்ற மெய்யொடுங் கெடுதலும் , மேனிலை ஒற்றே 
ளகார மாதலும் அதற்கு மேல் நின்ற ணகார ஒற்று ளகார 
ஒற்றாதலுமாகிய , ஆ முறை இரண்டும் உரிமையும் உடைத்து - 
அம் முறையினையுடைய இரண்டு நிலையும் உரித்து ; அஃது 
உரித் தன்றி முன்னர் நின்ற நிலையிலே கேடுந் திரிபும் இன்றி 
நிற்றலும் உடைத்து ; வல்லெழுத்து வரூஉங் காலை யான வல் 
லெழுத்து முதன் மொழியாய் வருங்காலதது ; எ - று . 
வல்லெழுத்து அதிகாரத்தால் 

அதிகாரத்தால் வாராநிற்பவும் வல்லெழுத்து 
வரூஉங்காலை என்றதனான் அவ் விருமுடிபும் உளவாவது 
யுணர்த்தும் பகரம் வரும் மொழிக்கண்ணே யென்பதூ உம் ஏனைக் 
கசதக்களிலும் இயல்புகணத்தினும் உண் டென நின்று வினைக்குறிப் 
பாயுஞ் சிறுபான்மை பண்பாயும் நிற்கு மென்பதூ உங் கொள்க . 

( எ - டு . ) உள்பொருள் உண்டு பொருள் எனவரும் . இ 
பொருண்மை சுட்டாது உண்மைத் தன்மைப் பண்பை ஈண்டு உணர் 

னி உண்டுதானம் உண்டுசாக்காடு உண்டுதாமரை உண்டு 
ஞானம் நூல் மணி யாழ் வட்டு அடை ஆடை என வருவன வெல்லாங் 
கேடுந் திரிபுமின்றி வினைக்குறிப்பாயுஞ் சிறுபான்மை பண் பாயும் 
கின்றன . இவற்றுள் வேறுபாடு வினையியலுள் வினைக்குறிப்பு ஓதும் 
வழி உணர்க 

உள் பொருளென்பது பண்புத் தொகை முடிபன்றோ வெனின் , 
அஃது ஓசை ஒற்றுமைபடச் சொல்லும் வழியது போலும் . இஃது 
சை இடையறவுபடச் சொல்லும் வழியதென்க . 

( உரு ) 
திசைப்பெயர் 
இருதிசை புணரின் ஏயிடை வருமே . 
இது குற்றுகர ஈற்றுத் திசைப்பெயர்க்கு அல்வழி முடிபு கூறு 


திற்று . 


சக. 


சின்றது . 


- 


தாகை . 


( இ ன் . ) இரு திசை புணரின் இரண்டு பெருந்திசை 
தம்மிற் புணரின் , ஏ இடை வரும் ஏயென்னுஞ் சாரியை 
டை நின்று புணரும் ; எ 
( எ - டு . ) தெற்கே வடக்கு கிழக்கே மேற்கு வை உம்மைத் 

( உசு ) 
திசைப்பெயர் முன் திசைப்பெயர் 
சகஉ . திரிபுவேறு கிளப்பின் ஒற்று முகரமுங் 

கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர் 
ஒற்றுமெய் திரிந்து னகார மாகும் 

தெற்கொடு புணருங் காலை யான . 
இது பெருந்திசைகளோடு கோணத்திசைகளைப் புணர்த்தலின் 
எய்தாத தெய்துவித்தது . 

ள் . ) திரிபுனேறு கிளப்பின் அப்பெருந் திசைக 
கோணத் திசைகளை 

புணர்க்குமிடத்து , 


வேறாகப் 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


காலை . 


ஓற்றும் உகரமுங் கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர் - அவ்வுக 
ரம் ஏறி நின்ற ஒற்றும் அவ் வீற்று உகரமுங் கெட்டு முடிதல் 
வேண்டு மென்று சொல்லுவர் புலவர் , தெற்கொடு புணருங் 

தெற் கென்னுந் திசையொடு புணருங் காலத்து , 
ஆன ஒற்று 

மெய் திரிந்து னகாரமாகும் - அத்திசைக்குப் 
பொருந்தி நின்ற றகார ஒற்றுத் தன் வடிவு திரிந்து னகா 
ஒற்றாய் நிற்கும் ; எ - 

திரிந்தென்றதனான் வடக்கென்பதன் கண் நின்ற ககர ஒற்றுக் 
கெடுத்து முடித்துக் கொள்க . 

( எ - டு . ) வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென் மேற்கு என 


வரும் . 


வேறென் றதனால் திசைப் பெயரோடு பொருட்பெயர் வரினும் 
இம் முடிபு கொள் .. 

வடகடல் வடசுரம் வடவேங்கடம் தென்குமரி 
தென்சுரம் தென்னிலங்கை என வரும் . 

மெய்யென் றதனான் உயிர் கெட்டுந் திரிந்தும் மெய் கெட்டும் 
மூடிவனவும் உள , திசைப்பெயர் முன்னர்ப் பொருட்பெயர் வந்துழி 
யென்று உணர்க . கிழக்கு என்பது கரை கூரை என்பவற்றோடு புணரு 
மிடத்துக் கீழ்கரை கீழ் கூரை என நிலைமொழியிறுதி உகரம் மெய் 
யொடுங் கெட்டு அதன் மேல் நின்ற ககர ஒற்றும் ழகரத்தில் அகரமுங் 
கெட்டு முதலெழுத்து நீண்டு முடிந்தன . மேற்கு கரை கூரை மீகரை 
மீகூரை என நிலைமொழி ஈற்று , உகரம் மெய்யொடுங் கெட்டு அதன் 
மேல் நின்ற றகர ஒற்றுங் கெட்டு ஏகாரம் ஈகாரமாகி முடிந்தன . இன் 
னும் இதனானே மேன் மாடு மேல்பால் மேலைச்சேரி என்றாற் போல்வன 
வுஞ் செய்கையறிந்து முடிக்க . 

( உ எ ) 
குற்றுகர எண்ணுப் புணர்ச்சி 

பத்தொடு எண்ணுப் பெயர் 
ஒன்று முதலாக எட்ட னிறுதி 
எல்லா வெண்ணும் பத்தன் முன் வரிற் 
குற்றிய லுகரம் மெய்யொடுங் கெடுமே 

முற்ற இன் வருஉம் இரண்டலங் கடையே . 
றுத்த முறையானே ஈற்றுக் குற்றுகரமம் புணருமாறு 
உணர்த்தி இனி; அவ் வீற்று எண்ணுப்பெயர் முடிக்கின்றார் ; இஃது 
அவற்றுட் பத்தென்னும் எண்ணுப்பெயரோடு எண்ணுப்பெயர் வந் 
புணருமாறு கூறுகின் றது . 

இ - ள் . ) ஒன்று முதலாக எட்டன் இறுதி எல்லா எண் 
ணும் -- ஒன்றென்னும் எண் முதலாக எட்டென்னும் எண்ணீறா 
யுள்ள எல்லர் எண்ணுப் பெயர்களும் , பத்தன் முன் வரின - பத் 
தென்னும் எண்ணுப் பெயரின் முன் வரின் , குற்றியலுகரம் 
மேய்யொடுங் கெடும் - அப்பத்தென்னுஞ் சொல்லிற் குற்று கரக் 
தான் ஏறி நின்ற மெய்யோடுங் கெடும் , இரண்டலங்கடை முற்ற 

எ -18 


உச 2 


தொல்காப்பியம் 


[குற்றியலுகரப் 


இன் வரூஉம் - ஆண்டு இரண்டல்லாத எண்ணுப் பெயர்க 
ளிடத்து முடிய இனசாரியை இடைவந்து புணரும் ; எ - 

( எ - டு . ) பதினொன்று பதின் மூன்று பதினான்கு பதினைந்து பதி 
னாறு பதினேழு பதினெட்டு என வரும் . 

நிலை மொழி முற்கூறாததனாற் பிறவெண்ணின் முன்னர்ப் பிற 
பெயர் வந்துழியும் இன்பெறுதல் கொள்க ஒன்பதின் கூறு ஒன்பதின் 
பால் 

என வரும் . முற்மமவன் வதனாற் பதினான் கென்புழி வந்து 
இன்னின் னகரம் வருமொழிக்கட் கருவிசெய்து கெடுத்து முடிக்க 

( உ அ ) 
பத்தின் முன் இரண்டு 
சகூச . பத்தனொற் றுக்கெட ன காரம் இரட்டல் 

• ஒத்த தென்ப ரண்டுவரு காலை . 
இது மேல் இன்பெறாதென்று விலக்கிய 

விலக்கிய இரண்டற்குப் பிறிது 


கூட 


கின்றது 


ள் . ) பத்தன் ஒற்றுக் கெட னகாரம் இரட்டல் - பத் 
தென்னுஞ் சொல்லில் நினற தகர ஒற்றுக் கெட னகர ஒற்று 
இரட்டித்து வருதல் , இரண்டு வருகாலை ஒத்ததென்ப- இரண் 
டென்னு மெண் வருங்காலத்திற் பொருந்திற் றென்பர் ஆசிரி 
யர் ; எ - 

( எ - டு . ) பன்னிரண்டு என வரும் . 

குற்றியலுகர மெய்யொடுங் கெடும் ( எழு . ச . ) என்ற விதி 
இதற்கும் மேலனவற்றிற்குங் கொள்க . 

( உக ) 
பத்தின் முன் ஆயிரம் 
சகூரு . ஆயிரம் வரினும் ஆயியல் திரியாது . 
இஃது ஆயிரமென்னும் எண்ணுப்பெயர்வரின் வரும் முடிபு கூறு 
றது . 

ள் . ) ஆயிரம் வரினும் ஆயியல் திரியாது - முற்கூறிய 
பத்தன் முன்னர் ஒன்று முதலியனவேயன்றி ஆயிர மென்னு 
மெண வந்தாலும் ஈறுகெட்டு இன்பெற்று முடியும் இயல்பில் 
திரியாது ; எ - 

( எ - டு . ) பதினாயிரம் என வரும் . 
உம்மை இறந்தது தழீ இயிற்று . 

(10 ) 
பத்தின் முன் நிறை அளவுப் பெயர்கள் 
ச கூசு . நிறையு மளவும் வருஉங் காலையுங் 

குறையா தாகும் இன்னேன் சாரியை. 


எழுத்ததிகாரம் 


புணரியல் ) 


உச 


9 


இஃது எண்ணுப்பெயரோடு நிறைப்பெயரும் அளவுப்பெயரும் 
புணர்கின்ற புணர்ச்சி கூறுகின்றது . 

( இ - ள் . ) நிறையும் அளவும் வரூஉங் காலையும் - முற்கூறிய 
பத்தென்பதன் முன்னர் 

நிறைப் பெயரும் அளவுப்பெயரும் 
வருங்காலத்தும் , இன்னென் சாரியை குறையாதாகும் - அவ்வின் 
னென்னுஞ் சாரியை குறையாது வந்து முடியும் ; எ 

( எ - டு . ) பதின் கழஞ்சு தொடி பலம் எனவும் , பதின்கலம் சாடி 
தூதை பானை நாழி மண்டை வட்டி எனவும் , பதிற்றகல் பதிற்று ழக்கு 
எனவும் வரும் . 
குறையாதாகு மென்றதனாற் 

பொருட் பெயரும் எண்ணுப்பெயரும் 
நிறைப்பெயரும் வந்துழியும் இன் கொடுத்து வேண்டுஞ்செய்கை 
செய்து முடிக்க . * பதிற்று வேலி யாண்டு அடுக்கு முழம் எனவும், 
பதின்றிங்கள் எனவும் , பதிற்றுத்தொடி எனவும் வரும் . பதிற்றொன்று 
என்பது போல இரண்டு முதற் பத்தளவும் ஓட்டுக . 

இவ் வீற்றின் னகரம் றகரமாதல் அளவாகு மொழிமுதல் ( எழு . 
கஉக ) என்பதனுள் நிலை இய என்றதனால் முடிக்க . இவற்றிற்கு ஒற் 

ரட்டுதலும் உகரம் வருதலும் வல்லெழுத்துப் பெறுதலும் ஒன்று முத 
லாக ( எழு - சகூகூ . ) என்பதனுள் ‘ முற்ற என்றதனாற் கொள்க . (உக) 

எண்ணுப் பெயரோடு பத்து 
ஒன்று முத லொன்பான் இறுதி முன்னர் 
நின்ற பத்த னொற்றுக்கெட ஆய்தம் 
வந்திடை நிலையும் இயற்கைத் தென்ப 
கூறிய இயற்கை குற்றிய லுகரம் 

ஆற்னிறுதி அல்வழி யான . 
இஃது எண்ணுப் பெயரோடு பத்தென்னும் எண்ணுப் பெயர்க்கு 
முடிபு கூறுகின் 

வ் . ) ஒன்று முதல் ஒன்பான இறுதிமுன்னர் 
ஒன்று முதல் ஒன்பது ஈறாகக் கூறுகின்ற எண்ணுப் பெயர்களின் 
முன்னர் , நின்ற பத்தன் ஒற்றுக்கெட - வருமொழியாக வந்து 
நின்ற பத்தென்னுஞ் சொல்லினது தகர ஒற்றுக் கெட , ஆய்தம் 
வந்து இடை நிலையும் இயற்கைத் தென்ப - ஆய்தமானது வந்து 

யே நிலை பெறும் இயல்பையுடைத்தென்று கூறுவர் ஆசிரி 
பேர் , ஆறன் இறுதி அல்வழியான - அவற்றுள் ஆறென்னும் 
சுறல்லாத விடத்து , குற்றியலுகரங் கூறிய இயற்கை - குற்றிய 
* பதிற்று என்பதில் இற்று சாரியை என்பர் பவணந்தியார் . 

ஒன்பான் என்பது ஒன்பது என்பதன் மறுவடிவம் . இஃது 
ன்று குறிக்கும் 9 என்னும் எண்ணுக்கு முதலாவது வழங்கின பெயர் 
தாண்டு என்பது . 


சஙஎ , 


- 


( இ - 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரம் 


லுகரம் முற்கூறிய இயற்கையாய் மெய்யொடுங்கெட்டு முடியும் ; 


( எ 


ங்ஙனம் வருமாறு மேற்சூத்திரங்களுட் காட்டுதும் . 

டு . ) வந்தென் றதனால் ஆய்தமாகத் திரியாது தகர ஒற்றுக் 
கெட்டு ஒருபது என்று நிற்றலுங் கொள்க . 

( உ ) 
அதன்கண் , ஒன்று இரண்டு என்னுஞ் சொற்கள் 
சவு. முதலீ ரெண்ணினோற்று ரகர மாகும் 

உகரம் வருத லாவயி னான . 
இது மேற்கூறியவற்றிற் சிலவற்றிற்கு நிலைமொழிச் செய்கை கூறு 


கின்றது . 


( இ - ள் . ) முதலீ ரெண்ணி னொற்று ரகரம் ஆகும் - அவற் 
றின் முதற்கண் நின்ற இரண்டெண்ணினுடைய னகர ஒற்றும் 
ணகர ஒற்றும் ரகர ஒற்றாகத் திரிந்து நிற்கும் , ஆவயினான 
உகரம் வருதல் - அவ்விடத்து உகரம வரும் ; எ - 

( எ - டு . ) ஒருபஃது என வரும் . ஒன்றென்பதன் ஈற்றுக் குற்று 
கரம் மெயயொடுங் கெடுத்து னகர ஒற்றினை ரகர ஒற்றாக்கி உகர 
போற்றி ஒருவென நிறுத்தி நின்ற பததென்பதன் தகர ஒற்றுக் கெடுத்து 

ஆய்தமாக்கிப் டஃதென காவித்து ஒருடஃது என முடிக்க . மேல் 
உருவனவற்றிற்குஞ் சூத்திரங்களாற் கூறுஞ் சிறப்பு விதி ஒழிந்தவற் 
றிற்கு இதுவே முடிபாகக் கொள்க . 

( கூட ) 
இரண்டு என்பதற்கு மேலும் ஒரு முடிபு 
இடைநிலை ரகரம் இரண்டென் எண்ணிற்கு 

நடை மருங் கின்றே பொருள்வயி னான . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) இரண்டெ னெண்ணிற்கு இடையில் ரகரம் - 
ரண்டென்னு பெண்ணிற்கு இடை நினற ரகரம் , பொருள்வயி . 
அம்மொழி 

பெறும் இடத்து , நடைமருங் 
க்கும் இடமினறிக் கெடும் ; எ 
( எ - டு . ) இருபஃது வரும் . இதற்கு ரகர உயிர்மெய் 
இதனாற் கெடுத்து ஏனைய கூறியவாறே கூட்டி முடிக்க . 

பொருளெனவே எண்ணல்லாப் பெயருங் கொள்க . இருகடல் 
இருவினை இருபிறப்பு என வரும் . 

( கூச ) 
மூன்று ஆறு 
சச . மூன்று மாறம் நெடுமுதல் குறுகும் . 
இதுவும் அது 


பொருள 


- 


என 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


( இ - ள் . ) மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும் - மூன் 
றென்னு மெண்ணும் ஆறெனனு மெண்ணும் நெடுமுதல் குறுகி 
முடியும் ; எ - று . 

( எ - டு . ) அறு எனக் குறுக்கிப் பஃது என வருவித்து அறுபஃது 
என முடிக்க . 

( SC ) 
மூன்று என்பதற்கு மேலும் ஒரு முடிபு 
சசக . மூன்ற னொற்றே பகாத மாகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்றன் ஒற்றே பகாரமாகும் - மூன்றென்னும் 
எண்ணின் கண் நின்ற னகர ஒற்றுப் பகர ஒற்றாய் முடியும் ; 


சசம் . 


( எ - டு . ) முப்பஃது என வரும் . 

( s- ) 
நான்கு என்னுஞ் சொல் 
நான்க னொற்றே றகார மாகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) நான்கன் ஒற்றே றகாரமாகும் - நான் கென்னும் 
எண்ணின்கண் நின்ற னகர ஒற்று றகர ஒற்றாய் முடியும் ; 


எ - டு . ) நாற்பஃது என வரும் . 

( உள ) 
‘ஐந்து என்னுஞ் சொல் 
சசங . ஐந்தி னொற்றே மகார மாகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஐந்தெனொற்றே மகாரமாகும் - ஐந்தென்னு மெண் 
பணின்கண் நின்ற நகர ஒற்று மகர ஒற்றாய் முடியும் ; எ 

( எ - டு . ) ஐம்பஃது என வரும் . 
ஏழு குற்றியலுகர ஈறன்மை உருபியலுட் காண்க . ( க.அ ) 

எட்டு என்னுஞ் சொல் 
எட்ட னொற்றே ணகார மாகும் . 
இதுவும் அது . 

ன் ) எட்ட னொற்றே ணகாரமாகும் - எட்டென்னு 
மெண்ணின்கண் நின்ற டகர ஒற்று ணகர ஒற்றாய் முடியும் ; 


| 


சசச . 


( ர.- டு . ) எண்பஃது என வரும் . 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகாம் 


ஒன்பது என்னுஞ் சொல் 
சசரு . * ஒன்பான் ஒகரமிசைத் தகரம் ஒற்றும் 

முந்தை யொற்றே ணகாரம் இரட்டும் 
பஃதென் கிளவி ஆய்தபக ரங்கெட 
நிற்றல் வேண்டு ஊகாரக் கிளவி 

ஒற்றிய தகரம் றகர மாகும் . 
இஃது எய்தாத தெய்து வித்தது . 

( இ - ள் . ) ஒன்பான் ஒகரமிசைத் தகரம் ஒற்றும் - ஒன்பது 
என நிறுத்திப் பஃது என வருவித்து முடிக்குங்கால் , நிலைமொழி 
காகிய ஒன்பதென்னும் எண்ணினது ஒகரத்திற்கு முன்னாக ஒரு 
தகா ஒற்றுத் தோன்றி நிற்கும் , முந்தை ஒற்றே ணகாரம் இரட் 
டும் - முன் சொன்ன ஒகரத்திற்கு முன்னர் நின்ற னகர ஒற்று 
ணகர ஒற்றாய் இரட்டித்து நிற்கும் , பஃதென் கிளவி ஆய்த 


இ 


ந்நூற்பா ஒன்பது X பஃது = தொண்ணூறு என முடிக்கின்றது . 
இம்முடிபு 

முடிபு எவ்வகையிலும் பொருந்தாத பொன்றாம் . ஒன்பது என் னும் 
எண்ணுக்குப் பழம் பெயர் தொண்டு என்பது தொண்டு தலையிட்ட 
( தொல் . 1358 ) என்று ஆசிரியரும் , தொண்டுபடு திவவு ( மலைபடு , 21 } 
என்று பெருங்குன்றூர்ப் பெருங்கௌசிகனாரும் கூறுதல் காண்க . 
தாண்டு என்னுஞ் சொல் தொல்காப்பியர் காலத்திலேயே வழக்கற்றுப் 
போய்விட்டது . அவர்காலத்திற்கு முன் தொண்டு தொண்பது தொண் 
ணூறு தொள்ளாயிரம் என்பன முறையே , 9 , 90 , 900 , 9000 என்னும் 
எண்களைக் குறிக்கும் பெயர்களாயிருந்தன . தொண்டு 

என்னும் 
ஒன்றாமிடப்பெயர் வழக்கறவே , தொண்பது என்னும் பத்தாமிடப் 
பெயர் ஒன்றாமிடத்திற்கும் , தொண்ணூறு என்னும் நூறா மிடப்பெயர் 
பத்தா மிடத்திற்கும் , தொள்ளாயிரம் என்னும் ஆயிரமா மிடப்பெயர் 
தூறா மிடத்திற்கு மாக வழங்கத் தலைப்பட்டன . தொண்பது என்னும் 
பெயர் முறையே தொன்பது ஒன்பது என மருவிற்று . ஆயிரமா மிடப் 
பெயர் நூற மிடத்திற்குமாக வழங்கவே , 9000 என்னும் எண்ணைக் 
குறிக்க ஒன்பது என்னும் பெயருடன் ஆயிரம் என்னும் பெயரைச் 
சேர்க்க வேண்டியதாயிற்று . முதற் பத்து எண்ணுப் பெயர்களில் 
ஒன்பது என்பதைத் தவிர , மற்றவையெல்லாம் ஒரு சொல்லாயிருப் 
பதையும் , ஒன்பது என்பது இரு சொல்லாய்ப் பது ( பத்து ) என்று 
முடி வதையும் தொண்ணூறு என்பது நூறு என்றும் தொள்ள " யிரம் 
என்பது ஆயிரம் என்றும் முடிவதையும் நோக்குக . தொண்பது 
என்பதின் திரிபான ஒன்பது என்றும் சொல்லுக்குப் பொருந்தப் புகலும் 
முறைபற்றி , ஒன்று குறைந்த பத்து என்று பொருள் கூறுவர் சிலர் . 
துவே அதன் பொருளாயின் தொண்ணூறு தொள்ளாயிரம் என்ப 
வற்றிற்கும் அப்பொருள் ஏற்க வேண்டும் . அங்ஙனம் ஏலாமையின் அது 
போலியுரையென மறுக்க . ஆகவே தொண்டு + பத்து = தொண்பது , 
G 

தா ண்டு + நூறு = தொண்ணூறு, தாண்டு + ஆயிரம் = தொள்ளா 
யிரம் என்று புணர்ப்பதே முறையென்றும் , தொண்டு என்னும் 
எண்ணுப்பெயர் வழக்கற்றதினால் அதன் மேலிடப்பெயர்கள் மூன்றும் 
ஒவ்வோரிடமாய்த் தாழ்ந்து வந்து வழங்கின என்றும் அறிந்து கொள்க ... 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


கெட் 
மென்னாத 


சசசு . 


பகரங் கெட - வருமொழியாகிய பஃதென்னுஞ சொல் தன்கண் 
ஆய்தமும் பகரமுங் கெட்டுப்போக , ஊகாரக் கிளவி சிற்றல் வேண் 
டும் - நிலை மொழி பில் இரட்டிய ணகர ததின் பின்னர் ஊகாரமாகிய 
எழுத்துவந்து நிற்றலை ஆசிரியன் விரும்பும் , ஒற்றிய தகரம் றகர 
மாகும- வருமொழியாகிய பத் தென்பதன் ஈற்றின் மேலேறிய 
உகரங் கெடர்து பிரிந்துநிற்ப ஒற்றாய் நின்ற தகரம் றகர ஒற்றாய் 
நிற்கும் ; எ 

எ - டு . ) தொண்ணூறு என வரும் . இதனை ஒற்றாய் வந்து 
நீன்ற தகர ஒற்றின்மேல் நிலைமொழி ஒகரத்தை ஏற்றித் தெ வ்வாக்கி 
ணகர ஒற்று இரட்டி அதன் மேல் வருமொழிக்கட் பகரமும் ஆய் தமுங் 
வந்த 

ஊகாரமேற்றித் தொண்ணூவாக்கிப் பகரவாய்த 

முறையின்றிக் கூற்றினான் நிலை மொழிக்கட் பகரமும் 
ஆய்தமுங் கெடுத்துக் குற்றியலுகரம் மெய்யொடுங் கெடுத்து 
வருமொழி இறுதித்தகர ஒற்றுத் திரிந்து நின்ற றகர ஒற்றின் மேலே 
நின்ற உகரமேற்றித் தொண்ணூ றென முடிக்க . 

( 50 ) 
அவ்வெண்ணுப் பெயர்கள் முன் அளவு நிறைப்பெயர்கள் 
அளந்தறி கிளவியும் நிறையின் கிளவியுங் 

கிளந்த இயல தோன்றுங் காலை . 
து மேற்கூறிய ஒன்று முதல் ஒன்பா னெண்களோடு அளவுப் 
பெயரும் நிறைப் பெயரும் முடியுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் ) அளந் தறி கிளவியும் நிறையின் கிளவியுந் 
தோன்றுங் காலை - முற்கூறிய ஒன று முதல் 

ஒன்பானகளின் 
முன்னர் அளந்தறியப்படும் அளவுப் பெயரும் கிறைப் பெயரும் 
வந்து தான றுங்காலத்து , கிளந்த இயல ஆறன் ஈறு அல் 
வழிக் குற்றுகரம் மெயயொடுங்கெட்டு முதலீ ரெண்ணி னொற்று 
ரகர மாய் உகாம வந்து இடைநிலை ரகரங் கெட்டு மூனறும் ஆறும் 
நெடுமுதல் குறுகி நானகனொற்று வனகணத்து றகரமாய் 
எட்டனொற்று ணகரமாய் முடியும் ; எ - 

( எ . டு ) ஒருகலம் இருகலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி என வும் , ஒருகழஞ்சு இருகழஞ்சு கஃசு தொடி பலம் எனவும் 
வரும் உழக்கு 

முன்னர் முடித்தும் . 
முதலீரெணண்ன் செய்கை . 

தோன்றுங்காலையென்றதனான் இவ் வெண்ணின் முன்னர் எடுத் 
தோத்தானும் இலேசானும் முடியாது நின்ற எண்ணுப்பெயர்க 
ளெல்லாம் இவ் வீதியும் பிறவிதியும் எய்து வித்து முடித்துக்கொள்க . 
ஒரு மூன்று ஒருநான்கு இருமூன்று இருநான்கு ஒருகால் இருகால் ஒரு 
முந்திரிகை இருமுந்திரிகை ஒருமுக்கால் இரு முக்கால் என்பன பிறவுங் 
காணர்ந்து டுக . இனிப் பிறவிதி எய்துவன ஓ 
ஓரைந்து ஓராறு ஓரேழு ஓரெட்டு ஓ ரொன்பது எனவும் , ஈரொன்று 
ஈரிரண்டு ஈரைந்து ஈராறு ஈரேழு ஈரெட்டு ஈரொன்பது எனவும் , 
மூவொன்று மூவிரண் மூவைந்து மூவாறு மூவேழு வெட்டு 


| 


என்பன 


ரிரண்டு 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


ற 


மூவொன்பது எனவும் , முதலீரெண்ணின் முன் உயிர் ( எழு - சருகு ) 
என்னுஞ் சூத்திரத்தான் உயிர்க்கு எய்திய பிற விதியும் மூன் றன் முத 
னிலை நீடலு முரித்து ( எழு சருஎ ) என் பிறவிதியும் பெற்றுப் பீத 
செய்கைகளும் பெற்று முடிந்தன . நாலொன்று நாலிரண்டு நாலைந்து 
நாலாறு நாலேழு நாலெட்டு நாலொன்பது என்பன நான் கனொற்றே 
லகாரயாகும் ( எழு - சருகூ ) என்ற விதிபெற்று முடிந்தன . பிறவும் 
இவ்வாறேயன்றி அளவும் நிறையுமன்றி வருவனவெல்லாம் இவ்வி 
லேசான் முடிக்க . 

( சக ) 
அதன்கண் மூன்று என்னுஞ் சொல் 
சசஎ . மூன்ற னொற்றே வந்த தொக்கும் . 
இது மேல் மாட்டேற்றோடு ஒவ்வாததற்கு வேறு முடிபு கூறு 


கின்றது . 


( இ - ள் . ) மூன்றனொற்றே வந்த தொக்கும் - மூன்றாமெண் 
ணின் கணின்ற னகர ஒற்று வருமொழியாய் வந்த அளவுப்பெயர் 
நிறைப் பெயர்களின் முன்னர் வந்த வல்லொற்றோடு ஒத்த ஒற்றாய்த் 
திரிந்து முடியும் ; எ 

டு . } முக்கலம் சாடி தூதை பானை எனவும் , முக்கழஞ்சு கஃசு 
தொடி பலம் எனவும் வரும் . 

நான்க னொற்றே றகார மாகும் ( சசஉ ) என்ற முன்னை மாட் 
டேறு நிற்றலின் நாற்கலம் சாடி தூதை பானை எனவும் , நாற்கழஞ்சு 
தாடி பலம் எனவும் வரும் . 

( சஉ ) 
ஐந்து என்னுஞ் சொல் 
சசவு . ஐந்த னொற்றே மெல்லெழுத் தாகும் . 
துவும் அது . 

( இ - ள் . ) ஐந்தெனொற்றே மெல்லெழுத்தாகும் - ஐந்தாவதன் 
கண் நின்ற நகர ஒற்று வருமொழி வல் லழுத்துக்கு ஏற்ற மெல் 
லெழுத்தாகத் திரிந்து முடியும் ; எ - 

( எ - டு . ) ஐங்கலம் சாடி தூதை பானை எனவும் , ஐங்க முஞ்சு 
தொடி பலம் எனவும் வரும் . ஏகாரம் ஈற்றசை . 

( ச ) 
அவ்விரண்டின் மேன் முடிபுகட்கு வரையறை 

கசதப முதன்மொழி வருஉங் காலை . 
இது முற்கூறிய மூன்றற்கும் ஐந்தற்கும் வருமொழி வரையறுக் 


சசக . 


கின் றது . 


( இ - ள் . ) கசதப முதன்மொழி வரூஉங் காலை - மூன்ற 
னொற்று வந்ததொப்பதூஉம் ஐந்தனொற்று 

மெல்லெழுத் 
தாவதூஉம் அவ்வளவுப்பெயர் ஒன்பதினும் 

ஒன்பதினும் வன்கணமாகிய 
கசதபக்கள் முதன் மொழியாய் வந்த இடத்து ; 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


மேவ 


அது முன்னர்க் காட்டினாம் . ஆறு நெடு முதல் குறுகும் ( எழுச -0 ) 
என்ற மாட்டேற்றானே ஆறு நெடுமுதல் குறுகிநின்றது . 

( எ - டு . ) அறுகலம் சாடி தூதை பானை நாழி மண்டை வட்டி 
எனவும் , அறுகழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . அகல் உழக்கு 
என்பன மேற் காட்டினாம் . ஏழு குற்றுகர ஈறன்மையின் மாட்டேறு 
ஏலாதாயிற்று . 

( சச ) 
எட்டு என்னுஞ் சொல் 
சுரு . நடிவ என்னும் மூன்றொடு சிவணி 

யகரம் வரினும் எட்டன்முனியல்பே . 
து வேண்டாது கூறி * வேண்டியது முடிக்கின்றது, ஞநமயவ 
( எழு - கசுச ) என்னுஞ் சூத்திரத்துட் கூறியவற்றைக் கூறுதலின் . 

( இ - ள் . ) எட்டன் முன் - எட்டென்பதன் முன்னர் , 
என்னும் மூன்றொடு சிவணி அகரம் வரினும் 

அளவுப்பெயர்களின் 
முன்னர் மென்கணத்து இரண்டும் இடைக்கணத்து ஒன றுமாகிய 
நமவ என்னும் மூன்றனோடு பொருந்தி உயிர்க் கணத்து அகரம் 
வரினும் , உம்மையான் உயிர்க்கணத்து உகரம் வரினுங் கூறாத 
வல்லெழுத்துக்கள் வரினும் , இயல்பு - முற் கூறியவாறே டகாரம் 
ணகாரமாய் வேறொரு விகாரமின்றி இயல்பாய் முடியும் ; 

நமவவென்னும் மூன்றும் வந்தாற்போல அகரம் வரினு மென்பது 
பொருள் 

( எ - டு . ) எண்ணாழி மண்டை வட்டி எனவும் எண்ணகல் எண் 
ணுழக்கு எனவும் , எணகலம் சாடி தூதை பானை எனவும் வரும் . 

ஒன்றென முடித்தலான் வன்கணத்து நிறைப்பெயருங் கொள்க . 
எண்கழஞ்சு தொடி பலம் என வரும் . 

இவ்வேண்டா கூறலான் எண்ணக லெனக் குற்றுகர ஈறாய்க் 
கேடுந் திரிவும் பெற்று உயிர்வரு மொழியான தொடர்மொழிக்கண் 
ஒற்றிரட்டுதல் கொள்க . 

" ஐந்து மூன்று என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஒத்த முடிபு 
சுருக . ஐந்தும் மூன்றும் நமவரு காலை 

வந்த தொக்கும் ஒற்றியல் நிலையே . 
துவும் மேல் மாட்டேற்றோடு ஒவ்வா முடிபு கூறுகின்றது . 
( இ - ள் . ) ஐந்தும் மூன்றும் 

மூன்றும் நம வருகாலை - ஐந்தென்னு 
மெண்ணும் மூன்றென்னுமெண்ணும நகர முதன் மொழியும் மகா 
முதனமொழியும் வருமொழியாய் வருங்காலத்து , ஒற்றியல் நிலை 

. 
* வேண்டாது கூறல் - ஞநமயவ ( எழு - கசா ) என்னும் நூற்பாவிற் 
கூறியதைக் கூறல் . 

வேண்டியது முடித்தல் - உயிர் முதன் மொழி வருமிடத்து நிலை 
மொழி யீற்று மெய் இரட்டு தலைக் கொள்ளுதல் . 


10 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


நிலைமொழிக்கண் நின்ற ஒற்று நடக்கும் நிலைமை கூறின் , வந்தது 
ஒக்கும் - மேற் கூறியவாறே மகரமும் பகரமு மாகாது வருமொழி 
முதல் வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் முடியும் ; எ - 

( எ - டு . ) ஐந்நாழி ஐம்மண்டை முந்நாழி மும்மண்டை 
வரும் . 

மூன்றும் ஐந்தும் என்னாத முறையன்றிக் கூற்றினால் நானாழி 
நான் மண்டை என்புழி நிலைமொழினகரம் றகரமாகாது . நின்றவாறே 
நின்று முடிதலும் வருமொழி முதனின்ற நகரம் னகரமாய்த் திரிய 
நிலை மொழி நகரங் கெடுதலுங் கொள்க . 

( சசு ) 
" மூன்று நான்கு ஐந்து முன் வகரமுதன் மொழி 
மூன்ற னொற்றே வகரம் வருவழித் 

தோன்றிய வகரத் துருவா கும்மே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்றனொற்று மூன்றாமெண்ணின் கணின்ற 
னகர ஒற்று , வகரம் வருவழி - வகரமுதன மொழி வழி 

வருமிடத்து , 
தோன்றிய வகரத்து 

உருவாகும் அவ்வருமொழியாய்த் 
தோன்றிய வகரத்தின வடிவாய் முடியும் ; எ 

( எ - டு . ) முவ்வட்டி என வரும் . 

தோன்றிய என்றதனானே முதல் நீண்டு வகர ஒற்றின்றி மூவட்டி 
என்றுமாம் . 

( சஎ ) 
சங . கான்க னொற்றே லகார மாகும் . 
இதுவும் அது . 

( இ - . ) நான்கனொற்று -நான்காமெண்ணின்கணின்ற னகர 
ஒற்று , லகாரமாகும் - வகர முதன் மொழி வந்தால லகா ஒற்றாகத் 
திரிந்து முடியும் ; எ 
( எ - டு . ) நால் வட்டி என வரும் . 

( சஅ ) 
சுருசு . ஐக்தனோற்றே முந்தையது கெடுமே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஐந்தனொற்று - ஐந்தாமெண்ணின்கணின்ற நகர 
ஒற்று , முந்தையது கெடும் - வகரீ முதன் மொழி வந்தால் முன் 
னின்ற வடிவு கெட்டு முடியும் ; எ - 

( எ - டு . ) ஐவட்டி என வரும் . 

முந்தை யென்றதனால் நகர ஒற்றுக் கெடாது வகர ஒற்றாகத் 
திரிந்து ஐவ்வட்டியெனவும் சிறுபான்மை வரும் . 

( சக ) 


. 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


உடுக 


- 


ஒரு ( இரு முன் உயிர் முதன் மொழி 
முதலீ ரெண்ணின் முன் உயிர்வரு காலைத் 
தவலென மொழிப உகரக் கிளவி 

முதனிலை நீட லாவயி னான . 
இது மாட்டேற்றான் * எய்திய உகரத்திற்குக் கேடு கூறி முதனீள்க 
என் றலின் , எய்தியது விலக்கிப் பிறி துவிதி கூறுகின்றது . 

ள் ) முதலீ ரெண்ணின் முன் உயிர் வருகாலை - ஒரு 
என முடிந்து நின்ற இரண்டெண்ணின் முன்னர் உயிர் 
முதன் மொழி வருமொழியாய் வருங்காலத்து , உகரக்கிளவி 
தவலென மொழிப - நிலைமொழியுகரமாகிய எழுத்துக் கெடுதலா 
மென்று சொல்லுவர் புலவர் , ஆவயினான முதனிலை நீடல் 
அவ்விரண் இடண்ணின்கணின்ற முதலெழுத்துக்கள் 

நீண்டு 
முடியும் ; எ - 
( எ - டு . ) ஓரகல் ஈரகல் ஒருழக்கு ஈருழக்கு என வரும் . ( 60 ) 

மூன்று நான்கு ஐந்து முன் உயிர் முதன் மொழி 
சருகா . மூன்றும் நான்கும் ஐக்தென் கிளவியும் 

தோன்றிய வகரத் தியற்கை யாகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்றும் நான்கும் ஐந்தென் கிளவியும் - மூன் 
றென்னுமெண்ணும் நான் கென்னுமெண்ணும் ஐந்தென்னுமெண் 
ணும் , தோன்றிய வகரத்து இயற்கையாகும் - முன்னர்த் தோன்றி 
நின்ற வகரம் வருமொழிக்குக் கூறிய இயல்பாக மூனறினகண் 
வகர ஒற்றாயும் , நான்கின்கண் லகர ஒற்றாயும , ஐந்தின்கண் 
ஒற்றுக் கெட்டும் முடியும் ; எ - 

( எ - டு . ) முவ்வகல் முவ்வு ழக்கு என இதற்குத் தோன்றிய 
என்றதனால் ஒற்றிரட்டுதல் கொள்க . நாலகல் நாலுழக்கு ஐயகல் 
ஐயுழக்கு என வரும் . 

தோன்றிய என் றதனால் மேல் மூன்றென்பது முதல் நீண்ட 
இடத்து நிலைமொழி னகரவொற்றுக் கெடுத்துக்கொள்க . இயற்கை 
யென்றதனால் தொடர்மொழிக்கண் ஒற்றிரட்டுதல் கொள்க . 
‘ மூன்ற னொற்றே முதலிய மூன்று சூத்திரமுங் கொணர்ந்து முடிக்க . 

( கே ) 
அவற்றுள் மூன்று என்பதற்கு மேலும் ஒரு முடிபு 
சரு எ . மூன்றன் முதனிலை நீடலு முரித்தே 

உழக்கென் கிளவி வழக்கத் தான . 


( 9 


. 


* மாட்டேறு அளந்தறிகிள வியும் - ( சக ) என்னும் நூற்பாவிற் 
கூறியது . 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


முதனிலை 


சருவு . 


இது முன்னர்க் குறுகுமென் றதனை நீண்டு முடிக என் றலின் 
எய்தியது விலக்கிற்று . 
ன் . ) மூன்றன் முதனிலை நீடலும் 

லும் உரித்து - மூன் 
றென்னு மெண்ணின் முதனின்ற எழுத்து நீண்டு முடிதலும் 
உரித்து , அஃதியாண்டெனின் , உழக்கு எனகிளவி வழக்கத்தான 
- உழக்கென்னுஞ் சொல் முடியும் வழக்கிடத்து ; எ - 
( எ - டு . ) மூவு ழக்கு என வரும் . 

வழக்கத்தான என்பதனான் அகலென் கிளவிக்கு 
நீடலுங் கொள்க . மூவகல் என வரும் . இன்னும் அதனானே நிலை 
மொழி னகர ஒற்றுக் கெடுக்க . 

மூவுழக்கு மூழாக்கென்னும் மருமுடிபு இவ்வோத்தின் புறனடை 
யான் முடிக்க . 

( 52 ) 
ஆறு என்பதற்கும் அம் முடிபு 

ஆறென் கிளவி முதல் கடும்மே . 
இதுவும் அது . 

ன் . ) ஆறென் கிளவி - ஆறென்னு மெண்ணுப்பெயர் 
அகல் உழக்கு எனபன வரின , முதல் நீடும் - முன்னர்க் குறுகி 
நினற முதலெழுத்து நீண்டு முடியும் ; எ - 

அறு வென்னாது ஆறென்றார் , திரிந்ததன்றிரிபது என்னும் 
கயத்தால் . 
( எ - டு . ) ஆறகல் ஆறு ழக்கு என வரும் . 

( கூ ) 
ஒன்பது என்னுஞ் சொல் 
சருக . 

ஒன்பா னிறுதி உருபுநிலை திரியா 

தின்பெரல் வேண்டுஞ் சாரியை மொழியே 
இது குற்றுகரம் மெய்யொடுங் கெடாது நின்று இன் பெறுக 
என் நலின் எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

( இ - ள் . ) ஒன்பான் இறுதி உருபுநிலை திரியாது - அளவும் 
நிறையும் வருவழி ஒனபதெனனும் எண்ணின் இறுதிக் குற்றுகரந் 
தன் வடிவு நிலை திரியாது நின்று , சாரியை மொழி இன பெறல் 
வேண்டும் - சாரியைச் சொல்லாகிய இன் பெற்று முடிதலை 
விரும்பும் ஆசிரியன் ; எ 

( எ - டு . ) ஒன்பதின்கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி அகல் உழக்கு எனவும் , கழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 
சாரியை மொழி யென்றதனான் 

இன்னோடு உகரமும் வல் 
லெழுத்துங் கொடுத்துச் செய்கை செய்து முடிக்க . ஒன்பதிற்றுக்கலம் 
சாடி என எல்லாவற்றோடும் ஒட்டுக . 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


-ருபென்பதனான் ஒன்பதிற்றென ஒற்றிரட்டுதல் எல்லா 
வற்றிற்கும் கொள்க . 

இன்னும் இதனானே ஒன்பதினாழி யென்புழி வந்த இன்னின் 
னகரக கேடுங் கொள்க . அளவாகுமொழி முதல் ( எழு - கஉக) என்ப 
தனானும் நிலை இய என்னும் 

என்னும் இலேசானும் இன்னின் னகரம் றகர 
மாதல் கொள்க . 

ஒன்று முதல் ஒன்பது எண்முன் நூறு 
சசு 0 . சுயமுன் வரினுங் கூறிய இயல்பே . 

இஃது ஒன்று முதல் ஒன்பான் எண்களோடு நூறென்பதனைப் 
புணர்க்கன்றது . 

( இ - ள் . ) முன் - ஒன்று முதல் ஒன்பான் எண்களின் , 
முன்னர் , நூறுவரினும் - நூறென்னு மெண்ணும் பெயர் வந்தா 
லும் , கூறிய இயல்பு --மேற் பத்தென்பதனோடு புணரும் வழிக் 
கூறிய இயல்பு எய்தி முடியும் ; எ 

அது குற்றுகரம் மெய்யொடுங்கெட்டு மூன்றும் ஆறும் நெடு 
முதல் குறுகி முதலீ ரெண்ணி னொற்று ரகரமாய் உகரம் பெற்று 
இடைநிலை ரகரம் இரண்டன்கட் கெட்டு முடிதலாம் . 

( எ - டு ) ஒரு நூறு இருநூறு அறு நூறு எண்ணூறு என வரும் . 
இவை மாட்டேற்றான் முடிந்தன . மாட்டே.று ஒவ்வாதன மேற்கூறி 
முடிப்ப . 

( குரு ) 
அதன்கண் மூன்று என்னுஞ் சொல் 
சசுக . மூன்ற னொற்றே நகார மாகும் . 
து மாட்டேற்றோடு ஒவ்வாததற்கு வேறு முடிபு கூறு கின் 

ள் . ) மூன்றனொறறே நகாரமாகும் - மூன்றாமெண்ணின் 
கணின்ற னகரவொற்று நகரவொற்றாகும் ; எ 
( எ - டு . } முந்நூறு என வரும் . 

( கே ) 
அதன்கண் நான்கு ஐந்து 

நான்கும் ஐந்தும் ஒற்றுமெய் திரியா . 
இதுவும் அது . 

-ள் . ) நான்கும் ஐந்தும் ஒற்று மெய் திரியா - நான் 
கென் மெண்ணும் ஐந்தெனனுமெண்ணுந் தம்மொற்றுக்கள் 
நிலை திரியாது முடியும் ; எ 

( 7 - டு .) நானூறு என வரும் . 

பெய்யென் றதனான் நானூறென்புழி வருமொழி நகரத்துள் . 
ஊகாரம் பிரித்து லனவென வரூஉம் ( எழு - கசக ) என்பதனான் 
னகர வொற்றாக்கி ஊகாரமேற்றி நிலைமொழி னகரங் கெடுத்துக் 
கொள்க . 

( சிஎ ) 


சசு 2 , 


உருசா 


தொல்காப்பியம் 


[ குற்றியலுகரப் 


நகார 


ககர 


அதன்கண் , ஒன்பது என்னுஞ் சொல் 
ஒன்பான் முதனிலை முந்துகிளந் தற்றே 
முந்தை யொற்றே ளகாரம் இரட்டும் 
நூறென் கிளவி நகார மெய்கேட 
ஊ ஆ வாகும் இயற்கைத் தென்ப 
ஆயிடை வருதல் இகார ரகாரம் 

ஈறுமெய் கெடுத்து மகர மொற்றும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஒன்பான் முதனிலை முந்து கிளந்தற்று -- ஒன்ப 
தென்னுமெண்ணின் முதனின்ற ஒகரம் மேற் பத்தென்பதனோடு 
புணரும்வழிக் கூறியவாறு போல ஒரு தகரம் ஒற்றி அதன்மேல் 
ஏறி முடியும் , முந்தை ஒற்றே ளகாரம் இரட்டும் - அவ்வொகாரத் 
தின் முன்னின்ற னகர ஒற்று ளகர ஒற்றாய் இரட்டித்து நிற்கும் . 
நூறென் கிளவி 

மெய்கெட ஊ ஆவாகும் இயற்கைத் 
தென்ப - வருமொழியாகிய நூறென்னு மெண்ணுப்பெயர் 
மாகிய மெய் கெட அதன்மேல் ஏறிய ஊகாரம் ஆகாரமாம் 
இயல்பையுடைத் தென்பர் புலவர் , ஆயிடை இகர ரகரம் 
வருதல் - அம்மொழியிடை ஓர் இகரமும் ரகாரமும் வருக , ஈறு 
மெய்கெடுத்து மகரம் ஒற்றும் - ஈறாகிய குற்றுகரத்தினையும் 
அஃது ஏறிநின்ற றகர ஒற்றினையும் கெடுத்து ஒரு மகர ஒற்று 
வந்து முடியும் ; எ - று . 

மெய்யென்பதனான் நிலைமொழிக்கட் பகரங் கெடுக்க . 
( எ - டு . ) தொள்ளாயிரம் என வரும் . 

இதனை ஒன்பதென்னும் ஓகரத்தின் முன்னர் வந்த தகர ஒற்றின் 
மேலே ஒகரத்தையேற்றிப் பகரங் கெடுத்துக் குற்றியலுகரம் மெய் 
யொடுங் கெடுத்து நின்ற னகர ஒற்றீனை இரண்டு ளகர ஒற்றாக்கி 
நூறென்பதன் நகரங்கெடுத்து ஊகாரம் ஆகாரமாக்கி ளகரத்தின் 
மேலேற்றி இகரமும் ரகரமும் வருவித்து விகாரப்பட்ட உயிராகிய 
ஆகாரத்தின் முன் உடம்படுமெய் யகாரம் வருவித்து றகர உகரங் 
கெடுத்து மகர ஒற்று வருவித்து முடிக்க . 

( ருஅ ) 
ஒன்று இரண்டு முன் ஆயிரம் 
சசுச , ஆயிரக் கிளவி வருஉங் காலை 

முதலீ ரெண்ணின் உகரங் கெடுமே . 
இஃது அவ்வொன்று முதல் ஒன்பான் எண்களோடு ஆயிரம் முடியு 
மாறு கூறுகின்றது . 


( 


( 


ந்நூற்பா ஒன்பது X நூறு = தொள்ளாயிரம் எனப் புணர்க் 
கின்றது . ஒன்பா னொகரமிசை ( எழு - சடு ) என்னும் நூற்பாவிற்குக் 
கூறிய அடிக்குறிப்பை இதற்குங் கொள்க . 


புணரியல் 


எழுத்ததிகாரம் 


. 


( இ - ள் . ) ஆயிரக்கிளவி வரூஉங் காலை -ஆயிரமென்னுஞ் 
சொல் ஒன்று முதல் ஒன்பான் எண்கள் முன் வருங்காலத்து , 
முதல் ஈரெண்ணின உகரங் கெடும் - ஒரு இரு எனனும் இரண் 
டெண்ணின கட் பெற்று நினற உகரங்கெட்டு முடியும் ; எ - 

று . 
உகரங்கெடுமெனவே ஏனையன முன்னர்க் கூறியவாறே நிற்றல் 
பெற்றாம் . 
. ( எ - டு . ) ஓராயிரம் இராயிர்ம் என வரும் . 

( ருக ) 
அவற்றிற்கு , மேலும் ஒரு முடிபு 
சகூரு . முதனிலை நீடினும் மான மில்லை . 
இஃது எய்தியதன் மேற் சிறப்பு விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) முதனிலை நீடினும மானமில்லை - அம்முதலீரெண் 
ணின் முதற்கணின்ற ஒகார இகாரங்கள் நீண்டு முடியினுங் குற்ற 
மில்லை ; எ - 
( எ- டு . ) ஓராயிரம் , ஈராயிரம் என வரும் . 

( சு 0 ) 
‘ மூன்று முன் ஆயிரம் 
சுசுசு . மூன்ற னொற்றே வகார மாகும் . 
இது மூன்றென் னுமெண் ஆயிரத்தோடு புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) மூன்றனொற்றே வகாரமாகும் - மூன்றென்னு 
மெண்ணின்கணின்ற ஒற்று வகர ஒற்றாகத் திரிந்து 
முடியும் ; எ . 

( எ - டு . ) முவ்வாயிரம் என வரும் . 

முன்னிற் சூத்திரத்து நிலை என்றதனான் இதனை முதனிலை நீட்டி 
வகர ஒற்றுக் கெடுத்து மூவாயிரம் என முடிக்க. 

( சுக ) 
‘ நான்கு முன் ஆயிரம் 
நான்க னொற்றே லகார மாகும் . 
நான் கென்னு மெண் அதனோடு புணருமாறு கூறுகின்றது . 
( இ - ள் . ) நான்கனொற்றே லகாரமாகும் 

நான் கென்னு 
மெண்ணின் கணின்ற ஒற்று லகர ஒற்றாகத் திரிந்து 
முடியும் ; எ - 
( எ - டு . ) நாலாயிரம் என வரும் . 

( கஉ ) 
ஐந்து மூன் ஆயிரம் 
ஐந்த னொற்றே யகார மாகும் . 


னகா 


சகஎ . 


னகா 


சசுவு . 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


இலது ஐந்தென்னுமெண் அதனோடு புணருமாறு கூறுகின்றது . 

ள் . ) ஐந்தனொற்றே யகாரமாகும் - ஐந்தென்னுமெண் 
ணின்க ணின்ற நகர ஒற்று யகர ஒற்றாகத் திரிந்து முடியும் ; 


. 


( எ - டு . ) ஐயாயிரம் என வரும் . 

( சுகூ ) 
ஆறு முன் ஆயிரம் 
ஆறன் மருங்கிற் குற்றிய லுகரம் 

ஈறுமெய் ஒழியக் கெடுதல் வேண்டும் . 
து ஆறென்னு மெண் அதனோடு புணருமாறு கூறுகின்றது . 

எ . ) ஆறன் மருங்கிற் குற்றியலுகரம் - ஆறென்னு 
மெண்ணின்கணின்ற குற்றியலுகரம் நெடு முதல் குறுகி அறு 
வென முற்றுகரமாய் நிற்றலின் , மெய் ஒழிய ஈறு கெடுதல் வேண் 
டும் - அது தானேறிய மெய்யாகிய றகர ஒற்றுக் கெடாது நிற்ப 
முற்றுகரமாகிய ஈறு தான் கெட்டுப் புணர் தலை விரும்பும் 
ஆசிரியன் ; எ 

- 
( எ - டு . ) அறாயிரம் என வரும் . 

முன்னர் நெடுமுதல் குறு தம் ( எழு - சச O ) என்ற வழி அறு வென 
நீன்ற முற்றுகரத்திறகே ஈணடுக் பேடு கூறினாரென்பது பெற்றாம் . 
என்னை ? குற்றியலுகரமாயின் ஏற முடி தலின் . இது குற்றுகரந் திரிந்து 
முற்றுகரமாய் நிற்றலின் ஈண்டு முடிபு கூறினார் . முற்றியலுகரம் 
ஈறுமெய் யொழியக் கெடுமெனவே குற்றுகரங் கெடாது ஏறி முடியு 
மென்பது அருத்தாபத்தியாற் பெறுதும் . ஆறாயிரம் என வரும் . 

மருங்கென் றதனாற் பிற பொருட்பெயர்க்கண்ணும் நெடுமுதல் 
குறுகாது நின்று முடிதல் கொள்க . ஆறாகுவதே என வரும் . ( சுச ) 

ஒன்பது முன் ஆயிரம் 
ஒன்பா னிறுதி உருபுநிலை திரியர் 

தின்பெறல் வேண்டுஞ் சாரியை மரபே . 
இஃது ஒன்பதென்னு மெண் அதனோடு புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒன்பான் இறுதி- ஒன்பதென்னு . மெண்ணின் 
இறுதிக் குற்றுகரம் , உருபு நிலை திரியாது - தன் வடிவுநிலை திரிந்து 
கெடாது . சாரியை மரபு இன் பெறல்வேண்டும் - சாரியை யாகிய 
மரபினையுடைய இன் பெற்று முடி தலை விரும்பும் ஆசிரியன் ; 
எ - று . 

( எ - டு . ) ஒன்பதினாயிரம் என வரும் . 
உருபென்றும் நிலையென்றுஞ் 

சாரியை மரபென் றுங் 
கூறிய மிகையால் ஆயிரமல்லாத பிறவெண்ணின் 
கண்ணும் பொருட் பெயரிடத்தும் ன்னும் 


ச 0 . 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


சஎக . 


நூறென் 


உகரமும் வல்லெழுத்தும் பெற்று முடியும் முடிபு 

கொள்க . 
ஒன்பதிற்றுக் கோடி * ஒன்பதிற்றொன்பது ஒன்பதிற்றுத்தடக்கை 
ஒன்பதிற்றெழுத்து என வரும் . 

இன்னும் இவ்விலேசானே வேறொரு முடி பின்மையிற் 
தோழிந்த எண்ணாயிர மென் றவழி ஒற்றிரட்டுதலும் ஈண்டுக் கூறிய 
வற்றிற்கு ஒற்றிரட்டுதலுங் கொள்க . அளவாகு மொழி முதல் ( எழு 
கஉக ) என்பதனுள் நிலை இய என்றதனான் னகரம் றகரமாதல் 
கொள்க . 

ஒன்று முதல் ஒன்பது எண் முன் நூறாயிரம் 
நூறா யிரமுன் வருஉங் காலை 

நூற னியற்கை முதனிலைக் கிளவி . 
இஃது ஒன்று முதல் ஒன்பான் எண்களோடு நூறென் னுமெண் 
அடையாக அடுத்த ஆயிரம் முடியுமாறு கூறுகின்றது.. 

ள் . ) நூறாயிரம் முன் வரூஉங் காலை - நூறாயிரமென் 
னும் அடையடுத்த மொழி ஒன்று முதல் ஒன்பான் எண்கள முன் 
வருமொழி பாய் வருங்காலத்து , 
வருங்காலத்து , முதனிலைக் 

முதனிலைக் கிளவி 
இயற்கை- ஒன்றென்னும் முதனிலைக் கிளவி ஒன்று முன் 
நூறென்னு 

மெண்ணோடு முடிந் தாற்போல விகார மெய்தி 
முடியும் , எனவே வழிநிலைக் கிளவியாகிய இரண்டு முதலிய 
எண்கள் விகாரமெய்தியும் 

இயல்பாயும் முடியும் ; 
( எ - று ) 

( எ - டு ) ஒரு நூறாயிரம் என வரும் . ஏனையன இருநூறாயிரம் 
ரண்டு நூறாயிரம் , முந்நூறாயிரம் மூன்று நூறாயிரம் , நானூறாயிரம் 
நான்கு நூறாயிரம் , ஐந்நூறாயிரம் ஐந்து நூறாயிரம் , அறு நூறாயிரம் 
ஆறு நூறாயிரம் , எண்ணூறாயிரம் எட்டு நூறாயிரம் , ஒன்பது நூறாயிரம் 
என வரும் . இவ்விகாரப்பட்டன வற்றிற்குக் குற்றுகரம் மெய்யொடுங் 
கெடுத்து முதலீ ரெண்ணி னொற்று ரகரமாக்கி உகரம் வருவித்து மூன் 
றும் ஆறும் நெடு முதல் குறுக்கி மூன் றனொற்று நகாரமாக்கி நான்கும் 
ஐந்தும் ஒற்றுமெய் திரியா வாக்கி எட்டனொற்று ணகாரமாக்கி இலே 
சுகளாற் கொண்ட செய்கைகளில் வேண்டுவனவுங் கொணர்ந்து முடிக்க . 

லக்கம் கோடி யென்னும் எண்ணுப் பெயர்கள் இவ்வியலிற் 
கூறப்படாமையால் பழந் தமிழர்க்கு 99999 வரைதான் எண்ணத் 
தரிந்திருந்தது என்று சிலர் கொள்வர் . லக்கம் தோடி என்பன 
குற்றியலுகரச் சொற்களல்லவென்றும் குற்றுகரச் சொற்களே இவ்விய 
லிற் புணர்த்தக் காட்டப்படுவன வன்றும , இலக்கத்தின் மறு 

பெய 
ரான நூறாயிரம் என்னும் சொல்லும் பத்து நூறாயிரம் வரை புணர்த் 
தற்கிடமும் 

( எழு - சஎக ) . நூற்பாவிற் கூறப்பட்டுள 
வென்றும் , இலக்கம் கோடி என்னும் பெயர்கள் முறையே பெரிய 
இலக்கம் கடைசி யெண் 

பொருள்படும் தனித்தமிழ்ச் 
சாற்களே என்றும் அறிந்து கொள்க . 

னகரம் றகரமாதல் , ஒன்பதிற்றுக்கோடி ஒன்பதிற்றொன்பது 
முதலியவற்றில் . 


எய் தாது 


என்று 


எ . - 17 


உருஅ 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


ஏற்புழிக்கோட லென்பதனால் தொள்ளாயிரமென்ற முடி பீனோடு 
மாட்டேறு சென்றதேனும் அவ்வாறு முடியாதென்று கொள்க . முன் 
னென்பதனான் இன் சாரியை பெற்று ஒன்பதினூறாயிரம் என்றுமாம் . 
நிலை யென்றதனான் மூன்றும் ஆறும் யல்பாக முடிவுழி நெடுமுதல் 
குறுகாமை கொள்க . 

( சசு ) 


நூறு முன் ஒன்று முதல் ஒன்பது எண்கள் 
சஎஉ . நூறென் கிளவி ஒன்று முத லொன்பாற்கு 

ஈறுசினை யொழிய இனவொற்று மிகுமே . 
து நூறென்பதனோடு ஒன்று முதல் ஒன்பான்களைப் புணர்க் 


கின்றது . 


( இ - ள் . ) நூறு 

என் கிளவி நூறென்னு மெண்ணுப் 
பெயர் , ஒன்று முதல் ஒன்பாற்கு - ஒன்று முதல் ஒன்பான் எண்க 
ளோடு புணருமிடத்து , ஈறு சினை யொழிய - ஈறாகிய குற்றுகரக் 
தன்னாற் பற்றப்பட்ட மெய்யொடுங் கெடாதுகிற்ப, இன ஒற்று 
மிகும் - அச் சினைக்கு இல் 

னமாகிய றகர ஒற்று மிககு முடியும் ; 


முடிதல் 


( எ - டு ) 

டு ) நூற்றொன்று என வரும் . ரண்டு முதல் ஒன்பது 
அளவுஞ் செய்கை யறிந்து ஒட்டுக . 

ஈறுசினை என்று ஓதிய மிகையான் நூறென்பதனோடு 
எண்ணும் பிற பொருட் பெயரும் இவ் விதியும் பிற விதியும் எய்தி 

கொள்க . நூற்றுப்பத்து நூற்றுக்கோடி நூற்று 
தொண்ணூறு எனவும் , நூற்றுக்குறை நூற்றி சழ்த்தாமரை நூற்றுக் 
காணம் நூற்றுக்கான் மண்டபம் எனவும் இன ஒாறு மிக்கன கொள்க . 
இன்னும் இதனானே இருநூற்றொன்று , இரண்டு நூற்றொன்று என 
நூறு அடையடுத்த வழியுங் கொள்க . 

( கஎ ) 
தூறு முன் ஒருபஃது முதலியன 
சஎஸ் . அவையூர் பத்தினும் அத்தொழிற் றாகும் . 

இஃது அந் நூறென்பதனோடு ஒன்று முதல் ஒன்பான் எண்கள் 
அடையடுத்தவழிப் புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) அவைஊர் பத்தினும் - அந்நூறென்பது நின்று 
மூற்கூறிய ஒன்று முதல் ஒன்பான . எண்களை ஊர்ந்து வந்த 
பத்தென்பதனோடு புணருமிடத்தும் , அத்தொழிறறாகும் - ஈறு 
சினை யொழிய இன ஒற்று மிக்கு முடியும் , எ 
எ - டு . ) நூற்றொருபஃது 

நூற்றொருபஃது இருபஃது முப்பஃது நாற்பஃது 
ம்பஃது அறுபஃது எழுபஃது எண்பஃது என வரும் . . மற்று நூ 
றொன்பது அவை ஊரப்பட்டு வந்தது அன்மை உணர்க . 

ஆகுமென் றதனான் ஒரு நூற்றொருபஃது இருநூற்றொருபஃது என 
நிலைமொழி அடையடுத்து முடியும் முடிபுங் கொள்க . 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


நூறு முன் , அனவுப்பெயர் நிறைப்பெயர் 
சஎசு . அளவம் நிறையும் ஆயியல் திரியாது 

குற்றிய லுகரமும் வல்லெழுத் தியற்கையும் 

முற்கிளந் தன்ன என்மனார் புலவர் . 
து நூறென்பதனோடு அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியு 
மாறு கூறுகின்றது . 

ள் . ) அளவும் நிறையும் ஆயியல் திரியாது - நூறென் 
பதனோடு அளவுப் பெயரும் நிறைப் பெயரும் புணருமிடத்து 
முற்கூறிய இயல்பிற் றிரியாது இன ஒற்று மிக்கு முடியும் , குற் 
றிய லுகரமும் வல்லெழுத்தியற்கையும் - அவ்விடத்துக் குற்றிய 
லுகரங் கெடாமையும் இன ஒற்று மிக்கு 

இன ஒற்று மிக்கு வன்றொடா மொழி 
யாய் நிற்றலின் வருமொழி வல்லெழுத்து மிகும் இயல்பும் , முற் 
கிளந்தனன என்மனார் புலவர் - வல்லொற்றுத் தொடர்மொழி 
வல்லெழுத்து மிகுமே ( எழு - உஉங ) என வன்றொடர் மொழிக் 
குக் கூறிய தன்மையவாய் 

முடியுமென்று 

கூறுவர் புலவர் ; 


( எ - டு . ) நூற்றுக்கலம் சாடி தூதை பானை நாழி மண் டை வட்டி 
அகல் உழக்கு எனவும் கழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 

திரியாதென்றதனால் நூறென்பது அடையடுத்த வழியும் இவ் விதி 
கொள்க . அஃது ஒரு நூற்றுக்கலம் இருநூற்றுக்கலம் என வரும் . 


ஒருபஃது முதலியவற்றின் முன் ஒன்று முதல் ஒன்பது எண்கள் 
சஎரு . ஒன்று முத லாகிய பத்தூர் கிளவி 

ஒன்று முத லொன்பாற கொற்றிடை மிகுமே 
நின 

ன்ற ஆய்தங் கெடுதல் வேண்டும் . 
ஃது ஒன்று முதல் எட்டு ஈறாகிய எண்கள் அடையாக அடுத்த 
பத்தனோடும் ஒன்று முதல் ஒன்பான் எண்களைப் புணர்க்கின் 

ள் . ) ஒன்று முதலாகிய பத்து ஊர் கிள்வி- ஒன்று 
முதல் எட்டு ஈறாகப் பத்தென்னும் எண் ஏறி ஒரு சொல்லாகி 
கின்ற ஒரு பஃது முதலிய எண்கள் , ஒன்று முதல் ஒன்பாற்கு - 
ஒன்று முதல் ஒன்பான் எண்கள் வருமொழி யாய் வந்து புணரும் 

தது , நின்ற ஆய்தங் கெடுதல் வேணடும் - பஃதெனப தன் 
கண் நின்ற ஆய்தங் கெட்டு முடிதலை விரும்பும் ஆசிரியன் , 
ஒற்று இடைமிதம் - ஆண்டு இன ஒற்றாகிய ஒரு தகர ஒற்று 
இடைமிக்கு முடியும் ; எ 

( எ - டு . ) ஒருபத்தொன்று இருபத்தொன்று ஒருபத்திரண்டு இரு 
பத்திரண்டு என எல்லாவற்றோடும் ஓட்டுக . இவற்றுள் ஒருபத் 


தொல்காப்பியம் 


[ குற்றியலுகரப் 


சஎசு . 


தொன்று ஒருபத்திரண்டு என்னும் எண்கள் அதிகாரத்தால் நின்ற 
ஏறென்பதனோடும் அடுத்து வருமென்று * உணர்க . 

( 10 ) 
அவற்றின் முன் ஆயிரம் 
ஆயிரம் வரினே இன்னென் சாரியை 

ஆவயி னொற்றிடை மிகுத லில்லை . 
இஃது ஒருபஃது முதலியவற்றோடு ஆயிரத்தைப் புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) ஆயிரம் வரின் இன் னென் . சாரியை - அவ் 
வொன்று முதலாகிய பத்து ஊர் கிளவி முன் ஆயிரம் வந்து 
புணரும இடத்து இன்சாரியை பெறும் , ஆவயின் ஒற்று இடை 
மிகுதல் இல்லை - அவ்விடத்துத் தகர ஒற்று இடையில் மிகாது ; 


ஒருபதினாயிரம் இருபதினாயிரம் என எண்பதின் காறும் 
ஓட்டுக . வை நூற்றொருபதினாயிரம் எனவும் வரும் . 

ஆவயின் என் றதனால் நூறாயிரத்தொருபத்தீராயிரம் என்றாற் 
போல அத்துப் பெறுதலும் பிறவுங் கொள்க . 

( எக ) 
அவற்றின் முன் அளவுப் பெயர் நிறைப் பெயர் 
சஎஎ . அளவும் நிறையும் ஆயியல் திரியா . 


இஃது ஒன்று முதலாகிய பத்து ஊர் கிளவி முன்னர் அளவுப் 
பெயரும் நிறைப் பெயரும் புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) அளவும் நிறையும் ஆயியல் திரியா- ஒருபஃது 
முதலிய எண்களின் முன்னர் அளவுப்பெரும் நிறைப்பெயரும் 
வந்தால் ஒற்று இடைமிகாது இனசாரியை பெற்று முடியும் ; 

று . 

( எ - டு . ) ஒருபதின்கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை . 
வட்டி அகல் உழக கு எனவும் , ஒருபதின கழஞ்சு தொடி பலம் எனவும் 
வரும் . இவற்றிற்கு நூறு அடையடுத்து ஒட்டுக . 

திரியா என்றதனான் ஒருபதிற்றுக்கலம் இருபதிற்றுக் கலம் 
என்னுந் தொடக்கத்தனவற்றின்உண் இன்னின் அகரம் றகரமாகத் 
திரிந்து இரட்டு தலும் உகரமும் வல்லெழுத்து பெறுதலுங் கொள்க . 
இன்னும் இதனானே ஒருபதினாழி என் றவழி வருமொழி நகரந் 
தரிந்துழி நிலைமொழி னகரக்கேடுங் கொள்க . 

அளவு நிறையு மதனோ ரன்ன என்று பாடம் ஓதுவார் முன்னர்ச் 
சூத்திரத்து ஆவயின் றதனானும் அதன் முன்னர்ச் சூத்திரத்து 
தின்ற என்றதனானும் இவற்றை முடிப்பார் . 

( எஉ ) 


நூ நென்பதனோடு அடுத்து வருதல் - நூற்றொருபத்தொன்று 
ற்றொருபத்திரண்டு என வருதல் . 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


சஎவு . 


முதல் 


ஒன்று முதல் எண் முன் பொருட்பெயர் 
முதனிலை எண்ணின் முன் வல்லெழுத்து வரினும் 
நமத் தோன்றினும் யவவந் தியையினும் 

மு தனிலை யியற்கை என்மனார் புலவர் . 
இஃது ஒன்று முதல் ஒன்பான் எண்களோடு பொருட் பெயரைப் 
புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) முதனிலை எண்ணின் முன் வல்லெழுத்து வரி 
னும் - ஒன்றென்னும் எண்ணின் முன் வல்லெழுத்து முதன் மொழி 
வரினும் , ஞநம தோன்றினும் - ஞநமக்களாகிய மெல்லெழுத்து 
முதன் மொழி வரினும் , யவவந்து இயையினும் - யவக்களாகிய 
இடையெழுத்து முதன் மொழி வரினும் , முதனிலை இயூற்கை என் 
மனார் புலவர் - அவ்வொன்று 

ஒன்பான் எண்களும் 
முன்னெய்திய முடிபு நிலைமை எய்தி முடியுமென்று கூறுவர் 
புலவர் ; எ - 
எனவே , வழிநிலையெண் 

வழிநிலையெண்ணாகிய இரண்டு முதலாகிய எண்கள் 
அம்மூன்று கணமும் முதன்மொழியாய் வரின் முதனிலை முடிபாகி 
விகாரம் எய்தியும் எய்தாது இயல்பாயும் முடியும் . 

எ - டு . ) ஒருகல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் வட்டு 
எனவும் , இருகல் இரண்டுகல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் 
வட்டு எனவும் ஒட்டுக . இவ்வெண்களிற் குற்றியலுகரம் மெய்யொடுங் 
கெட்டு முதலீரெண்ணின் ஒற்று ரகாரமாய் உகரம் வந்தது . இருகல் , 
இருசுனை முதலியவற்றிற்கு இரண்டு என்பதன் இடைநிலை ரகாரங் 
கெடுக்க . முக்கல் மூன்றுகல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் 
ட்டு என ஒட்டுக . இதற்கு நெடு முதல் குறுக்கி ‘ மூன்ற னொற்றே 

தொக்கும் ( எழு - சசஎ ) என்பதனான் முடிக்க . முன்னர் 
எண்ணுப் பெயரும் அளவுப் பெயரும் நிறைப்பெயரும் வருவழிக் 
கூறிய விகாரங்களிற் பொருட்பெயர்க்கும் ஏற்பன கொணர்ந்து 
மூடித்து எல்லாவற்றிற்கும் நிலையென்றா தனான் ஒற்றுத் திரித்து முடிக்க . 
அவை மூன் றற்கும் ஐந்தற்கும் ஞகரம் வருவழி ஞகர ஒற்றாதலும் 
மூன் றற்கு யகரம் வருவழி வகர ஒற்றாதலுமாம் . நாற்கல் நான்குகல் 
சுனை துடி பறை ; நான் ஞாண் நான் சஞாண் நூல் மணி யாழ் வட்டு ; 
ஐங்கல் ஐந்துகல் சுனை துடி பறை ; ஐஞ்ஞாண் ஐந்து ஞாண் நூல் 
மணி ; ஐயாழ் ஐந்து யாழ் ஐவட்டு ; ஐந்து வட்டு; அறுகல் ஆற்கல் சுனை 
துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் வட்டு ; எண்கல் எட்டுக்கல் சுனை 
துடி பறை ; எண்ஞாண் எட்டு ஞாண் நூல் மணி யாழ் வட்டு என 
ஒட்டுக . ஒன்பதின் கல் எனச் சென்றதேனும் வழக்கின்மையின் 
ஒழிக்க. இன்னும் மாட்டேயன்றி வருவனவற்றை முடிபு நிலை யென்ற 
தனான் முடிக்க 

( எ ) 
அவற்றுடன் உயிர் முதல் மொழியும் யகரமும் 
சஎக . அதனிலை உயிர்க்கும் யாவரு காலை 

முதனிலை ஒகரம் ஓவா கும்மே 
ரகரத் துகரந் துவரக் கெடுமே . 


வந்த 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரம் 


நின் ந 


இஃது ஒன்று முதல் ஒன்பான் எண்களோடு பொருட்பெயருள் 
உயிர் முதல் மொழி முடியுமாறும் மேற்கூறிய யகாரம் வேறுபட 
முடியுமாறுங் கூறுகின்றது 

( இ - ள் . ) முதனிலைக்கு- ஒன்றென்னும் எண்ணின் திரி 
பாகிய ஒரு என்னும் எண்ணிற்கு , உயிரும் யாவும் வருகாலை 
உயிர் முதன் மொழியும் யாமுதன் மொழியும் வருமொழியாய் வருங் 
காலத்து , அதன் நிலை- அம்முதனிலையின் தன்மை இவ்வாறாம் , 
ஒகரம் ஓவாகும் - ஒகரம் ஓகாரமாய் நீளும் , ரகரத்து உகரந் 
துவரக் கெடும் -- ரகரத்து மேனின்ற உகரம் முற்றக் கெட்டு 
முடியும் ; எ - று 

நான்காவதனை முதனிலையோடு கூட்டி அதன் கண் 
உம்மையை , உயிரோடும் யாவோடுங் கூட்டுக . எனவே வழிநிலை 
யெண்கள் உயிர் முதன் மொழி வந்த இடத்து முற்கூறியவாறே 
இருவாற்றானும் முடியும் . 

( எ - டு .) ஓரடை ஓரரகம் ஓரிலை ஓரீட்டம் ஒருலை ஓரூசல் ஓரெழு 
ஓரேடு ஓரையம் ஓரொழுங்கு ஓரோலை ஒரௌவியம் என வரும் . 
குற்றிய லுகரம் மெய்யொடுங் கெடுத்து முதலெண்ணினொற்று ரகர 
மாக்கு க . ஓர் யாழ் ஓர் யானை என வரும் . துவர என்றதனான் இரண் 

ன்னும் எண்ணின் இகரத்தை நீட்டி ரகரத்துள் உகரத்தைக் 
கெடுத்து ஈரசை ஈர்யானை எனவும் மூன்றென்னும் எண்ணின் னகர . 
வொற்றுக் கெடுத்து மூவகை மூயானை எனவும் முடிக்க . இவை 
செய்யுண் முடிபு . இன்னும் இதனானே இங்ஙனம் வருவன பிறவும் 
அறிந்து முடித்துக் கொள்க . 

( எச ) 
இரண்டு முதல் ஒன்பது ஈறாக உள்ள எண்முன் மா என்னுஞ்சொல் 
ச 40. இரண்டு முத லொன்பான் இறுதி முனனர் 

வழங்கியல் மாவென் கிளவி தோன்றின் 

மகர அளவொடு நிகரலு முரித்தே . 
இஃது இரண்டு முதல் ஒன்பான் ஈறாக உள்ள எண்களின் முன்னர் 
அளவு முதலிய மூன்றற்கும் உரிய மா வென்பது புணருமாறு கூறு 


கின்றது . 


மா 


மகர 


ள் ) இரண்டு முதல் ஒன்பான் இறுதி முன்னர் - 
இரண்டென்னு மெண் முதலாக ஒன்பதென்னுமெண் ஈறாக நின்ற 
எண்ணுப் பெயர்களின் முன்னர் , வழங்கு இயல் மா என் கிளவி 
தோனறின் - வழக்கின் கண்ணே நடந்த அளவு முதலியவற்றிற்கு 
உரிய 

வென்னுஞ் சொல் வருமொழியாய் வரின் , 
அளவொடு நிகரலும் உரித்து - அவ்வெண்ணுப் பெயர்களின் 
முன்னர்த் தந்து புணர்க்கப்படும் மண்டையென்னும் அளவுப் 
பெயரோடு ஒத்து விகாரப்பட்டு முடிதலும் உரித்து ; உம்மையான் . 
விகாரப்படாது இயல்பாய் முடிதலும் உரித்து ; எ - 

வழக்கியல் வழங்கியலென விகாரம் . மகர அளவு மகரமுதன் 
மொழியாகிய அளவுப் பெயரெனப் பண்புத்தொகை . அஃ 
‘ அளந்தறி கிளவியும் ( எழு - சசுசு ) என்பதனுள் ஒரு மண்டை என 
முடித்ததாம் . 


று . - 


எழுத்ததிகாரம் 


உசு 


புணரியல் ) 


( எ - டு . ) இருமா மும்மா நான்மா ஐம்மா அறுமா எண்மா 
ஒன்பதின்மா. என முன்னர்க் கூறிய சூத்திரங்களான் விகாரப்படுத்தி 
முடிக்க . இனி உம்மையான் விகாரப்படுத்தாது இரண்டுமா மூன்றுமா 
கான்குமா ஐந்துமா ஆறுமா எட்டுமா ஒன்பதுமா என முடிக்க- புள்ளி 
மயங் கியலுள் அளவு கிறையும் (எழு உ அக ) என்னுஞ் சூத்திரத்தான் 
நெடு முதல் குறுகி உகரம் வந்து புணருமாறு கூறினார் . அதனான் 
ஈண்டு எழுமா என முடிக்க . ஏழ்மாவென முடிதல் வழக்கன்று . 

ரண்டு முதல் ஒன்பானென்று எடுத்தோ தினமையின் , ஒன்றற்கு 
ஒருமாவென்னும் முடிபேயன்றி ஒன்றுமா வென்னும் முடிபு இல்லையா 
யிற்று . 
வழங்கியன்மா என்றார் விலங்குமாவை நீக்குதற்கு . ( எரு ) 

அதிகாரப் புறனடை 
புள்ளி மயங்கியலுள் ஒழிந்து நின்ற மெய்யீறுகளின் செய்யுள் முடிபு 
சவுக . லனவென வரூஉம் புளளி யிறுதி முன் 

உம்முங் கெழுவும் உளப்படப் பிறவும் 
அன்ன மரபின் மொழியிடைத் தோன்றிச் 
செய்யுட் டொடர் வயின் மெய்பேற நிலையும் 

வேற்றுமை குறித்த பொருள்வயி னான . 
து புள்ளிமயங்கியலுள் ஒழிந்து நின்ற செய்யுண் முடிபுகூறு 


( இ - ள் . ) லன என வரூஉம் புள்ளி இறுதி முன் --லகார 
னகாரமெனறு கூற வருகின்ற புள்ளியீற்றுச் சொற்களின் 
மூன்னர் , உமமுங் கெழுவும் உளப்பட - உம் மெனனுஞ் சாரியையுங் 
கெழு வெனனுஞ் சாரிடையும் உட்பட , பிறவும் அன்ன மரபின் 
மொழியிடைத் தோன்றி - பிறசாரியையும் அப்பெற்றிப்பட்ட 
மரபினையுடைய மொழியிடத்தே தோனறி , செய்யுள தொடர் 
வயின மெய் பெற நிலையும் - செய்யுட் சொற்களைத் தொடர்பு 

கூறு மிடத்துப் பொருள பட நிற்கும் , வேற்றுமை 
குறித்த பொருளவயினான - வேற்றுமையைக் குறித்த பொருட் 
புணர்ச்சிக்கண ; எ - 
( எ - டு . ) வான வரி வில்லுந் திங்களும் போலும் இதற்கு உம் 

, 
மென்னுஞ் சாரியையின் மகரத்தை அம்மினிறுதி எழு - கஉக ) 
என்னுஞ் சூத்திரத்துள் தன் மெய் என் றதனாற் பிறசாரியையுந் திரியு 
மென நகர ஒற்றாக்கி நிலைமொழி லகர ஒற்றின்மேல் உயிரேற்றி 
முடிக்க . வில்லுந் திங்களும் போலுமென்பதற்கு வில்லிடைத்திங்கள் 
போலுமென ஏழனுருபு விரித்துப் பொருளுரைக்க. கல் கெழுகானவர் 
நல்குறு மகளே ( குறுந் எக ) . இதற்குக கல்லைக் கெழீ இயின என 
உரைக்க . மா நிதிக் கிழவனும் போன்ம் ( அகம் - சுசு ) இதற்குக் 
கிழவனைப்போன்மென உரைக்க . இவ் வும்மை சிறப்பன்று . 

கான் 
கெழு நாடு ( அகம் - கஅ ) இதற்குக் கானைக் கெழீ இய என உரைக்க . 


( 


தொல்காப்பியம் 


( குற்றியலுகரப் 


இனி அன்னமரபின் மொழியிடை என்றதனாற் கெழுவென்றது 
பிற சொல்லிடத்தே பணை கெழு பெருந்திறற் பல்வேன் மன்னர் 
துறை கெழு மாந்தை ( நற்றிணை - கூரு ) என இயல்பாக வருவனவும் , 
வளங்கெழு திருநகர் ( அகம் - கஎ ) பயங்கெழு மா மழை ( புறம் - 
உசுசு ) என நிலைமொழியீற்றெழுத்துத் திரிய வருவனவுங் கொள்க . 

இன்னும் இதனானே இன்சாரியையது உகரக்கேடும் எகர நீட்சியுங் 
கொள்க . பூக்கேழ் தொடலை நுடங்க வெழுந்து ( அகம் - உ அ ) 
துறைகே மூரன் கொடுமை நர்ணி ( ஐங்குறு - கக ) இவற்றிற்கு 
இரண்டாவதும் ஏற்புழி மூன்றாவதும் விரிக்க . செங்கேழ் மென் கொடி 
( அகம் -20 ) என்புழிக் கெழுவென் னும் உரிச்சொல் எழுத்துப் பிரிந் 
திசைத்தல் ( சொல் - உககு ) என்பதனான் நீண்ட தென் று உணர்க . 
மெய் யென் றதனாற் பூக்கே ழென்புழி வல்லொற்று மிகுதல் கொள்க . 
இன்னுஞ் சான்றோர் செய்யுட்கட் பிறசாரியை 

பெற்று 
விகாரங்கள் எய்தி முடிவன வற்றிற்கெல்லாம் இச்சூத்திரமே விதியாக 
முடித்துக் கொள்க . 

( எசு ) 


எழுத்ததிகாரத்திற் புணர்க்கப்படாத சொற்கள் 


சவு .. 


உயிரும் புள்ளியும் இறுதி யாகிக் 
குறிப்பினும் பண்பினும் இசையினுந் தோன்றி 
கெறிப்பட வாராக் குறைச்சொற் கிளவியும் 
உயர்திணை அஃறிணை ஆயிரு மருங்கின் 
ஐம்பா லறியும் பண்புதொகு மொழியுஞ் 
செய்யுஞ் செய்த என்னுங் கிளவியின் 
மெய்யொருங் கியலும் தொழில் தொகு மொழியும் 
தம்மியல் கிளப்பின் தம்முன் தாம் வருஉம் 
எண்ணின் தொகுதி உளப்படப் பிறவும் 
அன்னவை யெல்லாம் மருவின் பாத்திய 
புணரியல் நிலையிடை உணரத் தோன்றா. 


இஃது இவ்வதிகாரத்திற் புணர்க்கப்படாத சொற்கள் இவை 
யென அவற்றை எடுத்து உணர்த்துகின்றது . 


( இ - ள் . ) உயிரும் புள்ளியும் இறுதியாகி 

று தியாகி- கூறுங்கால் 
உயிரும் புள்ளியும் ஈறாக நிற்பதொரு சொல்லாகி , குறிப்பினும் 
பண்பினும் இசையினும் தோன்றி - குறிப்பினானும் பண்பினானும் 
இசையினானும் பிறந்து , 

பிறந்து , நெறிப்பட வாராக் குறைச் சொற் 
கிளவியும் - ஒருவழிப்பட 

சொற்றன்மை 

குறைந்த 
சொற்களாகிய உரிச்சொற்களும் , உயர்திணை அஃறிணை ஆயிரு 
மருங்கின் - உயர்திணை அஃறிணை யென்னும் அவ்விரண்டிடத் 
தும் உளவாகிய , ஐம்பாலறியும் பண்புதொகு மொழியும் - 
ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என்னும் ஐந்து பாலினையும் 


வாராத 


புணரியல் ) 


எழுத்ததிகாரம் 


அறிதற்குக் காரணமாகிய பண்பு கொள்பெயர் தொகுந்தொகைச் 
சொல்லும் , செய்யுஞ் செய்த என்னுங் கிளவியின் - செய்யுஞ் 
செய்த என்னும் பெயரெச்சச் சொற்களினுடைய , மெய் ஒருங்கு 
இயலுந் தாழில் தொகுமொழியும் - காலங்காட்டும் உம்மும் 
அகரமும் ஒரு சொற்கண்ணே சேர நடக்கும் புடைபெயர்ச்சி 
தொக்கு நிற்குஞ் சொற்களும் , தம் இயல் கிளப்பின் - தமது 
தன்மை கூறுமிடத்து , தம் முன் வரூஉம் எண்ணின் தொகுதி 
உளப்பட - நிறுத்தசொல்லுங் குறித்துவரு கிளவியுமாய் வாராது 
தமமுன்னர் தாமே வந்து நிற்கும் எண்ணுப் பெயரினது தொகு 
.தியும் உளப்பட , அன்ன பிறவும் எல்லாம் - அத்தன்மையாகிய 
பிறவுமெல்லாம் , மருவின் பாத்திய - உலகத்து மருவி நடந்த வழக் 
கினது பகுதியைத் தம் இலக்கணமாகவுடைய , பணரியல் நிலை 
இடை யுணரத்தோன்றா - ஒன்றனோ டொன் 

ஒன்றனோ டொன்று புணருதல் நடந்த 
தன்மை இடம் விளங்கத் தோன்றா; எ 

( எ - டு . ) கண் விண்ண விணைத்தது விண் விணைத்தது இவை குறிப் 
புரிச்சொல் : ஆடை வெள்ள விளர்த்தது வெள்விளர்த்தது இவை பண் 
புரிச்சொல் ; கடல் ஒல்ல வொலித்தது ஒல்லொலித்தது இவை இசை 
யுரிச்சொல் . ஒல்லொலிநீர் பாய்வதே போலுந் துறைவன் என்றார் 
செய்யுட்கண்ணும் . இவை உயிரீறாயும் புள்ளியீறாயும் நிற்றலின் 
ஒன் றன்கண் அடக்கலாகாமையின் நெறிப்பட வாரா என்றார் . விண்ண 
விணைத்தது தெறிப்புத் தோன்றத் தெறித்து தென்றும் விண் விணைத் 
தது தெறிப்புத் தெறித்ததென்றும் ஆம் . ஏனையவற்றிற்கும் இவ் வாறே 
ணர்க . ங்ஙனம் நிற்றலிற் றன்மை குறைந்த சொல்லாயிற்று 
வினையே குறிப்பே ( சொல் -உருசி என்னுஞ் சூத்திரத்திற் கூறிய என 
என்பதனை இவற்றோடு கூட்டிய வழி இடைச்சொல்லாதலின் விண் 
ணென விணைத்தது எனப் புணர்க்கப்படுமாறு உணர்க . 

இனிக் கரும்பார்ப்பான் கரும்பார்ப்பனி கரும்பார்ப்பார் கருங் 
கு திரை கருங்கு திரைகள் என வரும் இவற்றுட் கரியனாகிய பார்ப்பான் 
கரியளாகிய பார்ப்பனி கரியராகிய பார்ட்பார் கரியதாகிய குதிரை 
கரியனவாகிய குதிரைகள் என ஐம்பாலினையும் உணர்த்தும் பண்பு 
கொள் பெயர் தொக்கவாறு காண்க . இவற்றுட் கருமை என்னும் 
பண்புப் பெயர் தொக்கதேற் கருமையாகிய பார்ப்பானென விரித்தல் 
வேண்டும் ; அங்ஙனம் விரியாமையிற் பண்பு கொள் பெயர் தொக்க 
தென்று உணர்க . 

வெற்றிலை வெற்றுப்பிலி வெற்றடி வெற்றெனத் தொடுத்தல் 
என்றாற் போல்வனவற்றுள் வெறுவிதாகிய இலையென்பது பாக்குங் 
கோட்டு நூறுங் கூடாததாய பண்புணர்த்தி ஈறு தொகுதலின் மருவின் 
பாத்தியவாய் நின்று ஒற்றடுத்தது . வெறு விதாகிய உப்பிலியென்றது 
சிறிதும் உப்பிலியென நின்றது . ஏனையவும் அன்ன . 

இங்ஙனம் 
ஐம்பாலுந் தொகுத்தற்கு உரிய முதனிலையாதலிற் புணர்த்தலாகாமை 
கூறினார் . 

னி ஆடரங்கு செய்குன்று புணர்பொழுது அரிவாள் கொல்யானை 
செல் செலவு என நீலம் முதலாகிய பெயரெச்சந்தொக்க வினைத் 


. 


தொல்காப்பியம் 


[ குற்றியலுகாப் 


னும் 


என 


தொகைகளை விரிக்குங்கால் , ஆடினவரங்கு எனச் செய்த என்னும் 
பெயரெச்சத்து ஈறு விரிந்த அகர ஈறு இறப்பு உணர்த்தியும் , ஆடு 
மரங்கு எனச் செய்யுமென்னும் பெயரெச்சத்து ஈறு விரிந்த உம் மீறு 
ஆடாநின்ற அரங்கு என நிகழ்வும் ஆடும் அரங்கு என எதிர்வும் 
உணர்த்தியும் , அவற்றா னாய புடைபெயர்ச்சியைத் தோற்று வித்து 
இரண்டு பெயரெச்சமும் ஒரு சொற்கள் ஒருங்கு தொக்கு நிற்றலின் 
அதனை ஒரு பெயரெச்சத்தின் கண் அடக்கிப் புணர்க்கலாகாமையிற் 
புணர்க்கலாகாதென்றார் . உம்மி றுதி நிகழ்வும் எதிர்வும் உணர்த்து 
மாறு வினையின் தொகுதி ( சொல் - ச 

-ச C ) என்னும் எச்சவியற் சூத்திரத் 
துட் கூறுதும் . இவ் உம் ஈறு இரண்டு காலமும் ஒருங்குணர்த்துதற் 
சிறப்பு நோக்கிச் செய்த என்பதனை ஆசிரியர் முற்கூறாராயினர் .. 

இனிப் பத்து என நிறுத்திப் பத்தெனத் தந்து புணர்க்கப்படாது 
பப்பத்தெனவும் பஃபத்தெனவும் வழங்குமாறு உணர்க . ஒரோவொன் 
றென்பதும் அது . அதுதானே ஓரொன்றோரொன்றாகக் கொடு என்றாற் 
புணர்க்கப்படும் . 

இனி அன்னபிறவும் என்றதனானே உண்டானென்புழி உண்ணென் 

முதனிலையுங் காலங்காட்டும் டகரமும் இடனும் பாலும் உணர்த் 
தும் ஆனும் ஒன் றனோடொன்று புணர்க்கப்படா , அவை நிறுத்த சொல் 
லுங் குறித்த வரு கிளவியும் அன்மையின் . கரியனென்புழிக்கருவென 
நிறுத்தி அன்னெனத் தந்து புணர்க்கப்படா , அஃது இன்னனென்னும் 
பொருள் தருதலின் . ஏனை வினைச்சொற்களும் இவ்வாறே பிரித்துப் 
புணர்க்கலாகாமை உணர்க . இன்னும் அதனானே கொள்ளெனக் 
கொண்டான் என்புழிக் கொள்ளென்பதனை என்பதனோடு 
புணர்க்கப்படாமையும் ஊரன் வெற்பன் முதலிய வினைப்பெயர்களும் 
பிறவும் புணாக்கப்படாமையுங் கொள்க இவ்வாசிரியரால் புணர்க்கப் 
படாத இச் சொற்களையும் வட நூற்கண் முடித்த அனகன் அனபாயன் 
அகளங்கன் முதலிய வடசொற்களையும் பின்னுள்ளோர் முடித்தல் 
முதனூலோடு மாறு கொளக் கூறலாமென்று உணர்க . ( என ) 

எழுத்ததிகாரத்திற்குப் புறனடை 
ச N. கிளந்த அல்ல செய்யுளுள் திரிகவும் 

வழங்கியல் மருங்கின் மருவொடு திரிநவும் 
விளம்பிய இயறகையின் வேறுபடத் தோன்றின் 
வழங்கியல் மருங்கி னுணர்ந்தனர் ஒழுக்கல் 
நன்மதி நாட்டத் தென்மனார் புலவர் , 

இவ் வதிகாரத்து எடுத்தோத்தானும் இலேசானும் 
முடியாது நின்றவற்றை யெல்லாம் இதனானே முடிக்க என அதிகாரப் 
புறனடை கூறுகின்றது . 

( இ - ன் . ) கிளந்த அல்ல செய்யுளுள் திரிநவும் - முன்னர் 
டுத்தோதப்பட்டன அல்லாத சொற்கள் செய்யுளிடத்துத் 

ஊரன் வெற்பன் என்னும் திணைத்தலைவர் பெயர்களை வினைப் 
பெயர்களென்று 
று இங்குக் கூறியிருப்பது பொருந்தாது. 

1 பின்னுள்ளோர் - நன்னூலார் சின்னூலார் வீரசோழியகாரர் 
முதவியோர் . 


புணரியல் ] 


எழுத்ததிகாரம் 


திரிந்து முடிவனவும் , வழங்கியல் மருங்கின் சருவொடு திரிகவும் 
நால்வகை வழக்கும் நடக்குமிடத்து மருவுதலோடு திரிந்து மு . 
வனவும் , விளம்பிய இயற்கையின் வேறுபடத் தோன்றின் - 
மூன்னர்க் கூறிய இலக்கண முறைமையினின்றும் வேறுபடத் 
தானறுமாயின அவற்றை , நன்மதி நாட்டத்து - நல்ல அறிவி 
னது ஆராய்ச்சியாலே , வழங்கியன் மருங்கின் - வழக்கு முடிந்து 
கடக்குமிடத்தே, உணர்ந்தனர் . ஒழுக்கல் என்மனார் புலவர் - 
முடிபுவேறுபாடுகளை அறிந்து நடாத்துக என்று கூறுவர் புலவர் ; 
எ - று . 

( எடு . ) தடவுத்திரை என உகரமும் வல்லெழுத்தும் பெற்றும் 
தடவுநிலை ( புறம் - கச O ) என உகரம் பெற்றும் அகர ஈற்று உரிச் 
சொல் வந்தது . அதவத்தங் கனி என வேற்றுழைக்கண் அகர ஈறு 
அத்துப் பெற்றது . கசதபத் தோன்றின் என அகர ஈற்றின் முன்னர்த் 
தகரங் கொடுக்க . 

நறவங் கண்ணி நற்போர்ச் செம்பியன் 

குரவ நீடிய கொன்றையங் கானல் 
என ஆகார இறுதி குறியதனிறுதிச் சினை கெட்டு இருவழியும் அம்மூப் 
பெந்நன . 

முளவுமா தொலைச்சிய பைந்நிணப் பிளவைப் 

பிணவுநாய் முடுக்கிய தடியொடு விரைஇ ( மலைபடு - கஎக 
என அவ்வீறு அவ்வழிக்கண் அம்முப் பெறாத முடிபு பெற்றன .. 
திண் வளி விசித்த முழவொ டாகுளி ( மலைபடு - கூ ) சுறவெறிமீன் 
இரவழங்கு சிறு நெறி ( அகம் - க க அ ) இவை உகரம் பெறாமல் வந்தன . 
கள்ளியங் காட்ட புள்ளியம் பொறிக்கலை ( அகம் கஎ ) என இகர ஈறு 
வேற்றுமைக்கண் அம்முப் பெற்றன . தீயினன்ன வொண்செங்காந்தள் 
( மலைபடு - கசடு ) என ஈகார ஈறு வேற்றுமைக்கண் இன் பெற்றது 
நல்லொழுக்கங் காக்குந் திருவத்தவர் ( நாலடி- கஎ ) என உகர ஈறு 
வேற்றுமைக்கண் அத்துப்பெற்றது . எப்பெற்ற மான் பிணை போல 
( சிந்தா - உகசுடு ) என ஏகார ஈறு வேற்றுமைக்கண் எகரம் பெறாது 
வந்தது .. கைத்துண்டாம் போழ்தே ( நாலடி - கக ) ‘ கைத் தில்லர் நல்லர் 
( நான் மணிக்கடிகை - சக ) எனவும் , புன்னை யங்கானல் ( அகம் - 40 ) 
முல்லையந்தொடையல் எனவும் ஐகார ஈறு வேற்றுமைக்கண் அத்தும் 
அம்மும் பெற்றன . அண்ணல்கோயில் வண்ணமே ( சிந்தா . நா மகள் . 
கஉசு என ஓகார ஈறு யகர உடம்படுமெய் பெற்றது . 

இனி அஞ்செவி * நிறைய வாலின ( முல்லைப் - அக ) என அல் 
வழிக்கட் ககரமும் அகரமுங் கெட்டன . மரவம் பாவை வயிறாரப் 
பருகி மரவ காகம் வணங்கி மாதகணம் என இருவழியும் மகரம் 
விகாரப்பட்டு அம் முப் பெற்றன . காரெதிர் கானம் பாடினே மாக 
பெறம் - காச ) பொன்னந் திகிரி முன் சமத் துருட்டி பொன்னம் 
குவட்டிற் பொலிவெய்தி என ஈறு இருவழியும் அம்முப் 
பெற்றன வேர்பிணி வெதிரத்துக் கால் பொரு நாலிசை ( நற்றி - சுஉ ) 
என ரகர ஈறுவேற்றுமைக்கண் அத்துப்பெற்றது . காவலந் தண் 

* அகம் + செவி = அஞ்செவி . 


உசுஅ 


தொல்காப்பியம் 


பொழில் ( பெரும்பாண் - சகடு ) கானலம் பெருந்துறை ( ஐங்குறு 
கடுஅ ) என லகர ஈறு வேற்றுமைக்கண் அம்முப் பெற்றன . நெய் 
தலஞ் சிறுபறை இஃது அல்வழிக்கண் அம்முப் பெற்றது . ஆயிடை 
யிருபே ராண்மை செய்த பூசல் ( குறுந் - சக ) என்புழி ஆயிடை என்பது 
உருபா தலின் நீட வருதல் ( எழு எ04 ) என்பதனான் முடியாது நீண்டு 
வகர ஒற்று வேறுபட முடிந்தது . தெம்முனை எனத் தெவ்வென்புழி 
வகரங்கெட்டு மகர ஒற்றுப்பெற்று முடிந்தது . அ என்னுஞ் சுட்டு 
அன்றியனைத்தும் எனத் திரிந்தது . முதிர் கோங்கின் முகை ( குறிஞ் 
சிக்கலி -20 ) எனவும் காய்மாண்ட் தெங்கின் பழம் ( சிந்தா-உக ) 
எனவுங் குற்றுகர ஈறு இன்பெறுதலுங் கொள்க . தொண்டு தலையிட்ட 
பத்துக்குறை என ணகரம் இரட்டாது தகர ஒற்று டகர ஒற்றாய்க் 
குற்றியலுகரம் ஏறி முடிந்தது . 


ங்ஙனஞ் செய்யுளுட் பிறவுந் திரிவன உளவேனும் இப் 
புறனடையான் முடிக்க . அருமருந்தானென்பது ரகரவுகரங் கெட்டு 
அருமந்தானென முடிந்தது . சோழனாடு சோணாடு என அன் கெட்டு 
முடிந்தது . பாண்டி நாடும் அது . தொண்டைமானாடு தொண்டை 
நாடென ஈற்றெழுத்துச் சில கெட்டு முடிந்தது . மலையமானாடு மலாடு 
என முதலெழுத்தொழிந்தன பலவுங் கெட்டு முடிந்தது . பொதுவி 
லென்பது பொதியிலென உகரந் திரிந்து இகரமாய் யகர உடம்படு 
மெய் பெற்று முடிந்தது . பிறவும் இவ்வாறு திரிந்து மருவி வழங்கு 
வன எல்லாம் இப் புறனடையான் அமைத்துக் கொள்க . 


குற்றியலுகரப் புணரியல் முற்றிற்று . 


எழுத்ததிகாரம் முற்றிற்று . 


நூலின் மரபு மொழிமரபு நுண் பிறப்பு 
மேலைப்புணர்ச்சி தொகைமரபு - பாலாம் 
உருபியலின் பின்னுயிர் புள்ளி மயக்கந் 
தெரிவரிய குற்றுகரஞ் செப்பு . 
எழுத்ததிகாரத்துச் சூத்திரங்க ளெல்லாம் 
ஒழுக்கிய ஒன்பதோத் துள்ளும் - வழுக்கின்றி 
நானூற் றிருநாற்பான் மூன்றென்று நாவலர்கள் 
மேனூற்று வைத்தார் விரித்து . 


ஒன்பது என்னுஞ் சொல் தொண்டு எனத் திரிந்தது என்பது 
நச்சினார்க்கினியர் கருத்து . இதன் தவறு முன்னர்க் காட்டப்பட்டது 


தொல்காப்பியம் 

எழுத்ததிகாரம் 


நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை 

( எண் : பக்க எண் ) 


காச 


. 


ககூ 


சு 


எடி 


அஆஉஊ 

காஅ அல்வழி .... மெல்லெழுத் 
அஆ என்னும் 

22 அல்வழிப் பன்னீருயிரும் 
அஇஉ அம் 

அவ்வா றெழுத்தும் 
அஃறிணை விரவுப் பெயர் 

அவ்வியல் நிலையும் 
அஃகென் சாரியை 

அவற்றுவழி மருங்கிற் 
அகமென் கிளவிக்கு 

ଅଶ அவற்றுள் , 
அகர ஆகாரம் 

அங அ ஆ ஆயிரண் 
அகர இகரம் 
கக கூ கர இறுபெயர் 

ககே 
அகர உகரம் 

ரும் 

ன்னின் இகரம் 
அகரத் திம்பர் 

ஈரொற்றுத் தொடர் 
அடையொடு தோன்றினும் கசக கரமும் கானும் 
அண்ணம் சேர்ந்த 

ணனஃகான் 
அண்ணம் நண்ணிய 

நிறுத்த சொல்லின் 
அணரி நுனிநா 

மெய்யீ றெல்லாம் 
அத்தவண் வரினும் 

மெல்லெழுத் தியற்கை கசி 
அத்திடைவரூஉங் 

ரகார மகாரங் 
அத்தின் அகரம் 

லௗஃகான் முன்னர் 
அத்தே வற்றே 

அவைதாம் , 
அத்தொடு சிவணும் 

இயற்கையவாகும் 
அதனிலை உயிர்க்கும் உது 

இன்னே வற்றே 
அந்நான் மொழியுந் 

குற்றிய லிகரம் 
அப்பெயர் மெய்யொழித் 206 

முன்னப் பொருள 
அம்மின் இறுதி 

மெய்பிறிதாதல் 
அம்மூவாறும் 

அவையூர் பத்தினும் 
அரையளவு குறுகல் 

அழனென் இறுதிகெட 20 எ 
அரையென வரூஉம் 

கசா அழனே புழனே 
அல்ல தன் மருங்கிற் 

அளந்தறி கிளவியும் 
அல்லது கிளப்பின் இயற்கை ககக அள பிறந்துயிர்த்தலும் 
அல்லதுகிளப்பின் எல்லா உங எ அளவாகும் மொழி 
அல்லது கிளப்பினும் ... இறுதியு அளவிற்கும் நிறையிற்கும் கரு 

அளவும் ... ஆயியல் திரியா 
அல்லது கிளப்பினும் ...மெனும் அளவும் ... ஆயியல் திரியாது உசக 

அள வும் ... எண்ணும் 

உ .20 
அல்வழி ... இயல்பென உகே அளவும் ..... வேற்றுமை க அக 
அல்வழி ...உறழென உகஉ , உஉக அன்றுவரு காலை 

கசு 


க.சு 


கஉஎ 


உஎ 


கச 


4 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


கஅக 


உ உள 


உ . ச 


உசுப் 


சச 


அன்ன வென்னும் 

இன்னென வரூஉம் 
அன்னென் சாரியை 

இனி அணி என்னும் 
25 

சே * முங்கம்மும் 
ஆ ஓ அம் 

உசு ஈரெழுத்து ... உயிர்த்தொடர் 
றுதி 
டூஉ ம டூஉ 

ஈரெழுத்து ... வல்லொற்று உக 
ஆணமரக்கிளவி 

ஈரெழுத்தொருமொழி உஉ அ 
ஆணும் பெண்ணும் 

ஈறியல் மருங்கின் 
ஆதனும் பூதனும் 

உ 0 ச ( ஈறியல் மருங்கினும் 
ஆய்த நிலைய லும் 

உஊ .... என்னும் 
ஆயிரக் கிளவி 

உருச 

ஔஎன 
ஆயிரம் வரினும் 

உஊ காரம் 
ஆயிரா வரினே 

உகர இறுதி அகர 
ஆயிரம் வருவழி 

உகரமொடு புணரும் 
ஆகம் வெதிரும் 

2 க 0 

உச்ச காரம் 
ஆவயின் வல்லெழுத்து 

க 90 

உச்ச காரமொடு 
ஆவும் மாவும் 

உட்பெறு புள்ளி 
ஆவோ டல்லது 

உண்டென் கிளவி 
ஆறன் உருபின் 

உணரக் கூறிய 
ஆறன் உருபினும் 

உதிமரக் கிளவி 
ஆநன் மருங்கிற் 

உந்தி முதலா 
ஆறென் கிளவி 

உப்பகாரம் 
ஆன் முன் வரூஉம் 

உப்ப காரமொடு 
னின் னகரமும் 

உம்மை எஞ்சிய 
னாற் றகரமொடு 

உயர் திணைப் டெயரே 

உயர்திணையாயின் உருபியல் ககக 
க்கின இகரம் 

அசு 

உயர் திணையாயின் நம்மிடை கஉ 
கர இறுதி 

உயிர் ஒள எஞ்சிய 
கரயகரம் 

உயிர் முன் வரினும் கடு , உ உஉ 
இடம்வரை கிளவிமுன் 

உயிர்மெய் ஈறும் 
டைநிலை ரகரம் 

உயிர்செய் அல்லன 
இடைப்படிற் குறுகும் 

உயிரிறு சொல்முன் 
இடையெழுத் தென்ப 

AO 

உயிரீறாகிய உயர் திணை 
இடையொற்றுத் தொடரும் உகூ உ உயிரீறாகிய முன்னிலை 
இதழியைந்து 

உயிரும் ... அளவும் 
இயற்பெயர் முன்னர் 

உயிரும் ... குறிப்பினும் 
சண்டுமுத லொன்பான் 

உரிவரு காலை 
இரா வென் கிளவி 

உருபியல் நிலையும் 
இருதிசை புணரின் 

உருவினும் இசையினும் 
இருளென் கிளவி 

உரு உரைப்பொருட் கிளவி 
ல்ல மரப் பெயர் 

ஊ என் ஒருபெயர் 

கண்டு 
இல் லென் கிளவி 

ஊகார இறுதி 
ல்லொடுகிளப்பின் 

எஎன வருமுயிர் 
லமென் கிளவிக்கு 

எகர ஒகரத் 
இறாஅல் தோற்றம் 

எகர ஒகரம் 
இன்றி என்னும் 

எகின் மரமாயின் 
இன்னிடை வரூஉம் 

உங் எஞ்சிய வெல்லாம் . 


உ 


க 


உசு . 


கசசு 


கஎன் 


C 


கசுக 


நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை 


உன்ன 


எட்ட னொற்றே 
எண்ணின இறுதி 
எண்ணுப் பெயர்க்கினவி 
எப்பெயர் முன்னரும் 
எருவும் செருவும் 
எல்லா எழுத்தும் 
எல்லா மென்னும் 
எல்லாபொழிக்கும் 
எல்லாருமென்னும் 
எவ்வும் அற்றே 
எழுத்தெனப் பட்டுப் 
ழுததோ ரன்ன 


ஓஎனும் 


சசு அ 


எனை 


கார இறுதி 
ஏயென இறுதிக்கு 
ஏழ னுருபிற்கு 
ஏழென் கிளவி 
ஏனவை புணரின் 
னவை வரினே 
ஏனை எதினே 
ஏனைப் புளிப் பெயர் 

முன வரினே 
எனை வகரந் 
எனை வகரம் 
ஐ அம்பல்லென 
ஐஓடு த இன் 
ஐஔ எனனும் 
ஐகார இறுதி 
ஐகார ஔகாரங் 
ஐந்த ... மகார 
ஐந்த ... முந்தையது 
ஐந்த மெல்லெழுத் 
ஐந்த .. 

ந்த .... கார 
ஐந்தும் மூன்றும் 
ஐயின் முன்னரும் 
டுமரக் கிளவி 
ஒழிந்த தன் நிலையும் 
ஒற்றிடை இனமிகா 
ஒற்று நிலை திரியா 
ஒற்றுமி த தகரமொடு 
ஒன்பான் ஓகரமிசை 
ஒன்பான் முதனிலை 
ன்டானிறுதி 
ஒன்று முதலாக 

று முதலாகப் 
ன்று முத லாகிய 
ஒன்று முத லொன்பான் 
கொதஇறுதி ஏகார 


உ சடு 

ஓகார இறுதிக் கொன்னே 
425 ஓரள பாகும் 
உ கூதி ரழுத்தொருமொழி 

கார இறுதி 
ஒளகார இறுவாய் 
ஒள வென வரூஉம் 

OR 
ககாரங் காரம் 
கசதப முதலிய 
கசப முதன் மொழி 
கண்ணிமை நொடி 
கத ந பய எனும் 
கவவோ டியையின் 
காரமுங் கரமும் 
கிளந்த அல்ல 
கிளைப்பெய ... கிளைப் 

200 
கிளைப்பெய ... கொளத் கஅக 
220 கீழென் கிளவி 
& கசி 

குமிழென் கிளவி 
குயி னன் கிளவி 

கஅ 
ற்றிய லிகரம் 

குற்றிய லுகரக் 
உக க குற்றியலுகரத் 

கஉஅ 
உகஅ 

குற்றியலுகரம் 
கு மறிய லுகரமும் 
குற்றெழுத் சம்பநம் 
குற்றெழுத்தைந்தும் 
குறிய தன் இறுதிச் 
குறியதன் முன்னர் 
குறிய தன் முன்னரும் 

குறுமையும் நெடுமையும் 
260 

குறை இயன் கிளவி 
குன்றிசை மொழிவயின் 
கொடிமுன் வரினே 

கஎட் 
ஙஞண நமன 

க . க . 
சகரக் கிளவியும் 
சகார ஞகாரம் 

சார்ந்து வரி னல்லது 
உ க சாரென் கிளவி 
உக * சாவ என்னும் 

ககக 
202 சிறப்பொடு வருவழி 

சுட்டின் முன்னர் 
சுட்டின் முன்னரும் 
சுட்டி னியற்கை 
சுட்டுச்சினை நீடிய 
சுட்டு முதல் ... இயல்பா 
சுட்டு முதல் ... நிலையும் 
சுட்டு முதல் ... நிலையும் ஒற்றிடை 


FR 


கஎதி 


க 


. 


உசக 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


உட் 


ச . 


உகா 


55 க 


2 டக 


க 04 


8 . 


சுட்டு முதல் வகரம் 

நிலாவென் கிளவி 
சுட்டு முதல் வயினும் சகஅ நிறுத்த சொல்லுங் 
சுட்டு முதலாகிய இகர 50 க நிறையு மளவும் 
சுட்டு முதலாகிய ஐயென் கஉ O நீ என் ஒரு பெயர் 
சுட்டு முதலாகிய வகர 

நீ என் பெயரும் 
சுட்டு முதலுகரம் 

நீட்டம்வேண்டின் 
செய்யா என்னும் 

நீட வருதல் 
செய்யுள் இறுதிப் 

சஅ 

நீயென் ஒருபெயர் 
செய்யுள் மருங்கின் கஎசு நும்மென் இறுதி 
சேஎன் மரப்பெயர் 

நும்மென் இறுதியும் 
ஞகாரை ஒற்றிய 

நும்மெனொரு பெயர் 
ஞண நம 

நுனிநா அணரி 
ஞநஎன் புள்ளி 

தூறா யிரமுன் 
ஞ நம யவவெனும் 

நூறு முன் வரினுங் 
ஞநமவ இயையினும் 

நூ றூர்ந்து வரூஉம் 
ஞநமவ என்னும் 

நூறென் கிளவி 

உடுன 
டகாரணகாரம் 

நெட்டெழுத் திம்பர் 
டறலள என்னும் 

நெட்டெழுத் திம்பருந் 
ணகார இறுதி 

நெட்டெழுத் தேழே 
ணளவென் புள்ளி 

நெடியதன இறுதி 
ணனவென் புள்ளி 

நெடிய தன் முன்னர் 
தகரம் வருவழி 

நெடியத னிறுதி 
தத்தம் திரியே 

நெல்லுஞ் செல்லுங் 
தம்மியல் கிளப்பின் 

படர்க்கைப் பெயரும் 
தாம் நாம் என்னும் 

பத்தனொற்றுக் கெட 
தாயென் கிளவி 

204 

பத்தென் கிளவி 
தாழென் கிளவி 

பதக்குமுன் வரினே 
தான்யான் என்னும் 

பல்லவை நுதலிய 
தான்யா னெனும் பெயர் 

பல்லிதழ் இயைய 
தானும் பேனுங் 

e05 பலரறி சொன் முன் 
திங்கள் முன்வரின் 

பலவற்றிறுதி உருபியல் 
ங்களும் நாளும் 

பலவற் றிறு தி நீடுமொழி 
திரிபு வேறு கிளப்பின் 

பன்னீ ருயிரும் 
தேற்ற எகரமும் 

பனியென வரூஉங் 

கடுக 
தேனென் கிளவி 

200 

பனையின் முன்னர் 
தொடரல் இறுதி 

கச O பனையும் அரையும் 
தொழிற்பெய ரெல்லாம் 

கஅ 2 , 

பனை யென் அளவுங் 
க கூரு , உகசு , உஉ பாழென் கிளவி 

உ 20 
நகர இறுதியும் 

பீதென் கிளவி 
நமவ என்னும் 

புணரியல் நிலையிடை 
நாட்பெயர்க் கிளவி 

புள்ளி யில்லா 
நாயும் பலகையும் 

றுதியும் ... சொல்லியக்கூக 
நாவிளிம்பு வீங்கி 

புள்ளியிறுதியும் ... வல்லெழுத்து 
நாள் முன் தோன்றும் 

காரு 
கான்கனொற்றே லகார உரு 0 , புள்ளி ஈற்று முன் 

ருரு புள்ளும் வள்ளுந் 
நான் கனொற்றே றகார உ . புளிமரக் கிளவிக்கு 
நான்கும் ஐந்தும் 

பூ என் ஒரு பெயர் 


203 


கஎக 


உ PO 


கஎக 


கஎக 


உகத 


உ சக 


புள்ளியி 


க ? 


உஉ 


நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை 


உகசு 


உகா 


உஉ 


கச . 


265 


எஎ 


கஎ 


தகள் 


பூல்வே லென்றா 

உகடு மெய்யோ டியையினும் 
பெண்டென் கிளவிக் 

மெல்லெழுத் தாறும் 
பெயருந் தொழிலும் 

அக மெல்லெழுத்தியையின் அவ் வெ 
பெற்றம் ஆயின் 

உகஅ 
பொன்னென் கிளவி 

மெல்லெழுத் தியையின் இறுதி 
மஃகான் .... அத்தே 

20 
மஃகான் .... வவ்வுந் 

மெல்லெழுத் தியையின் ணகார 
மக்க ளென்னும் 

உஉசு 
மகப்பெயர்க் கிளவி 

மெல்லெழுத் தியையின் னகார 
மகர இறுதி 

கஅச 
மகரத் தொடர் மொழி 

மெல்லெழுத்து மிகினும் சக 
மகன் வினை கிளப்பின் 2. கே 

20 
மரப் பெயர்க் கிளவிக்கம்மேஉகக மெல்லெழுத்து மிகுவழி காசு 
மரப்பெயர்க் கிளவிமெல்லெ கசக மெல்லெழுத் துறமும்... ருளவே 
மருவின் தொகுதி 

20 க 
மழையென் கிளவி 

மெல்லெழுத் துறழும் ... ருளவே 
மன்னுஞ் சின்னும் 

செல் வழி 

க அடு 
மாமரக் கிளவியும் 

சசஅ மெல்லெழுத் தென்ப 

0 
மாறுகொள் எச்சமும் 

மெல்லொற்று வலியா உ ஙகூ 
மாறுகோள் எச்சமும் 

மொழிப்படுத் திசைப்பினும் 
மின்னும் பின்னும் 

202 மொழி முதலாகும் 
பனன் கிளவி 

200 ய கர இறுதி 

204 
முதலா என 

யகரம வருவழி 

உ 10 
முதலீ ரெண்ணின் 

உருக 

யாழ என்னும் புள்ளி 
முதலீ ரெண்ணினொற்று 

யாழ என் 

னு 

ம் மூன்றும் 
முதனிலை எண்ணின் 

யவ முன் வரினே 

ககூதி 
முதனிலை நீடினும் 

யா தென் ... அன்னொடு க 5.0 
முரணென் தொழிற்பெயர் கசச யா தென் ... உருபியல் உஙசு 
முற்றிய லுகரமொடு 

யாமரக் கிளவியும் 
முன் உயிர் வருமிடத் 

யாவினா மெழியே 

உங அf 
முன்னென் கிளவி 20 எ யாவென் வினா வின் 

உ O 
மூவள பிசைத்தல் 

யாவென் வினாவும் 
மூன் றன் முதனிலை 

ரகார இறுதி 

20 க 
மூன்ற னொற்றே நகார உருக ல க ர இறுதி 
மூன்ற னொற்றே பகார 

. முன்னர் 

க 00 
மூன்ற னொற்றே வகரம் உரு 0 லன வென் ...யிறு 
மூன்ற னொற்றே வகார 

வஃகான் மெய் கெட 
மூன்ற னொற்றே வந்த உசஅ 

வகரக்கிளவி 
மூன்று தலையீட்ட 

வகார மிசையும் 

ககசு 
மூன்றும் நான்கும் 

வடவேங்கடந் தென்குமரி 
மூன்று மாறும் 

வண்டும் பெண்டும் 

உக 
மென்மையும் இடைமையும் 

வரன் முறை மூன்றும் 
மெய் உயிர் நீங்கின் 

வல்லெழுத்தியற்கை 
மெய்த்திலை சுட்டி 

வல்லெழுத்து ... மில்லை 
மெய்யின் அளவே 

வல்லெழுத்து ..... மில்லை ஒல்வழி 
மெய்யின் இயக்கம் 
மெய்யின் இயற்கை 

உஅ 

வல்லெழுத்து முதலிய 
மெய்யின் வழிய 

வல்லெழுத்தென்பு 

L0 


உக சு 


22 


வன 


வென் 


. 


சு 


கட் 


கசக 


உசு 


எ . - 18 


2 எ 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


வல்லென் கிளவி 

உககு வேற்றுமை குறித்த 
வல்லொற்றுத் ... மிகுமே உநஅ வேற்றுமை யல்வழி ஆய்த உகஎ 
வல்லொற்றுத்.... வருவழி 

வேற்றுமை யல்வழி இ ஐ க 0 அ 

உ 50 வேற்றுமை யல்வழி எணணென் 
வளியென வரூஉம் 

அக 
வன்றொடர் மொழியும் 

வேற்றுமையல் வழி குறுகலு 
வாழிய என்னும் 

உ.ே 
விசைமரக் கிளவியு 

கஎ 0 * வேற்றுமையாயின் ...யிரண்டும் 
விண்ணென ரூஉங் 

கஉ 
வினை யெஞ்சு கிளவிக்கும் கசுக வேற்றுமையாயின் ... யெகினொ 
வினை யெஞ்சு கிளவியும் 

உ 0 க 
வெயிலென கிளவி 

வேற்றுமை வழிய 
வெரிந் என் இறுதி 

கஅ 0 

ழகர உகரம் 
வேற்றுமைக் ... ரற்றே கசக , கசரு , ழகார இறுதி 
கரு அ , க கா ககாசா , க க வகார இறுதி 

உஉ கூட 
வேற்றுமைக் ... ரற்றே ஓகரம்க எரு னஃகான் றஃகான் 
வேற்றுமைக்கண்ணும் வல்லெ னகார இறுதி 

100 னகார இறுவாய் 
வேற்றுமைக்கு உக்கெட 

னகாரை முன்னர் 


க 


மேற்கோள் செய்யுள் அகரவரிசை 

( எண் : பக்க எண் ) 


க 


அகலா னாகி அன்பொடு 

செய்யுட்களோசை ( மாபுரா . ) உட 
அரிதிற் பெயக்கொண்ட 

செவ்வன் தெரிகிற்பான் 
அவ் வினை யாளரொடு ( நன் . ) 5 தன் மகன் ஆசான் 
அனையன் அல் லோன் - அம் தன்னூல் மருங்கினும் 
அனையன் அல்லோன் கேட் தானே தரக் கொளி 
அன்னங் கிளியே 

துடைத்துக் கொள் பொருள் 
ஆக்கிபோன் பெயரே ( நன் . ) துலாக்கோ லியல்பே 
ஆசானுரைத்த ( நன் ) 

தோன்றா தோற்றித் ( நன் . ) 
ஆயிர முகத்தான் ( நன் ) 

நல்லவை யகத் திட்டு 
நபுதிரிந்தன்ன ( அகம் - ச ) எ அ நறவங் கண்ணி 
இருவகையுகரமோ 

நிலையும் வளியும் 
( தொ . செய் . 4 ) 

நீரிடை யன்றி 
றவுப்புறத் தன்ன ( நற் . கக ) கரு 0 நெடிலே குறிலிணை உ.அ 
இறுதியும் முதலும் 

பருப்பொருட் டாகி 
ஈத லியல்பே 

பல்லுக்குத் தோற்ற 
ஈவோன் தன்மை 

பல்வகை யுதவி 
உடம்படு மெய்யே 

பழூஉப்பல் லன்ன 
எத்திறம் ஆசான் ( நன் . ) 

( குறுந் - க 10 ) 
எந்நிறந் தோய் தற்கு 

பாடங் கண்ணழி 
எழுத்தள வெஞ்சினுஞ் 

பாயிரத் திலக்கணம் 
( செய்- ) 

பாலும் தீரும் 
எழுஉத்தாங்கிய கதவு 

பிறந்த ஒலியின் 
( புறம் - கஎ ) 

பிறர்க்குரை யிடத்தே 
துவின் ஆங்கவை 

புறவுப்புறத் தன்ன 
ஒருகுறி கேட்போன் ( நன் . ) 

( குறுந்- உ எச ) 
ஒரு பொருள் நுதலிய 

பூவின தியல்பே 
ஒன்றிடை யார 

பெய்த முறை யன்றிப் 
கல்லா லெறிந்து 

பொழிப்பே அகலம் 
கழற்பெய் குடமே 

மடிமானி பொச்சாப்பன் 
கள்வனோ வல்லன் 

மலை நிலம் பூவே 
மலையே ... அளக்க லாகாப் 

லாகாப் 
( சிலப் . ஊர்சூழ் - எ ) 

மாத்திரை யளவு- ( செய் - உ ) 
காலம் களனே ( நன் ) 

முக்காற்கேட்பின் ( நன் . ) 
கிளந்தவா கிளத்தல் 

முளவு மாதொலைச்சிய 
குரங்கெறி விளங்காய் 

மொழிவ துணராதார் 
குழுவுபடூஉப் புறந்தருதல் 

யாற்ற தொழுக்கே 
கோடன் மாபு 

வழக்கி னிலக்கணம் 
சரிசமழ்ப்புச் சட்டி 

வழக்கெனப் படுவ 
சூத்திரத் துட்பொரு 

( தொல் - மர . கஉ ) 
( மரபியல் ககூ ) 

விலங்கி வீழ்ந்து 
சூத்திரம் உரை என் 

விளங்காய் திரட்டினா( நாலடி ,) + 


நீ 


சகசு 


உசுசு 


... 


ககே 


கசு 


கஎக 


40 . 


கஉஎ 


உங்கு 


ககே 


அருஞ்சொற்பொருள் விளக்கம் 

(( எண் - பக்க எண் ] 
அகத்தோத்து - ஓர் இலக்கணத் லதை - ஓர் ஒலி ; சிலர் குலவை 
தைத் தனிப்படக் கூறும் 

என்பர் 

அ 
நூற்பா 

லம்படுதல் - வறுமை யடைதல் 
அகப்பாட்டெல்லை - நாட்டிற்கு 
உட்பட்ட எல்லை ; புறப்பாட் இலம்பாடு - வறுமை கஅஅ 
டெல்லைக்கு எதிர் 

இலேசு - நூற்பாவில் மிகையாக 
அகல் - ஒரு முகத்தலளவு 

வேனும் வேறாகவேனும் வந் 
அகளங்கன் - களங்கமற்றவன் துள்ள எழுத்தும் சொல்லும் 

செரன் முறையும் 
அண்ணணி - மிக அண்மையில் கரு சு 

இறா அல் 

தேன்கூடு 
பண்ணா அத்தேரி - ஓர் ஊர் காசு இறாஅ வழுதணங்காய் இறாட் 
அதங்கோடு திருவிதாங்கூர் டும் கத்தரிக்காயும் 
தோளி அங்கு 

இறுவாய் - இறுதி , எழுவாய்க்கு 
அந்தை - ஒரு நிறை 

எதிர் 
அமை - கல் மூங்கில் 

இன்னினி - இப்பொழுதே கருசு 
ம்பர் - அங்கு , அவ்விடம் உஉஎ ஈழம் இலஙகை 
அரை - ஒரு மரம் 

உடனிலை மயக்கம் உயிர் மெய் 
அலகு - அசைக்குரிய எழுத் 

உயிர்மெய்யோடும் தனிமெய் 
தெண்ணிக்கை 

யோடும் கூடி நிற்றல் ( நச் , 
அழன் - பிணம் 

கருத்து ) 
அழான் - ஓர் இயற்பெயர் 20 ச உடூ விண்மீன் 
அழுக்கல் - வருந்துதல் 

உதோளி 
குற்றமற்றவன் உசு க உத்தி - பொருந்து முறை , நூலி 
அனபாயன் - அபாயத்தைத் லும் உரையிலும் கடைப் 
தவிர்ப்பவன் 

பிடிக்கும் நெறிமுறை 
ஆசீவகப்டள்ளி - சமணத் 

உந்தி - கொப்பூழ் 
துறவிகளின் மடம் க.கே உம்பர் - உங்கு , மேலிடம் 
ஆம்பல் - ஒரு பேரெண் 

உயிர்க்கணம் உயிரினம் 
ஆர் - ஆத்திமரம் 

உரி - அரை நாழி 
ஆவிரை - ஒரு செடி 

உரிஞ் - உராய்தல் 
இங்கு - பெருங்காயம் 

உருபு புணர்ச்சி 

பெயர்கள் 
இடக்கர் - உயர்ந்தோர் சொல் வேற்றுமை யுருபுகளோடு 
லத் தகாத இழிபொருட் புணரும் புணர்ச்சி 
சொல் 

உருமு - இடி 
இறைகூடை , ஓலைப் உரையசைக் கிளவி 

உரைக் 
பட்டை ( 

கும்போது ஒருவனை எதிர் 
இடா - ஓரளவு 

முகமாக்கும் சொல் 
இடைக்கணம் இடையினம் கஉ உவா அத்து - அமாவாசையின் 
இதழ் உதடு 
இதோளி - இங்கு 

உவா அப் பட்டினி - அமா 
இமில் - திமில் 

வாசைப் பட்டினிநோன்பு கசச 
இம்பர் - இங்கு , இவ்விடம் உஉஎ 
இம்மி - ஒரு நிறை 

உழக்கு - 2 ஆழாக்கு ( படி ககசு 
இயல்பு கணம் - வலி மிக்கு உழை-மான் , ஒரு மரமுமாம் கஉ 
முடியாதவை 

புழு 
இயைபு வல்லெழுத்து - இசைந் உறழ்ச்சி பெறுதல் - ஒரு புணர் , 
வல்லின மெய் 

மொழியே இயல்பாயும் திரி 


னகன் 


உசுசு 


உஉஉ 


க 02 


கஎக 


கூக 


ககசு 


கூஅ 


கே 


- 


. 


அருஞ்சொற் பொருள் விளக்கம் 


உளஎ 


ஒரு மரம் 


கலை 


எரு 


உகன் 


க க 


காளை 


ககசு 


உகக 


பாயும் ( விகாரமாயும் ) வருதல் 

கணவிரி 

கருசு 
கம் கப்பி - ஒருவனது இயற்பெயர்கருக 
உறழ்வு - உறழ்ச்சி 

க 05 கருவி - புணர்ச்சி ஏதுவான 
ஊ - ஊன் 

இலக்கணம் 
எஃகிய - எஃகு கருவியால் 

கலம் - 12 மரக்கால் 
எற்றி நொய்தாக்கப்பட்ட கசு கலாம் -சண்டை 

205 
எடுத்தல் -உயர்த தி யொலித்தல் 

ஆண்மான் 

கழஞ்சு-20 மஞ்சாடி ( 1 அவுன்சு ) 
எதோளி . எங்கு கே 

ககக ககம் 
எயின் - 

எயினர் , வேடர் உ 00 கழல் - கழற்சிக்காய் 
காய்ந்த சாணம் 

கன் 

கன்னார் தொழில் 2.02 
எழு - கோட்டை வாயிலிற் கன்னல்-தோண்டல் , நாழிகை 
. குறுக்காய்ப் போடப்படும் 

வட்டில் 
மரம் கஉ க , 100 பலம் 

ககரு 
ஏ - அம்பு 

கசு அ காணி - ஓர் எண் 1,100 குழி 
காரணம் 

நிலம் ஒரு மஞ்சாடி 

காண்டிகை - சு நக்கவுரை 
ட்டுப் பெயர் - தொடர்ச்சொற் காந்தருவம் இன்னிசை 
பெயர் 

காழ் - விதை , வயிரம் 
ஒருஞார் - ஓர் அளவு 

கிளவி சொல் 
ஒரு துவலி - ஓர் அளவு 

குண்டிகை 

- குடுக்கை 
ஒருபுடைச் சேறல் 
ச் சேறல் - ஒரு 

குமரி - கன்னி 

, இளைஞை 200 
பருங்கு தழுவுதல் 

குமிழ் - ஒரு மரம் 
ஒழிபு - நூலில் அல்லது நூற் 
பகுதியிற் சொல்லப்படாத 

மலை நாட்டூர் 
ஒழிந்த செய்திகள் 

குறியிட்டாளுதல் - பெயரிட்டு 
ஒற்ற - பொருந்த 

வழங்குதல் 

80 
ஒற்றளபெடை- மெய்யெழுத்து கூதாளி - ஒரு மரம் 
நீண்டொலித்தல் . 

கூறை - ஆடை , சேலை 
ஒற்று மெய் 

ககே கேட்டா , மூலம் - கேட்டையும் 
ஒன்றியற் கிழமைப்பட்டு நிற் 

மூலமும் 

கஎ . 
றல் - உடையவனிடத்தி கொண்மூ - மேகம் கசுகூ , கசுச் 
னின்று பிரிக்கப்படாத 

கொழு - கலப்பைக்காறு , 
உடைமையாயிருத்தல் 

கொழுப்பு 
ஓ - மக்கு நீர் தாங்கும் பலகை கஎச கொள் - காணம் , ஒரு நிறை கககூ 

கோடு - தனித்தெழுதப்படும் 
ஓத்து - இலக்கண நூலின் சிறு 

கொம்பு 

கோட்டு நூறு - சங்குச் 
ஓத்து - விதி 

எ அ சுண்ணாம்பு 
ஓரளவு 

கோட்பட்டான் - பிடிக்கப்பட் 
ரா - ஒருவகை மீன் 

டான் , கொல்லப்பட்டான் காடு 
ஓலம் போழ - வார்ந்த அல்லது கோலிகக்கருவி - கோலிகர் என் 
கிழிந்த ஓலை 

னும் நெசவாளரின் கருவி க . 
கஃசு , பலம் 

சந்தம் - வண்ணம் 
கடா வினா 

சாடி - ஒரு முகத்தலளவு 
கடி சூத்திரம் - தாலி 

சார் - ஒரு மரம் 
கடிசொல் - விலக்கப்படுஞ் சொல் சிங்கநோக்கு -சிங்கம் முன்னும் 

பின்னும் நோக்கிச் செல்லு 


குருவி 
குறிச்சி 


க 


* சு 


மெய்யெழுத்து 


உக 


- 


ககன் 


ணம் 

ஒருநாள் 


பிரிவு 


ககா 


கககூ 

50 


20 


உ.சக 


உஎது 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் 


உக 


ககக 


தூய் 

தூவி 


கா 


கூட 


காக 


ரு $ ன் 


தல்போல , ஒரு நூற்பா முன் தூக்கு - பாக்களைத் துணித்து 
னும் பின்னும் உள்ள நூற் நிறுக்குஞ் செய்யுளுறுப்பு 
பாக்களைத் தழுவுதல் 

தூணி - 4 மரக்கால் 
சினை - சொல்லுக்குறுப்பாகிய தூ துணை - ஒரு செடி 
எழுத்து 

கூ..அ 

தூதை - ஒரு முகத்தலளவு ககசு 
சீரகம் - ஒரு நிறை 

தூதை ஒரு வகைக் கலம் 
சூத்திரம் - நூற்பா 

205 
சூர் - அச்சம் 

தெவ் - பகை 
செதிள் - மரப்பட்டை 

தெள்கு - தெள்ளுப் பூச்சி உக 
செப்பலோசை - வெண்பாவிற் தென்புலத்தார் : இறந்த 
குரிய ஓசை 

முன்னோர் 

அ 
செம்மு - தூர்த்தல் , புடமிடும் தேற்றம் - உறுதி , நிச்சயம் ககஎ 
மருந்தைப் பொதிதல் , வயிற் தொடி - ஒரு பலம் 

கககூ , ககன் 
றுப் பொருமல் , பை நிறைத்து தோரை - ஒருவகை மலைநெல் , 
மூட்டு தல் 

மூங்கிலரிசி 

கஅசு 
செய்கை - புணர்ச்சி 

நமை - ஒரு மரம் 
செரு - போர் 

நலிதல் - இடைத்தரமா 
செவீடு -1 ஆழாக்கு 

யொலித்தல் 
செற்று - சினந்து தடுத்து , தாழி - படி 
அழித்து 

உக அ 

நாள் - உடு , விண்மீன் 
சென்னி - சோழன் , ஒருவனது 

நாணம் 

வாசனைப் பண்டம் , 
இயற் பெயருமாம் 

கத்தூரி , புனுகு 
சே . மரம் , காளை 

நிக்கந்தக் கோட்டம் 
சோ - ஒருவகை அரண் 

கோயில் 

ககே 
சோதி - ஒறு நாள் 

நிரைபசை . நிரையசையும் உகர 
- கதிரவன் 

வீறுங் கொண்ட ஈரசைச்சீர் உ a 
ஞெகிழி - கொள்ளிக்கட்டை கூச நிலங்கடந்த நெடுமுடியண்ணல் - 
ஞெமை - ஒரு மரம் 

கண்ண பிரான் 
5s " ஆட்டுக்கடா 

நிறை - 104 பலம் 
தசை - சதை 

நீட்டும் வழி நீட்டல் - நீட்டல் 
தரங்கம் - அலை 

விகாரம் 
தளா - ஒரு மரம் 

நேர்பசை - நேரசையும் உகர 
தாது - நீறு , பூந்தாது 

வீறுங்கொண்ட ஈரசைச்சீர் உ O 
தாமம் - மாலை 

படுத்தல் - தாழ்த்தி 
தாமரை - ஒரு பேரெண் 

யொலித்தல் 
தாய் - தாவி 

உ 0 க பணி - கட்டளையிடு 
திங்கள் - நிலா 

பணை முள்ளில்லா மூங்கில் , 
திங்கள் - மாதம் 

க , சுகம் 

பருமை 
திட்டா அத்துக்குளம் - ஓர் பதக்கு - பத்துப்படி 

பரசு - கோடாரி 
திரும் - திரும்புதல் 

கூ பரணி - ஒரு நாள் 
தில்லை - ஒரு செடி 

பலம் - 
தீர்த்தம் - திருநீர் நிலை அ பறைவு - தேய்வு , அழிவு , 
துலாம் - ஒரு நிறை ( 100 

ஒலிப்பு 
அல்லது 200 பலம் ) 
கஅக பற்றுக்கோடு . சார்பு 
துவராபதி - துவாரகை 

பனை - ஒரு பேரளவு 
துன்னூசி - கலப்பைக்குத்தி , பன் பன்னுதல் ( கொய்தல் 
தைய லூசி 

பஞ்செஃகுதல் ) 


ஞாயிறு 


- 


உ a எ 


க . 


தசுக 


உஉஉ 


கசக 


கம் 


t 


202 


உ 


எ O 


கூச 


சஎ 


சு 


உதஎ 


அருஞ்சொற் பொருள் விளக்கம் 

எக 
ஓசை கக முந்திரிகை - 3 

30 
பானை - ஒரு முகத்தலளவை , முற்கு - குமுறல் ( கர்ச்சனை ) , 

4 செம்பு ( எண்ணெயளவு ) கசசு பல்லி செய்வதுபோல் நாவாற் 
பிடா - ஒரு மரம் 

கொட்டும் ஒலியுமாம் 
பின் பின்னுதல் 

மூங்கா - கீரி 
பீர் - பீர்க்கு 

உச O மூலம் - ஒரு நாள் 
புகர் - கபிலமாடு , புள்ளி மான் உஉ எ 

மூலாதாரம் ஆதாரங்களுள் 
புழான் - ஓர் இயற்பெயர் 20 ச குய்யத்துக்கும் குதத் துக்கும் 
புழுக்கல் - புழுங்கலரிசி 

டையில் நாலிதழ்த்தாமரை 
புள்ளு - பறவையால் 

போலுள்ள நரம்புப் பின்னல் 
அறியும் நிமித்தம் 
புறனடை - நூலில் அல்ல 

மெய்ம்மயக்கம் மெய் தன் மெய் 
நூற்பகுதியில் கூறப்படாத யோடும் பிற மெய்யோடும் 
வற்றிற்குக் கூறும் முடிபு உக கூடி நிற்றல் 
புற்கை -கஞ்சி , கரைத்தகூழ் கருக மென்கணம் - மெல்லினம் 
புன்கு - புன முருங்கை 

மொழி மாற்று - செய்யுளின் 
பூணி - ஓர் அளவு 

ஓரடியிலுள்ள சொற்கள் 
பூல் - ஒரு மரம் 

உகடு 

முறைமாறி நிற்றல் 
பூழி - புழுதி 

யா - ஒரு மரம் 
பெற்றம் - மாடு , காளை , 

அங்கா - வளைந்த தாரை அல்லது 
எருமை 

ஊது கொம்பு 
பெற்றி - தன்மை 

வட்டி - 1 படி 
பெயர்ப் பெயர் தனிச்சொற் வரட்டாடு - வறட்டாடு ( பால் 
பெயர் 

கறவாத ஆடு ) 
பொருட் புணர்ச்சி 

வருட - தடவ 
வரும் சொற்கள் ஒன்றே 

வரை ஆட் காட்டி விரற் கணு 
டொன்று பொருட் பொருத்த 
முறப் புணரும் புணர்ச்சி அகூ வரைநிலை - விலக்கும் நிலை 
பொருந் - பொருந்துதல் 

ஒருவகைத் தாய விளை 
பொருந் - பொருந்துதல் , 

யாட்டு , சூதாடு கருவி 
பொருநர் குலம் 

வழை : - சுரபுன்னை 
போத்து - மாடு , மரை , புலி , புல் வளி 

காற்று , மூச்சு கூ 0 , கருச 
வாய் இவற்றின் ஆண் 

வார் , கூர்மை 

உஉ 
போழ் - நறுக்கு , துண்டு , கிழிப்பு வன் கணம் . வல்லினம் 40 

விகற்பித்தல் - உறழ்தல் , 
கேம் 

பெருக்கல் 
மண்டை - ஒருமுகத்தலளவைக்க சு வீசும்பு - வெளி 
ar- ஒரு கிறை , 100 குழிநிலம் காசு விச்சாவாதி - வித்தையால் 
மாட்டெறிதல் - ஒன் றன் இலக் திறமையாக வாதிப்பவன் கஎஉ 
ணத்தை இன்னொன்று தழுவு விரவுப் பெயர் - இரு திணைப் 
மாறு மாட்டிக் கூறுதல் 

பொதுப் பெயர் 
மாட்டேற்றல் - ஒன்றன் இலக்க விலங்கு . எழுத்தோடு சேர்த் 
கணத்தை இன்னொன்றும் 

தெழுதப்படும் வளைவு 
தழுவுமாறு மாட்டிக் கூறுதல் வீளை - சீழ்க்கை 

வெதிர் - மூங்கில் 

கல 
பினக் - மிகைப்படக் கூறிய 

வெரிந் 

முதுகு காக , கஅ0 
பகுதி 

ககே வெள்ளம் - ஒரு பேரெண் 
மிசை - முன்னெழுத்து 

வேட்கை விருப்பம் 
மிடறு - தொண்டை 


தனித்து 


விடை 


சசசு 


கூக 


வல் - 


கனக 


வள் - 


கனக 


ககன் 


என் 


ஒரு நாள் 


ச O 


HO 


பின்னிணைப்பு 


என்று 


க . குற்றியலுகரம் உயிரீறே 
( புலவர் ஞா . தேவநேயனர் , எம் . ஏ . 

) 
“ எழுத்தெனப்படும் , 
அகர முதல் னகர இறுவாய் 
முப்பஃதென்ப ; 
சார்ந்துவரல் மரபின் மூன்றலங் கடையே " ( தொல் , 1 ) 
" அவைதாம் 
குற்றியலிகரம் குற்றிய லுகரம் 
ஆய்தம் என்ற 

முப்பாற் புள்வியும் எழுத்தோ ரன்ன " ( தொல் . 2 ) 
என்றார் தொல்காப்பியர் . 

ரண்டாம் நூற்பாவில் , குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் 
ஆய்தம் என்ற முப்பாற் புள்ளியும் எனப் பிரித்துக் கூறாது “ குந்றியலிக 

குற்றியலுகரம் ஆய்தம் என்ற முப்பாற்புள்ளியும் 
முப்பாற் புள்ளி என்பது மூவெழுத்தையும் பொதுப்படத் தழுவுமாறு 
உம்மைத் தொகையாய்ச் சேர்த்துக் கூறியிருத்தலின் , குற்றியலிகர 
குற்றியலுகரங்களும் ஆய்தம் போலப் பண்டைக்காலத்திற் புள்ளி 
பெற்றன என்பதுணரப்படும் . 

நூற்பாவில் ‘ முப்பாற்புள்ளி என்பது . புள்ளி பெற்ற மூவெழுத் 
துக்களையும் முப்புள்ளி வடிவான ஆய்தத்தையும் ஒருங்கே குறிப்பது 
ஆமா கோனவ் வணையவும் பெறுமே என்னும் நன்னூல் நூற்பாவின் 
மா என்பது போன்ற இரட்டுறலாகும் . 

தொல்காப்பிய மரபியல் நூற்பா கக 0 இல் , வாராததனான் வந்தது 
முடித்தல் என்னும் உத்தியுரையில் , 

“ குற்றியலிகரத்தைப் புள்ளி யென்றலும் ஆட்சியுங் குறியீடும் 
ஒருங்கு நிகழ்ந்தன வாகலின் அவையும் இனி வாராமையான் வந்துழி 

வழி அவ்வாறு ஆண்டானென்பது . இனிப் புள்ளியென மேல் ஆள 
வா ராத்தனைப் புள்ளியென்று ஆள்வனவற்றோடு மடக்கங் கூறு தலென் 
பது அவைதாங் குற்றியலிகரங் குற்றியலுகர மாய்தமென்ற முப்பாற் 
புள்ளியு மெழுத்தோ ரன்ன தொல் - எழுத் - நூன் 2 ) என்புழிக் குற்றிய 
லிகரம் புள்ளியென்று யாண்டும் ஆள வாராமையானும் அது தான் 
அவ்வழி வரவேண்டு கலானும் அங்ஙனம் புள்ளியென்று ஆளவருங் குற்றுக் 
ரத்தோடும் ஆய்தத்தோடும் உடன் கூறுதலாயிற்று ; இங்ஙனம் உடன் 
கூறாக்காற் டள்ளியுங் குற்றிகரமுமெனச் சூத்திரம் பெறுதல் வேண்டு 
வதாவான் செல்லுமென்பது " என்றுரைத்தார் பேராசிரியர் . 


( 


குற்றியலுகரம் உயிரீறே 


றார் . 


சிவஞான முனிவர் தம் தொல்காப்பிய முதற்சூத்திர விருத்தியில் , 

ஒரு மொழியைச் சார்ந்து வரு மியல்பின்றித் தனித்தியங்கு 
மியல்பு தமக்கிலவென் றலின் , அவை தம்மையே யெடுத் தோதிக் 
காட்டலாகாமையின் , வருஞ் சூத்திரத்தான் அவற்றிற்கு வேற வேறு 
பெயரிட்டு அவை தாங் குற்றியலிகரங் குற்றியலுகர மாய்கம் என்றும் 
அம் மூன்றும் . புள்ளி பெறுதல் பற்றிப் பொதுப்பெயாரக முப்பாற் புள்ளியும் 
என்றும் , அவை தனித் தெழுகப்படாவாயினும் மொழி யொடு சார்த் 
யெழுதப்படுதலின் எழுத்தென்னுங் குறியீட்டிற்குரியவென்பார் , 
எழுத்தோ ரன்ன என்றும் ஓதினார் ” என்றார் . 

நச்சினார்க்கினியரும் , " அவைதாம் .....எழுத்தோ ரன்ன " என்னும் 
- சார்பெழுத்து நூற்பாவுரையின் இடையில் , 

“ ஆய்தமென்ற ஓசைதான் அடுப்புக் கூட்டுப்போல மூன்று புள்ளி 
வடிவிற்றென்பது உணர்த்தற்கு ஆய்தமென்ற முப்பாற் புள்ளியு மென் 

அதனை இக்காலத்தார் நடுவு வாங்கியிட்டெழுதுப இதற்கு 
வடிவு கூறினர் , ஏனை யொற்றுக்கள் போல உயிரேறது ஓசை விகார 
மாய் நிற்பதொன்றாகலின் . எழுத்தியல் தழா ஓசைகள் போலக் கொள் 
ளினுங் கொள்ளற்க என்றற்கு எழுத்தேயா மென்றார் . 

இதனைப் 
புள்ளி வடி விற்றெனவே ஏனையெழுத்துக்களெல்லாம் வரிவடி வின 
வாதல் பெற்றாம் என்று கூறினாரேனும் , தொடக்கத்தில் , 
" அவைதாம் - மேற்சார்ந்து 

மேற்சார்ந்து வருமெனப்பட்டவைதாம் , குற்றிய 
வீகரங் குற்றியலுகரம் ஆய்கமென்று சொல்லப்பட்ட மூன்று கூற்ற 
தாகிய புள்ளி வடிவுமாய் ; எழுக்கோரன்ன - அவையும் முற்கூறிய முப் 
பதெழுத்தோடு ஒரு தன்மையாய் வழங்கும் என்றவாறு 
மூவெழுத்தும் புள்ளி பெறுமென ஒரு தன்மைப்படவே உரைத்தார் . 

மயிலை நாதர் , " தொல்லை வடிவின என்னும் நன்னூல் நூற் 
பாவுரையில் , 

ஆண்டு என்ற மிகையானே , தாது , ஏது என்றற்றொடக்கத்து 
ஆரிய மொழிகளும் , எட்டு கொட்டு என்றற்றொடக்கத்துப் பொது 
மொழிகளும் , குன்றியாது , நாடியாது எட்டியாண்டுளது என் றற் 
றொடக்கத்துப் புணர்மொழிப் பொருள் வேறுபாடுகளும் , அறிதற் 
பொருட்டுக் குற்றுகரக் , குற்றிகரங்களுக்கு மேற்புள்ளி கொடுப்பாரும் 
உளரெனக் கொள்க என்று உரைத்தனர் . 

குற்றியலிகரமுங் குற்றியலுகரமும் புள்ளி பெற்று நிற்கும் ; 
என்னை ? 


என்று 


குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமு 

மற்றவை தாமே புள்ளி பெறுமே 
என்பது சங்கயாப்பாகலின் " என்பது யாப்பருங்கல விருத்தி . 

( பக்கம் . 27 ) . 
மேற்கூறியவற்றால் , குற்றியலிகா குற்றியலுகரங்கள் பண்டைக் 
காலத்தில் புள்ளியிட்டெழுதப்பட்டனவென்றும் அங்ஙனம் எழுதினது 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


அவற்றின் ஒலிக்குறுக்கத்தையும் நாடியாது எட்டியாண்டு முதலிய 
புணர்மொழிப் பொருள் வேறுபாட்டையும் காட்டற்கு என்றும் 
அறியப்படும் . 

நாடியாது எட்டியாண்டு என்பன , நாடி யாது , எட்டி யாண்டு 
என்றும் பொருள்படுமாதலின் , அவை நாடு + யாது , எட்டு + யாண்டு 
என்னும் புணர்மொழிகள் என்று காட்டற்குக் குற்றியலிகரத்தின் 
மேற்புள்ளியிடப்பட்டதென்க 

குற்றுகரத்தை மேற்சுன்னமிட்டுக் காட்டுவது இன்றும் மலையாள 
( சோ ) நாட்டு வழக்கம் . குற்றிகா குற்றுகரங்கள் புள்ளி பெறுமென்று 
நன்னூலிற் கூறப்படாமையால் , 12 ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இவ் 
வழக்கு . சோழபாண்டிய நாடுகளில் ஒழிந்தது என்பதை அறியலாம் . 
எகர ஏகாரங்கட்டும் ஓகர ஓகாரங்கட்கும் அவை சேர்ந்துள்ள உயிர் 
மெய்கட்கும் வரி வேறுபாடு தொல்காப்பியத் திலே கூறப்பட்டிருப்பி 
னும் 17 ஆ நூற்றாண்டில் அவ் வெழுத்துக்கள் குறில் நெடில் வேறு 
பாடின்றி எழுதப்பட்டாற்போல , குற்றியலுகரமும் வேறுபாடின்றி 
யெழுதப்பட்ட தென்க . 

ஒரு பொருள் குறுகின் அப்பொருளேயன்றி வேறு பொருளா 
காது ; அதன் குறுக்கம் அளவு வேறுபாடேயன்றிப் பொருள் வேறு 
பாடன்று . அது போல் , குற்றியலுகரமும் முற்றியலுகரம் போல 
உயிரேயன்றி மெய்யாகாது . இதனா 

தனாலேயே , 
இகர உகரங் குறுகிநின் றன , விகாரவகையாற் புணர்ச்சி வேறு 
படுதலின , இவ றறை இங்ஙனங் குறியிட்டாளுதல் எல்லடர்க்கும் ஒப்ப 
முடிந்தது . சந்தனக்கோல குறுக்கும் பிரப்பங்கோ லாகாது 

அது போல 
உயிரது குறுக்கமும் உயிரேயாம் . இவற்றைப் புணர்சசி வேற்றுமையும் 
பொருள் வம்மமையும் பற்றி வேறோர் எழுந்தக வேண்டினார் 
என்றார் நச்சினர்க்கினியரும் . பொருள் வேற்றுமை யென்றது பண்டைக் 
காலத்தில் கடடு கொட்டு முதலிய சொற்கள் ஏவல் வினையாம் போது 
முற்றுகரவீறாயும் முதனிலைத் தொழிற்பெயராம்போது குற்றுகர 
வீறாயும் ஒலிக்கப்பட்டவை நோக்கி , “ தருக்கு அணுக்கு என்பன 
வினைக்கண் வந்த முற்றுகரம் . ( தொல் . 36 , உரை ) காது கட்டு 
கத்து முறுக்கு தெருட்டு என்பன முற்றுகரமும் குற்றுகரமுமாய்ப் 
பொருள் வேறுபட்டு நின்றாற் போல ( தொல் . 68 , உரை. ) 
நச்சினார்க்கினியர் கூறுதல் காண்க . தொல்காப்பியர் தம் காலத்தில் 
குற்றுகர மும மெய்போலப் புள்ளி பெற்றதனாலேயே , புணரியலில் , 
" மெய்யீ றெல்லாம் புள்ளியொடு நிலையல் " ( தொல் . 104 ) 
“ குற்றிய வகரமும் அற்றென மொழிப " 

( தொல் . 105 ) 
என்று மாட்டேற்றிக் கூறினார் . 

ம்மாட்டேற்றைக் கவனியாது , குற்றிய ...... மொழிப , " என் 
னும் நூற்பாவிற்கு " ஈற்றிற் குற்றிய லுகரமும் ( புள்ளியீறு போல உயி 
ரேற இடம் கொடுக்கும் ) அத்தன்மைத்து என்று சொல்லுவர் என்று 
ளம் பூரணரும் , " ஈற்றுக்குற்றியலுகரமும் : புள்ளியீ போல உயிரேற 
டம் கொடுக்குமென்று கூறுவர் புலவர் என்று நச்சினார்க்கினியரும் 
உரை கூறுவது பொருந்தாது . அற்றென மொழிப் என்னும் மாட்டேறு 


என்று 


குற்றியலுகரம் உயிரீறே 


உக 


உரை 


“ புள்ளியோடு நிலையல் என்பதையே தழுவுமாலின் இவ் விருவரும் 
இங்ஙனம் உரைத்தற்கு இவர் காலத்திற்கு முன்பே குற்றியலுகரம் 
புள்ளி பெறும் வழக்கம வீழ்ந்தமையே காரணமாகும் . இவர் கூறிய 
உரை இங்குப் பொருந்துமாயின் தொல்காப்பியர் நூன்மரபில் , 

மெய்யி னியற்கை புள்ளியொடு நிலையல் ( தொல் . 15 ) 
" எகர ஒகரத் தியற்கையும் அற்றே 

( தொல் . 16 ) 
என்று கூறியவிடத்தும் பொருந்தவேண்டும் . 

எகர ஒக்ரம் புள்ளியீறு போல உயிரேற இடங்கொடுத்த லின்மை 
யானும் , எகர ... அற்றே " என்னும் நூற்பாவிற்கு , எகர ஒகரங் 
களது இயல்பும் அவ்வாறு புள்ளி பெறும் இயல்பிற்று என்று இளம் 
பூரணரும் ‘ எகர ஒகரங்களினது நிலையும் மெய்போலப்புள்ளி பெறும் 
இயல்பிற்று என்று நச்சினார்க்கினியரும் 

கூறுவதானும் , 
" குற்றிய ...... மொழிப் என்னும் நூற்பாவிற்கும் குற்றுகரமும் மெய் 
போலப் புள்ளிபெறும் என்பதே உரையாகக் கோடல் பொருத்தமாம் . 

ளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் , ஈற்றுக் குற்றியலுகரமும் 
புள்ளியீறு போல உயிரேற இடங் கொடுக்கு மென்று உரைத்தவிடத் 
தும் , மாத்திரைக்குறுக்கத்தால் அங்ஙனம் இடங்கொடுக்குமென்னும் 
கருத்தினரேயன்றி மெய்யீறா யிருத்தலால் இடங்கொடுக்கும் என்னுங் 
கருத்தின ரல்லர் . " குற்றுகரத்திற்கு முன்னர் வந்த உயிரேறி முடிய 
அரை மாத்திரையாய் நிற்றலும் , முற்றுகரத்திற்கு முன்னர் வந்த உயி 
ரேறி முடியாமையுந் தம்முள் வேற்றுமை ( தொல் . 36. உரை ) 
என்று நச்சினார்க்கினியர் கூறுதல் காண்க . 

இனி , தொல்காப்பியர் கருத்தை நோக்கின் , அவர் குற்றியலு 
கரத்தை மெய்யீறென்று கொண்டார் 

கொள்ளுதற்கு 
எள்ளளவும் இடமில்லை . அவர் , 

" குற்றிய லுகா முறைப்பெயர் மருங்கின் 
ஒற்றிய நகரமிசை நகரமொடு முதலும் ( தொல் . 67 } 
குற்றியலுகரம் மொழிமுதல் 

வருமென்றும் கூறினார் . 
நுந்தை என்னும் சொல்லின் முதலில் ( தொல்காப்பியர் கருத்தின்படி ) 
உள்ள குற்றியலுகரம் மெய்யீறாயின் , அச்சொல் நீத்தை என்று எழுதப் 
படல் வேண்டும் . அங்ஙனமெழுதப்படாமையும் , குற்றியலுகரத்தைத் 
தொல்காப்பியர் மெய்யென்று கொண்டிருப்பாராயின் , அது , 

" பன்னி குயிரும் மொழிமுத லாகும் ( தொல் . 59 ) 

உயிர்மெய் அல்லன மெரழிமுத லாகா ( தொல் . 60 ) 
என்று அவர் கூறியவற்றோடு முரணுதலும் நோக்குக . 
* மேலும் , ஒரே யுகரம் ஓரிடத்துக் குற்றுகரமாகவும் ஓரிடத்து . 
முற்றுகரமாகவும் ஒலிக்கப்படும் . அங்ஙனம் ஒலிக்கப்படுபவற்றுள் 
சிலவற்றிற்குக் குற்றுகர முற்றுகரப் பொருள்வேறுபாடுண்டு . 
சிலவற்றிற்கில்லை . 


என்று 


எனக் 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


( 


மென்பன , 


“ முற்றிய லுகரமொடு பொருள் வேறு படாஅ 
தப்பெயர் மருங்கின் நிலையிய லான 

( தொல் . 68 ) 
என்னும் நூற்பாவையும் , அதன் உரையில் , 

காது கட்டு கத்து முருக்கு தெருட்டு என்பன முற்றுகரமும் 
குற்று கரமுமாய்ப் பொருள் வேறுபட்டு நின்றாற்போல , நுந்தை 
யென்று இதழ் குவித்து முற்றக் கூறிய விடத்தும் இதழ் குவியாமற் 
குறையக் கூறிய விடத்தும் ஒரு பொருளே தந்தவாறு காண்க . நுந்தா 
யென்பதோ வெனின் , அஃது இதழ் குவித்தே கூறவேண்டுதலீற் 
குற்றுகரமன்று . இயலென்றதனான் இடமும் பற்றுக்கோடும் இரண் 
டிற்கும் வேறுபாடின்றென்று கொள்க என்று நச்சினார்க்கினியர் 
உரைத்திருப்பதையும் நோக்குக . இதனால் , குற்றியலுகரம் மெய்யீ 
றாயின் முற்றியலுகரமும் மெய்யீறாய் உகரம் என்னும் உயிரே தமிழுக் 
கில்லை யென்று பெறப்படுதலும் அங்ஙனமின்மையும் அறிக . 
செய்யுளியலில் , இருவகை யுகரமு மொன்றாகக் கொண்டே , 

இருவகை யுகரமோ டியைந்தவை வரினே 

நேர்பு நிரைபு மாகு மென்ப ( தொல் . செய் . 4 ) 
என்றார் தொல்காப்பியர் . 
இதன் உரையில் , இருவகை 

குற்றுகர 
முற்றுகரங்கள் , அவற்றோடு மேற்கூறிய நேரசையும் நிரையசையும் 

விழுக்காடுபட இயைந்து வரின் நிறுத்த முறையானே 
நேரசையோ டொன்றி வந்த குற்றுகரமும் அதனோடு ஒன்றி வந்த 
முற்றுகரமும் நேர்பசை யெனப்படும் ; நிரைபசையோ டொன்றிவந்த 
குற்றுகரமும் அதனோடொன்றி வந்த முற்றுகரமும் நிரைபசை 
எனப்படும் என்றவாறு ....... 

“ முன்னர் நேரசை நான்கும் நிரையசை நான்குமென எண் வகை 
யான் அசைகூறி அவற்றுப் பின் இருவகை யுகரமும் வருமெனவே , 
அவை குற்றுகரக்தோடு எட்டும் முற்றுகரத்தோடு எட்டுமாகப் 
பதினாறு உதாரணப் 

பகு தியவாய்ச் சென்றதேனும் , அவற்றுட் 
குற்றெழுத்துப் பின் வரும் உகரம் நேர்பசை யாகா தென்ப 
குறிலிணை யுகர மல்வழி யான ( தொல் . செய் . 4 ) என்புழிச் சொல்லு 
தும் ; ஒழிந்தன குற்றுகர நேர்பசை மூன்றும் நிரைபசை நான்கு 
மாயின . உதாரணம் : வண்டு , நாகு , காம்பு , வரகு , குரங்கு , மலாடு , 
மலாட்டு ; இவை குற்றுகரம் அடுத்து நேர்பும் நிரைபும் வந்தவாறு 
என்று உரைத்தார் பேராசிரியர் . இதனால் , குற்றுகரமும் முற்றுகரம் 
போல அலகுபெறுமென்றும் அசைக் குறுப்பா மென்றும் அறியப்படும் . 

சொற்கள் இலக்கண முறையிலும் இலக்கிய முறையிலும் பல 
வகையாகத் திரிந்து , முன்பு முற்றுகரவீறா யிருந்தவை அல்லது உகர 
மல்லாத ஈறாயிருந்தவை பின்பு குற்றுகர வீறாகின்றன . அவ் வகைக 


ஒரு சொல் 


ளாவன : 


தொழிற் பெயர் : -- முதனிலை திரிந்த தொழிற் பெயர் : - எ - : 
படு - பாடு , சுடு - சூடு . 

விகுதிபெற்ற தொழிற் பெயர் : - எ - டு : . படி + பூ 
படிப்பு , முடி + சு = முடிச்சு . 


குற்றியலுகரம் உயிரீற 


eu 


* 


உ . வேற்றுமைப் பெயர் : -எ - யான் + கு = எனக்கு , அவர் + 
கு = அவர்க்கு . 
கூ . குறிப்பு வினைமுற்று : - * - டு : தாள் + து = தாட்டு , 

கண் + 
து = கட்டு , பால் + து = பாற்று , அன் + து = அற்று . 

ச . பிறவினை : -எ - டு : படு + து = படுத்து , நட + து = நடத்து , 
வாழ் + து = வாழ்த்து , பாய் + சு = பாய்ச்சு . 

போலி : --எ . அடைவு - அடவு - அடகு . 
க . சொல் தீர்பு : 
எ 

டு : திரும் - திரும்பு , பொருந் - பொருந்து , 
உரிஞ் - உரிஞ்சு, உடன் ( உடல் ) - உடம் - உடம்பு , பண் - பாண் . 
பாடு , குள் - கொள் - கோள் - கோண் - கோடு , ஒளி - ஒளிர் - ஒளிறு , 
போ - போது . 

மேற்காட்டிய பாடு படிப்பு எனக்கு தாட்டு படுத்து முதலிய 
சொற்கள் , குற்றுகர வீற்றை மெய்யீறாகக் கொள்ளின் , பாட் படிப்ப் 
எனக்க் தாட்ட் படுத்த் என்ற முதல் வடிவங்களினின்று தோன்றின 
வாகவன்றோ கொள்ளல் வேண்டும் ! இஃத. எத்துணைப் பேதமை பாகும் ! 
மேலும் , ஆட்டு பாட்டு கலக்கு விலக்கு முதலிய பிற வினைகளும் 
தொழிற் பெயர்களும் முதனிலையீற்று வலியிரட்டியும் முதனிலை 
விடை மெலி வலித்தும் முறையே ஆடு பாடு கலங்கு விளங்கு என்னுஞ் 
சொற்களினின்று திரிந்திருக்கவும் , அவற்றை ஆட்ட் பாட்ட் கலக்க் 
விளக்க் என்னும் வடிவங்களினின்று பிறந்தனவாகக் கொள்ளல் 
இளஞ்சிறாரும் எள்ளி நகையாடத் தக்க தொன் றன்றோ ? ஒரு சில 
ஒலியடி ச்சொற்களொழிந்த எல்லாச் சொற்களும் ஓரசையான வேர்ச் 
சொற்களினின்றே பிறந்தவை யாதலின் , குற்றியலுகரத்தை மெய்யீ 
றாகக் கொள்வாரெல்லாம் சொற்பிறப்பியலை எட்டுணையும் தாமறியா 
திருத்தலை முற்றுறக் காட்டுபவரேயாவர் . 

குற்றுகரவீறு மெய்யீறாயின் , அறுவகைக் குற்றியலுகரத் 
தொடர்களும் வல்லின மெய்யீற்றின வாதல் வேண்டும் . 

" ஞணநம னயரல வழள என்னும் 

அப்பதி னொன்றே புள்ளி யிறுதி ” ( தொல் . 78 ) 
என்று தொல்காப்பியர் பிரிநிலை யேகாரங் கொடுத்துக் கூறினமை 
யானும் , குற்றுகரவீறு தமிழ்ச்சொல்லில் ஓரிடத்தும் மெய்யீற்றாக 
எழுதப்படாமையானும் , அஃதுண்மையன்மை வெள்ளிடைமலை . 
கண் + யாது = கண்ணியாது 

கண்ணியாது என்பது போன்றே சுக்கு + யாது = 
சுக்கியாது என்று குற்றுகரமும் புணர்வதால் , குற்றியலுகரத்தை 
மெய்யீறாகக் கொள்ளலாமே வெனின் , கதவு + யாது = கதவியாது 
என்று முற்றுகரமும் அங்ஙனம் புணர்வதால் அதுவும் மெய்யீற்றாகக் 
கொள்ளப்பட்டு உகரவுயிரே தமிழுக்கில்லை யென்றாகும் என்று கூறி 
வீடுக்க . தொல்காப்பியர் மொழி மரபியலில் , 

“ உச்ச காரம் இருமொழிக் குரித்தே " 
உப்ப காரம் ஒன்றென மொழிப் " 

( தொல் . 75 , 76 ) 


உஅசு 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


என்று வரையறுத்தது உசு முசு தபு என்னும் மூன்று முற்றுகர வீற் 
றுச் சொற்களையே யன்றிக் குற்றுகரவீற்றுச் சொற்களையன்று . சு , பு 
என்னும் இரு முற்றுகர ஈறுகளைக் கொண்ட சொற்கள் எத்தனை என்று 
வரையறுப்பதே மேற்கூறிய நூற்பாக்களின் நோக்கம் . கு , டு து , று , 
என்னும் நான்கு முற்றுகர வீற்றுச் சொற்களும் அறுவகைக் குற்றுகர 
வீற்றுச் சொற்களும் அளவிறந்தன வாதலின் , அவற்றை வரையறுத் 
திலர் தொல்காப்பியர் . இகு உகு செகு தகு தொகு நதநெகு பகுபுகு 
மிகு வகு விகு எனக் குகர வீறும் , அடு இடு உடு எடு ஒடு கடு கெடு 
கொடு சுடு தடு தொடு நடு நெடு நொடு படு பிடு மடு வடு விடு என 
டுகரவீறும் கொண்ட முற்றுகரவீற்றுச் சொற்கள் பெருந்தொகை 
யினவாயும் எண் வரம்பு படாதன வாயு மிருத்தல் காண்க . பிற முற்று 
கரவீற்றுச் சொற்களும் இங்ஙனமே . குற்றுகரவீற்றுச் சொற்களோ 
வெனின் , அகராதிகளாலும் வரையறுக்கப்படாத பல்லாயிரக் 
கணக்கின . 

மேற்கூறிய நூற்பாக்களின் உரையில் , 
" உகாரத்தோடு கூடிய சகாரம் இரண்டு மொழிக்கே 

ஈறாம் என்றவாறு 
" எ - டு : உசு , இஃது உளுவின் பெயர் . முசு , இது குரங்கினுள் 
ஒரு சாதி . பசு என்பகோவெனின் , அஃது ஆரியச் சிகைவு . கச்சு சூச்சு 
என்கும் போல்வன குற்றுகரம் . உகரம் ஏறிய சகரம் இரு மொழிக்கு ஈரு 
மெனவே ஏனை உயிர்கள் ஏறிய சகரம் பன் மொழிக்கு ஈறாமாயிற்று . 
( தொல் . 75. உரை ) என்றும் , 

உகரத்தோடு கூடிய பகரம் ஒருமொழிக்கல்லது பன்மொழிக்கு 
ஈறாகாதென்று கூறுவர் புலவர் " 

" எ - டு : தபு என வரும் ................ உப்பு கப்பு என்குற்போலவள 
குற்றுகரம் , உகரத்தோடு கூடிய பகரம் ஒன்றெனவே ஏனையுயிர்களோடு 
கூடிய பகரம் பன்மொழிக்கு ஈறாய்ப் பல பொருள் தருமென்றாரா 
யிற்று ( தொல் . 76. உரை ) என்றும் நச்சினார்க்கினியர் கூறியிருத் 
தலை நோக்குக . 

இதுகாறுங் கூறியவற்றால் , குற்றியலுகரம் உயிரீறே யென்றும் , 
தொல்காப்பியர் ஓரிடத்தும் குற்றியலுகரத்தை 

மெய்யீற்றாகக் 
கொண்டிலரென்றும் இயற்கையும் எளிமையும் தனிமையும் தாய்மை 
யும் சான்ற தமிழியல்பையறியாத ஆரியவழியியலாரே தம் மொழி 
யைப் போன்றே தமிழும் ஆரிய வழித்தென்று மயங்கி , தமிழை வட 
மொழி வழித்தாகக் காட்டக்கருதி அதற்கு முதற்படியாகக் குற்றுகர 
வீற்றை மெய்யீறாகக் கூறி யிடர்ப்பட்டுப் பின்பு அவ்விடர்ப்பாட்டி 
னின்று நீங்கப் பண்டைத் தமிழ்ச் சொற்கள் வல்லின மெய்யிலும் 
இற்றனவென்றும் , வலியிரட்டல் என ஒருதிரிவு முறையும் அரவு என 
ஒரு தொழிற்பெயர் விகுதி இல்லையென்றும் சொல்லியல் நூலுக்கும் 
மொழி நூலுக்கும் முற்றும் மாறாகத் தத்தம் உளந் திரிந்தவாறே 
உரைப்பரென்றும் தெற்றெனத் தெரிந்து கொள்க . 


உ . 


நச்சினார்க்கினியர் இளம்பூரணரொடு 

மாறுபடும் இடங்கள் 


பா 


1. சிறப்புப்பாயிரம் : 

வட வேங்கடம் தென்குமரி 
ஆயிடைத் 
தமிழ்கூறு நல்லுலகத்து 

வழக்குஞ் செய்யுளு மாயிரு முதலின் . 
இளம்பூரணர் : 

வட வேங்கடம் தென்குமரி அ இடைத் தமிழ் கூறும் 
நல் உலகத்து வழக்கும் செய்யுளும் அ இரு முதலின் - வடக்கின் கண் 
ணுளதாகிய வேங்கடமும் தெற்கின்கண ணுளதாகிய குமரியுமாகிய 
அவற்றை எல்லையாக வுடைய நிலத்து வழங்கும் தமிழ்மொழியினைக் 
கூறும் நன்மக்களான் வழங்கும் வழக்கும் செய்யுளுமாகிய 
காரணத்தானும் . 
தச்சீஜர்க்கினியர் : 

வட வேங்கடந் தென்குமரி ஆயிடை - வடக்கின்கண் வேங்கடமுந் 
தெற்கின்கட் குமரியுமாகிய அவ்விரண்டெல்லைக்குள்ளிருந்து , தமிழ் 
கூறும் நல் உலகத்து , வழக்குஞ் செய்யுளும் ஆ இரு முதலின் . 
தமிழைச் சொல்லும் நல்லாசிரியரது வழக்குஞ் செய்யுளுமாகிய அவ் 
விரண்டையும் அடியாகக் கொள்ளுகையினாலே . 
2. நூற்பா : உஉ 

அம்மு வாறும் வழங்கியன் மருங்கின் 
மெய்ம்மயக் குடனிலை தெரியுங் காலை . 


இது , தனிமெய் மயக்கத்திற்குப் பெயரும் முறையும் தொகையும் 
ணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - * . ) அ மூ ஆறும் - மேற் சொல்லப்பட்ட ( மூவாறு ) பதி 
னெட்டு மெய்யும் , வழக்கு இயல் மருங்கின் - தம்மை மொழிப்படுத்தி 
வழங்கும் இயல்பு உளதாமிடத்து , மெய் மயக்கு - மெய்ம்மயக்கம் 
என்றும் , உடன்நிலை - உடனிடை மயக்கம் என்றும் இருவகைய , தெரியும் 
காலை- ( அவை மயங்கு முறைமை ) ஆராயும் காலத்து . 


இது தனி மெய் பிற மெய்யோடுந் தன் மெய்யோடும் மயங்கும் 
மயக்கமும் உயிர்மெய் உயிர்மெய்யோடும் தனிமெய்யோடும் மயங்கும் 
மயக்கமும் கூறுகின்றது . 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 


( 8 - ள் . ) அம்மூவாறும் - அங்ஙனம் மூன்று கூறாகப் பகுத்த 
பதினெட்டு மெய்யும் , வழங்கியல் மருங்கின் - வழக்கிடத்துஞ் 
செய்யுளிடத்தும் எழுத்துக்களைக் கூட்டி மொழிப்படுத்து வழங்குதல் 
உளதாமிடத்து , மெய் மயங்கும் நிலை - தனிமெய் தன் முன்னர் நின்ற 
பிற மெய்யோடுந் தன்மெய்யோடும் மயங்கும் நிலையும் , உடன் மயங்கும் 
நிலை - அப்பதினெட்டும் உயிருடனே நின்று தன் முன்னர் நின்ற உயிர் 
மெய்யோடுந் தனி மெய்யோடும் மயங்கும் நிலையுமென இரண்டாம் , 
தெரியுங்காலை அவை மயங்கும் மொழியாந் தன்மை ஆராயுங் 
காலத்து எ - று . 
3 . 

ஞகமவ வேன்னும் புள்ளி முன்னர் 

யஃகா னிற்றன் மெய்பெற் றன்றே . 
இனம் : 

இது, மெய்மயக்கம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் . ) ஞமவ என்னும் புள்ளி முன்னர் - ஞநமவ என்று 
சொல்லப்படுகின்ற புள்ளிகளின் முன்னர் , யஃகான் சிற்றல் மெய்பெற் 
நன்று - யகரம் மயங்கி நிற்றல் பொருண்மை பெற்றது , ஏகாரம் 
ஈற்றசை . 

( எ - டு ) உரிஞ்யாது , பொருந்யாது , திரும்யாது , தெவ்யாது என 
வரும் . 
தச் 

இங்ஙனம் ஆசிரியர் சூத்திரஞ் செய்தலின் அக்காலத்து ஒரு 
மொழியாக வழங்கிய சொற்கள் உளவென்பது பெற்றாம் . அவை 
இக்காலத்து றந்தன . 

இனி உரையாசிரியர் உரிஞ்யாது பொருந்யாது திரும்யாது 
தெவ்யாது என இருமொழிக்கண் வருவன உதாரணமாகக் காட்டினாரா 
லெனின் , ஆசிரியர் ஒரு மொழியாமாறு ஈண்டுக் கூறி , இருமொழி 
புணர்த்தற்தப் புணரியலென்று வேறோர் இயலுங் கூறி , அதன்கண் 
மெய்யிறு சொன் முன் மெய் வரு வழியும் என்றும் கூறினார் . கூறிய 
வழிப் பின்னும் ‘உகரமொடு புணரும் புள்ளியிறுதி என்றும் பிறாண்டும் 
ஈறுகடோறும் எடுத்தோதிப் புணர்ப்பர் . ஆதலின் ஈண்டு இருமொழிப் 
புணர்ச்சி காட்டிற் கூறியது கூறலென்னுங் குற்றமாம் . 
அவை காட்டுதல் பொருந்தாமை உணர்க . 
1 . 

குற்றிய லிகர நிற்றல் வேண்டும் 
யாவென் சினைமிசை யுரையசைக் கிளவிக் 

காவயின் வருஉ மகர மூர்ந்தே. 
( 8 - ள் . ) குற்றியலிகரம் - ஒரு மொழிக் குற்றியலிகரம் , வரை 
யசைக் கிளவிக்கு உரையசைச் சொல்ல கிய மியா என்பதற்கு , 
ஆவயின் வரூஉம்- ( சினையாக ) அச்சொல்லினிடத்து வருகின்ற , யாஎன் 
சினைமிசை யாஎன் சினை மிசை , மகரம் ஊர்ந்து விற்றல் வேண்டும் - 
மகர ஒற்றினை ஊர்ந்து நிற்றலை வேண்டும் ( ஆசிரியன் . ) 


கூச 


நச . இளம்...மாறுபடும் இடங்கள் 


உஅக 


எ - டு : கேண்மியா எனவரும் . மியா என்னும் சொல் இடம் . 
மகரம் பற்றுக்கோடு , யா என்னும் சினையும் மகரம்போலக் குறு 
குதற்கு ஒரு சார்பு . 
நச் : 

( இ - ள் . ) உரையசைக் கிளவிக்கு வரூஉம் - தான் கூறும் பொரு 
ளைக் கோடற்கு ஒருவனை எதிர் முகமாக்கும் சொல்லிற்குப் பொருந்த 
வருழ் , ஆவயின் - அம் மியா வென்னும் இடைச்சொல்லைச் சொல்லு 
மிடத்து , யாவென் சினைமிசை மகரம் ஊர்ந்து யாவென்னும் உறுப் 
பின் மேலதாய் முதலாய் நின்ற மகரவொற்றினை யேறி , குற்றிய 
லிகரம் நிற்றல் வேண்டும் - குற்றியலிகரம் நிற்றலை 

விரும்பும் 
ஆசிரியன் ; எ - 

எ - டு : கேண்மியா சென் மியா என வரும் . கேளென்றது உரை 
யசைக்கிள வி ; அதனைச் சார்ந்து தனக்கு இயல்பின்றி நின்றது மியா 
வென்னும் இடைச்சொல் , அவ்விடைச்சொல் முதலும் அதனிற் 
பிரியும் யா அதற்கு உறுப்புமாமென்று கருதி யாவென்சினை என்றார் . 
மியா இடம் ; மகரம் பற்றுக்கோடு . யாவும் இகரம் அரை மாத்திரை 
யாதற்குச் சார்பு . 
5 . ச O , 
உருவினும் இசையினும் அருகித் தோன்று 
மொழிக்குறிப் பெல்லாம் எழுத்தின் இயலா 

ஆய்தம் அஃகாக் காலை யான . 
இளம் : 
( இ - ள் . ) 
- ள் . ) உருவினும் 

உருவினும் - ஒரு பொருளினது உருவத்தின் கண்ணும் , 
இசையினும் - ஓசையின் கண்ணும் , அருகித் தோன்றும் - சிறுபான்மை 
யாய்த் தோன்றும் , குறிப்பு மொழி யெல்லாம் - குறிப்பு மொழிகளெல் 
லாம் , எழுத்தின் இயலா - ஆய்த எழுத்தானிட்டு எழுதப்பட்டு நடவா , 
( அஃது எக்காலத்துமோ வெனின் , அன்று .) ஆய்தம் அஃகா காலையான - 
அவ் வாய்தம் தன் அரைமாத்திரை அளபாய்ச் சுருங்கி நில்லாது ( அவ் 
வுருவும் இசையது மிகுதியும் உணர்த்துதற்கு ) நீண்ட காலத்து அந் 
நீட்சிக்கு . 
எ - டு : 

: கஃறென்றது என்பது உருவு சுஃறென்றது என்பது 


சை . 


நச் : 


- 


( இ - ள் . ) உருவினும் இசையினும் அருகித் தோன்றும் குறிப்பு 
மொழியும் - நிறத்தின்கண்ணும் ஓசையின்கண்ணும் சிறுபான்மை 
ஆய்தந் தோன்றும் பொருள் குறித்தலையுடைய சொல்லும் , எல்லா 
மொழியும் - அவை யொழிந்த எல்லா மொழிகளும் , எழுத்தினியலா 
ஒற்றெழுத்துக்கள் போல அரை மாத்திரையின் கண்ணும் சிறு 
பான்மை மிக்கும் நடந்து , ஆய்தம் அஃகாக் காலையான - ஆய்தஞ் 
சுருங்காத இடத்தான சொற்களாம் எ - று . 
எனவே ஃ.... ... பெற்றாம் . 

. 
எழுத்தினென்ற.. 

வினையெச்சம் . 
எ . - 19 


35.0 


எழுத்ததிகாரம் 


எ 


இவ்வா றன்றி இக்குறிப்புச் சொற்கள் ஆய்தம் இரண்டிட்டு 
எழுதப்படாவென்று பொருள் கூறிற் செய்யுளியலோடு மாறுபட்டு 
மாறு கொளக் கூறலென்னுங் குற்றந் தங்குமென்று உணர்க . 
6 . 

ஓரெழுத் தொருமொழி யீரெழுத் தொருமொழி 
இரண்டிறந் திசைக்குந் தொடர்மொழி யுளப்பட 

மூன்றே மொழிநிலை தோன்றிய நெறியே . 
இளம் : 
எ - டு : ஆஆ - ஓரெழுத் தொருமொழி 
மணி 

ஈரெழுத் 

வரகு , கொற்றன் - மூவெழுத் 
நச் : 

ஆ , கா , நா -- ஓரெழுத் தொருமொழி 
மணி , வரகு , கொற்றன் - ஈரெழுத் தொருமொழி 
குரவு , அரவு - மூவெழுத் 
கண விரி - நாலெழுத் 
அகத்தியனார் - ஐந்தெழுத் 
திருச்சிற்றம்பலம் - ஆறெழுத் 

பெரும்பற்றப்புலியூர் - ஏழெழுத் 
குறிப்பு : நச்சினார்க்கினியர் ஒற்றையும் குற்றுகரத்தையும் 
எண்ணவில்லை . 
7 . 

தம்மியல் கிளப்பி னெல்லா வெழுத்து 

மெய்ந்நிலை மயக்க மான மில்லை . 
இளம் : 

இது , மெய்ம் மயக்கத்திற்கு ஓர் புறனடை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் . ) எல்லா எழுத்தும் தம் இயல் கிளப்பின் - எல்லா 
மெய் யெழுத்தும் மொழியிடை யின்றித் தம் வடிவின் இயல்பைச் 
சொல்லு மிடத்து மெய்ம்மயக்க நிலை மானம் இல்லை - மெய்ம் மயக்க 
நிலையின் மயங்கி வருதல் குற்றம் இல்லை . 

இ : “ வல்லெழுத் தியையின் டகார மாகும் என வரும் . 
இதனை அம் மெய்ம் மயக்கத்து வைக்க வெனின் , இது வழுவமைதி 
நோக்கி மொழிமரபின் கண்ணதாயிற்று . 
நச் : 

து முன்னர் மெய்க்கண் உயிர் நின்றவாறு 
மெய்க் கண் ஏறி உயிர்மெய்யாய் நின்றகாலத்து அம்மெய்யாற் பெயர் 

கூறி அவ்வுயிர் 
பெறுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) எல்லா எழுத்தும் - பன்னீருயிரும் , மெய்ந்நிலை தம் 
இயல் மயக்கங் கிளப்பின் - மெய்யின் தன்மையிலே தம்முடைய 
தன்மை மயங்கிற்றாகப் பெயர் கூறின் , மானமில்லை - குற்றமில்லை 


எ 


நச . இளம் ....மாறுபடும் இடங்கள் 


மெய்யின் தன்மையாவது........... கூறினார் . 

ஃதன்றிப் பதினெட்டு மெய்யின் தன்மை கூறுமிடத்து மெய்ம் 
மயக்கம் கூறிய வகையானன்றி வேண்டியவாறு மயங்குமென்று கூறி , 
அவற்றுள் லளஃகான் முன்னர் என்பதனைக் காட்டில் அஃது இரு 
மொழிக் கண்ணதென மறுக்க . 


8. சவு 


யாழ வென்னு மூன்று முன் னொற்றக் 
கசதப ஙஞநம வீரொற் றாகும் . 
( இ - ள் , ) யரழ என்னும் மூன்று - யரழ என்று சொல்லப்படு 
.கின்ற மூன்றனுள் ஒன்று , முன் ஒற்ற - ( குறிற்கீழும் நெடிற்கீழும் ) 
முன்னே ஒற்றாய் நிற்ப ( அவற்றின் பின்னே ) , க ச தபங ஞ ந ம ஈர் 
ஒற்றாகும் - க ச த பக்களிலொன்றாதல் ங ஞ ந மக்களினொன்றாதல் 
ஒற்றாய் வர அவை ஈரொற்றுடனிலையாம் . 

எ - டு : வேய்க்குறை , வேய்ங்குறை , வேர்க்குறை , வேர்ங்குறை , 
வீழ்க்குறை , வீழ்ங்குறை , சிறை , தலை , புறம் என ஒட்டுக . 

இவ் விதி மேல் ஈற்றகத்து உணர்ந்து கொள்ளப் படுமாலெனின் , 
இது ஈர்க்கு பீர்க்கு என ஒருமொழியுள் வருதலானும் , இரண்டு 
மொழிக்கண் வருதல் விகாரமாதலானும் ஈண்டுக் கூறப்பட்டது . 
அஃதேல் , இதனை நூன் மரபினகத்து மெய்ம்மயக்கத்துக்கண் கூறுக 
வெனின் , ஆண்டு வேற்றுமை நயம் கொண்டதாகலின் மூவொற்று 
உடனிலையாதல் நோக்கி ஒற்றுமை நயம் பற்றி ஈண்டுக் கூறப் 
பட்டது . 
தச் : 

எ - டு : வேய்க்க வாய்ச்சி பாய்த்தல் வாய்ப்பு எனவும் , பீர்க்கு 
நேர்ச்சி வார்த்தல் ஆர்ப்பு எனவும் , வாழ்க்கை தாழ்ச்சி தாழ்த்தல் 
தாழ்ப்பு எனவும் , காய்ங்கனி தேய்ஞ்சது காய்ந்தனம் காய்ம்புறம் 
எனவும் , நேர்ங்கல் நேர்ஞ்சிலை நேர்ந்தலை நேர்ம்புறம் எனவும் வரும் . 
மகாரத்திற்கு வாழ்ந்தனம் என இக்காலத்து நகரவொற்று வரும் . 
ஏனைய மூன்றும் இக்காலத்து வழங்குமெனின் உணர்க . 

னித் தாழ்ங்குலை தாழ்ஞ்சினை தாழ்ந்திரள் வீழ்ம்படை என 
அக்காலத்து வழங்குமென்று இத்தொகைச் சொற்கள் காட்டலும் 
ஒன்று . உரையாசிரியரும் இருமொழிக்கட் காட்டியவற்றிற்கு அவ் 
வீறுகடோறும் கூறுகின்ற சூத்திரங்கள் பின்னர் வேண்டாமை 
உணர்க் . இஃது ஈரொற்றுடனிலை யாதலின் ஈண்டு வைத்தார் . 
9. ரு o 

குறுமையு நெடுமையு ம்ளவிற் கோடலிற் 

பேரீடர்மொழி யெல்லா நெட்டெழுத் தியல . 
இளம் : 

( இ - ள் . ) . குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின் - உயி 
ரெழுத்திற்குக் குறுமையும் நெடுமையும் அளவிற் கொள்ளப்படு தலில் , 
தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல - தொடர்மொழிக் கீழ் 


. 


எழுத்ததிகாரம் 


நின்ற ரகார ழகாரங்களெல்லாம் நெடிற்கீழ் நீன்ற ரகார ழகாரங் 
களின் யல்பையுடைய ( என்று கொள்ளப்படும் ) . 

எ - டு : அகர் , புகர் , அகழ் , புகழ் , எனக் கொள்க . 

புலவர் என்றாற்போல இரண்டு மாத்திரையை இறந்ததன் பின் 
னும் வருமாலெனின் , அவையும் " தன்னின முடித்தல் என்பதனால் 
நெடிற்கீழ் ஒற்று எனப்படும் . எல்லாம் என்றதனான் , ரகார மகாரங் 
களே யன்றிப் , பிற ஒற்றுக்களும் நெடிற்கீழ் ஒற்று எனப்படும் . 
இதனானே , விரல் தீது என்புழி லகரம் நெடிற்கீழ் ஒற்று என்று 
கெடுக்கப்படும் . 
நச் : 

( இ - ள் . ) குறுமையும் நெடுமையும் - எழுத்துக்களது குறிய 
தன்மையும் நெடிய தன்மையும் , அளவிற் கோடலின் - மாத்திரை 
யென்னும் உறுப்பினைச் செவி கருவியாக அளக்கின்ற அளவு தொழி 
லாலே செய்யுட்குக் கொள்ளப்படு தலின் , தொடர்மொழி யெல்லாம் 
அம் மாத்திரை தம்முள் தொடர்ந்து நிற்கின்ற சொற்களெல்லாம் , 
நெட்டெழுத்தியல - நெட்டெழுத்து மாத்திரை மிக்கு நடக்கும்படி 
யாகத் தொடர்ந்த சொல்லாம் எ - 

எ - டு : வருவர் கொல் வயங்கிழா அய் எனவும் கடியவே கனங் 
குழா அய் எனவுங் குற்றெழுத்துக்களெல்லாம் நெட்டெழுத்தினை 
மாத்திரை மிகுத்தற்குக் கூடியவாறு உணர்க . ஏனைச் செய்யுட்களையும் 
இவ்வாறே காண்க . எனவே , மாத்திரை அளக்குங்கால் நெட் 
டெழுத்தே மாத்திரைபெற்று மிக்கு நிற்கும் என்றமையான் , எதிரது 
போற்றலென்னும் உத்திபற்றிச் செய்யுளியலை நோக்கிக் கூறிய 
தாயிற்று . ஈண்டுக் கூறினார் , நெட்டெழுத்து இரண் 

ரண்டு மாத்திரையின் 
இகந்து வருமென்ப தறிவித்தற்கு . 

.. இனி உரையாசியர் புகர் புகழ் எனக் குறிலிணைக்கீழ் ரகார 
ழகாரங்கள் வந்த தொடர்மொழிக ளெல்லாம் தார் தாழ் என்றாற் 
போல ஓசையொத்து நெட்டெழுத்தின் தன்மையவாம் என்றாரா 
லெனின் , புகர் , புகழ் என்பனவற்றை நெட்டெழுத்தென்றே எவ் 
விடத்தும் ஆளாமையானும் நெட்டெழுத்தாகக் கூறிய இலக்கணத் 
தால் ஒரு பயன் கொள்ளாமையானுஞ் செய்யுளியலுள் இவற்றைக் 
குறிலிணை ஒற்றடுத்த நிரையசையாகவும் தார் தாழ் என்பனவற்றை 
நெட்டெழுத்து ஒற்றடுத்த நேரசையாகவும் கோடலானும் அது 
பொருளன்மை உணர்க . 
10. ங 

மொழிப்படுத் திசைப்பினும் தெரிந்துவே றிசைப்பினும் 

எழுத்தியல் திரியா வென்மனார் புலவர் . 
இலம் : 

இது , எழுத்துக்கட்கு மொழிக்கண் மாத்திரை காரணமாகப் 
பிறப்பதோர் ஐயம் தீர்த்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) மொழிப்படுத்து இசைப்பினும் - மொழிக்கண்படுத்துச் 
சொல்லினும் , தெரிந்து வேறு இசைப்பினும் தெரிந்து கொண்டு வேறே. 


நச . இளம் ...மாறுபடும் 


டங்கள் 


சொல்லினும் , எழுத்து இயல் திரியா என்மனார் புலவர் - உயிரும் மெய்யு 
மாகிய எழுத்துக்கள் ( பெருக்கம் சுருக்கம் உடையன போன்று இசைப் 
பினும் ) தத்தம் மாத்திரை இயல்பில் திரியா என்று சொல்லுவர் புலவர் . 

எ - டு : அஃகல் , அ எனவும் ; ஆல் ஆ எனவும் ; கடல் , க எனவும் , 
கால் , கா எனவும் கண்டுகொள்க . 

வேறு என்றதனான் எடுத்தல் படுத்தல் முதலிய ஓசை வேற்று 
மைக்கண்ணும் எழுத்தியல் திரியாவென்பது கொள்க . 


நச் : 


மையை 


எ 


( இ - ள் . ) தெரிந்து - ஒற்றுங் குற்றுகரமும் பொருள் தரு நிலை 

ஆராய்ந்து , மொழிப்படுத்து இசைப்பினும்- சொல்லாகச் 
• சேர்த்துச் சொல்லினும் , வேறு இசைப்பினும் - செய்யுளியலுள் ஒற்றுங் 
குற்றுகரமும் பொருள் தருமேனும் மாத்திரை குறைந்து நிற்கும் 
நிலைமையை நோக்கி எழுத்தெண்ணப்படா வென்று ஆண்டைக்கு 
வேறாகக் கூறினும் , எழுத்தியல் திரியா என்மனார் புலவர் - அவ் விரண் 
டிடத்தும் அரை மாத்திரை பெற்று நிற்கும் குற்றுகரமும் முற்கூறிய 
எழுத்தாந் தன்மை திரியா வென்று கூறுவர் புலவர் எ - 

டு : அல் இல் உண் எண் ஒல் எனவும் , கல் வில் முள் செல் 
எனவும் , ஆல் ஈர் ஊர் ஏர் ஓர் எனவும் , கால் சீர் சூல் தேன் கோன் 
எனவும் , உயிரும் உயிர்மெய்யுமாகிய குற்றெழுத்தையும் நெட்டெழுத் 
தையும் ஒற்றெழுத்துக்கள் அடுத்து நின்று பொருள் தந்தவாறு 
காண்க . கடம் கடாம் உடையான் திருவாரூர் அகத்தியனார் என 
ஈரெழுத்தையும் மூவெழுத்தையும் நாலெழுத்தையும் ஐயெழுத்தையும் 
இறுதியிலும் இடையிலும் ஒற்றடுத்து நின்று பொருள் தந்தவாறு 
காண்க . எஃகு தெங்கு கொக்கு குரங்கு என்பனவும் , எழுத்தெண்ண 
வும் அலகிடவும் பெறாத குற்றுகரம் அடுத்து நின்று பொருள் தந்த 
வாறு காண்க . 

இனி இச் சூத்திரத்திற்கு எழுத்துக்களைச் சொல்லாக்கிக் கூறினும் 
பிறிதாகக் கூறி னும் மாத்திரை திரியாதென்று பொருள் கூறி , அகரம் 
என்புழியும் அ என்புழியும் ஆலம் என்புழியும் ஆ என்புழியும் ககரம் 
என்புழியும் க என்புழியும் காலம் என்புழியும் கா என்புழியும் ஓசை 
ஒத்து நிற்குமென்றால் , அது முன்னர்க் கூறிய லக்கணங்களாற் 
பெறப்படுதலிற் பயனில் கூற்றாமென்க 


11. அங . 


எல்லா வெழுத்துஞ் சொல்லுங் காலைப் 


இளம் : 

( இ - ள் . ) எல்லா எழுத்தும் நெறிப்பட நாடி சொல்லுங்காலை - 
தமிழெழுத்துக்களெல்லாம் ஒருவன் முறைப்பட ஆராய்ந்து தம்மைச் 
சொல்லுங்காலத்து . 


நச் : 


காலை 


( இ - ள் . ) . எல்லா எழுத்தும் பிறப்பின் ஆக்கம் சொல்லுங் 

தமிழெழுத்து எல்லாவற்றிற்கும் ஆசிரியன் கூறிய பிறப்பி 
னது தோற்றரவை யாங் கூறுமிடத்து . 


எழுத்ததிகாரம் 


12 . 

மருவின் றொகுதி மயங்கியன் மொழியும் 

உரியவை யுளவே புணர்நிலைச் சுட்டே . 
ககஉ , இளம் : 

( இ - ள் . ) மருவின் தொகுதி மயங்கு இயல் மொழியும் - ( இலக் 
கண வழக்கேயன்றி ) மரூஉத்திரளாகிய தலை தடுமாறாக மயங்கின 
இயல்பையுடைய இலக்கணத்தோடு பொருந்தின மரூஉ வழக்கும் ,, 
உரியவை உள புணர்நிலைச் சுட்டு - உரியன உள புணரும் நிலைமைக்கண் . 
ககக . 

நச் : 
( இ - ள் . ) மருமொழியும் - இருவகையாகி மருவிய சொற்களும் . 
இன்றொகுதி மயங்கியன் மொழியும் - செவிக்கினிதாகச் சொற்றிர 
ளிடத்து நிறுத்த சொல்லுங் குறித்து வரு கிளவியுமாய் ஒட்டினாற் 
போல நின்று பொருளுணர்த்தாது பிரிந்து பின்னர்ச்சென்று ஒட்டிப் 
பொருளுணர்த்த மயங்குதல் இயன்ற (சொற்களும் , புணர்நிலைச் சுட்டு 
உரியவை உள-புணரும் நிலைமைக்கருத்தின் கண் உரியன உள ; ( எ - று . ) 
13. உக . 


செய்ம்மன வென்னும் தொழிலிறு சொல்லும் 
ஏவல் கண்ணிய வியங்கோட் கிளவியும் 


.. 


. 


இளம் : 

உரையிற் கோடல் என்பதனால் , வியங்கோள் முன் வைக்கற்பால 
தனை முன்வையாது செய்ம்மன என்பதனை முன் வைத்ததனான் , இவ் 
வியல்பு முடிபின்கண் செய்ம்மன என்பது சிறப்புடைத்தெனப் பெறப் 
பட்டது . அதனால் ஏவல் கண்ணாத வியங்கோளும் இவ்வியல்பு முடிபு 
உடைத்தெனக் கொள்க . அது , மன்னிய பெரும நீ என வரும் . 
நச் : 
எ - டு : ...... 
ஏவல் கண்ணிய 

என்பதனான் 

ஏவல் 
கண்ணாததும் உளதென்று கூறி மன்னிய பெரும் நீ என உதாரணங் 
காட்டுகவெனின் , அது பொருந்தாது ; கூறுகின்றான் அவன் நிலைபெற் 
றிருத்தல் வேண்டுமென்றே கருதிக் கூறுதலின் அதுவும் 
கண்ணிற்றேயாம் ........ 
11 . உஙக . 

ஆன் முன் வருஉ மீகார பகரம் 

தான் மிகத் தோன்றிக் குறுகலு முரித்தே . 
இளம் : 

( இ - ள் . ) ஆன்முன் வரும் ஈகார பகரம் - ஆன் என்னும் சொல் 
முன்னர் வருமொழியாய் வருகின்ற ஈகாரத்தொடு கூடிய பகரமாகிய 
மொழி , தான் மிகத்தோன்றி குறுகலும் உரித்து - அப்பகரமாகிய தான் 


ஏவல் 


நசி . இளம் ....மாறுபடும் 


டங்கள் 


மிகத் தோன்றி அவ்வீகாரம் இகரமாகக் குறுகி முடிதலையும் 
உடைத்து . 

தோன்றி என்றதனால் , நிலைமொழிப் பேறாகிய னகரவொற்றின் 
கேடு கொள்க . 
நச் : 

( இ - ள் . ) ஆன் முன் வரூஉம் ஈகார பகரம்- ஆனென்னுஞ் சொன் 
முன்னர் வருமொழியாய் வருகின்ற ஈகாரத்தோடு கூடிய பகரமாகிய 
மொழி , தான் மிக தோன்றி - அப் பகரமாகிய தான் மிக்கு நிற்ப 
நிலைமொழி னகரத்திற்குக் கேடு தோன்றி , குறுகலும் உரித்து 
ஈகாரம் இகரமாகக் குறுகி நிற்றலும் உரித்து ; எ - று . 
15 . கூகசு . 

இலமென் கிளவிக்குப் படுவரு காலை 

நிலையலு முரித்தே செய்யு ளான . 
கூகஎ . இளம் : 

( இ - ள் . ) இலம் என் கிளவிக்கு படு வரு காலை - இலம் என்னும் 
சொல்லிற்குப் படு என்னுஞ் சொல் வருமொழியாய் வருங்காலத்து , 
நிலையலும் உரித்து செய்யுளான - முன் மகரவிறுதி என்பதனாற் 
கெட்ட ஈறு கெடாது நின்று முடிதலும் உரித்துச் செய்யுட்கண் . 

எ - டு : இலம்படு புலவ ரேற்றகை நிறைய என வரும் . 

உரிச்சொல்லாகலான் உருபு விரியாதெனினும் இலத்தாற் பற்றப் 
படும் புலவரென்னும் பொருள் உணர நிற்றலின் , வேற்றுமை முடிபா 
யிற்று . உம்மை மகரவீறு என்னும் சாதி யொருமைபற்றி வந்த எதிர் 


மறை . 


முதனிலைச் 


கூகசு . நச் : 

இதனை இலத்தாற் பற்றப்பட்ட புலவரென வேற்றுமை யென்றா 
ரால் உரையாசிரியரெனின் , பற்றப்பட்ட புலவரென்பது பெயரெச்ச 
மாதலிற் பற்றவென்னுந் தொழில் தோற்றுவிக்கின்ற 
சொல்லைச் சூத்திரத்து ஆசிரியர் எடுத்தோதிற்றிலராதலானும் படு 
வென்பது தானும் புலவரெனும் பெயரோடு முடியுங்கால் இரண்டு 
காலமும் காட்டும் ஈறுகள் தொக்க முதனிலைச் சொல்லாய் நிற்றலின் , 
அதனை எடுத்தோதினாராதலானும் ஆசிரியர்க்கு அங்ஙனங் கூறுதல் 
கருத்தன்மை உணர்க . 

அன்றியும் பற்றப்பட்ட என்புழி இரண்டு முதனிலை கூடி ஒன்றாய் 
நின்று பற்றுதலைச் செய்யப்பட்ட எனப் பொருள் தாராமையானும் 
அல்வழியதிகாரமாதலானும் அது பொருளன்மை உணர்க . 
16 . சமகூ 

இளம் : 
அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 

எல்லா விறுதியு முகர நிறையும் . 
இஃது எய்தியது ஒருமருங்கு மறுத்தல் நுதலிற்று . 
( இ - ள் . ) 

கிளப்பினும் - அல்வழியைச் சொல்லும் 
இடத்தும் , வேற்றுமைக்கண்ணும் - வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும், எல்லா இறுதி உகரமும் நிறையும் - ஆறு ஈற்றுக் குற்றிய 
அகரமும் நிறைந்தே நிற்கும் . 


அல்லது 


உக்கா 


எழுத்ததிகாரம் 


நாகு கடிது , நாகு கடுமை ; வரகு கடிது , வரகு கடுமை 
என வரும் . 
சவு. நச் : 

அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 

எல்லா இறுதியும் உகர நிலையும் . 
இஃது இடைப்படிற் குறுகு மிடனுமா ருண்டே என்றதனாற் 
புணர்மொழிககண் அரைமாத்திரையினுங் குறுகுமென எய்தியதனை 
விலக்கி , அவ் விய னிலையு மேனை மூன்றே என்ற விதியே பெறுமென் 


கின்றது . 


( இ - ள் . ) அல்லது கிளப்பினும் - அல்வழியைச் சொல்லுமிடத் 
தும் , வேற்றுமைக்கண்ணும் - வேற்றுமைப் புணர்ச்சிக்கண்ணும் , 
எல்லா இறுதியும் உகரம் நிலையும் - ஆறு ஈற்றின்கண்ணும் உகரம் 
தன் அரை மாத்திரையைப் பெற்று நிற்கும் எ - 
17 . சக . 

வல்லொற்றுத் தொடர் மொழி வல்லெழுத்து வருவழித் 

தொல்லை யியற்கை நிலையலு முரித்தே. 
சக 0 . இளம் : 

இஃது எய்தியது ஒருமருங்கு மறுக்கின்றது . 

( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்மொழி - ( அவ் வீற்றுள்ளும் ) 
வல்லொற்றுத் தொடர்மொழி , வல்லெழுத்து வருவழி - வல்லெழுத்து 
முதல் மொழி ( வருமொழியாய் ) வரும் இடத்து , தொல்லை இயற்கை 
நிலையலும் உரித்து - முன் ( கூறிய ) இயற்கை நிற்றலும் உரித்து . 
எ - டு : கொக்குக் கடிது , கொக்குக் கடுமை என வரும் . 

நச் : 

து முன்னின்ற சூத்திரத்தான் அரை மாத்திரை பெறும் என்ற 
தனை விலக்கி இடைப்படிற் குறுகு மிடனும் என்றதனான் அரை மாத் 
திரையினும் குறுகுமென்று ஆண்டு விதித்தது ஈண்டு வல்லொற்றுத் 
தொடர்மொழிக்கண்ணே வருமென்கின்றது . 

( இ - ள் . ) வில்லொற்றுத் தொடர்மொழி - வல்லொற்றுத் தொடர் 
மொழிக் குற்றுகரம், வல்லெழுத்து வருவழி - வல்லெழுத்து முதன் 
மொழி வருமொழியாய் வருமிடத்து , தொல்லை இயற்கை நிலையலும் 
உரித்து - இடைப்படிற் குறுகும் என்பதனாற் கூறிய அரை மாத் 
திரையினும் குறுகி நிற்கும் என்ற இயல்பிலே நிற்றலும் உரித்துஎ - று . 

எ - டு : கொக்குக் கடிது கொக்குக் கடுமை என அரை மாத்திரை 
யிற் குறைந்தவாறு குரங்கு கடிதென்பது முதலியவற்றோடுபடுத்துச் 
செவி கருவியாக உணர்க . 

முன்னின்ற சூத்திரத்து உகர நிறையுமென்று பாடம் ஓதி அத்ற்கு 
உகரம் அரை மாத்திரையிற் சிறிது மிக்கு நிற்குமென்று பொருள் கூறி 
இச் சூத்திரத்திற்குப் பழைய அரை மாத்திரை பெற்று.நிற்குழென்று 
கூறுவாரும் உளர் . 


1 


기 


